Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


KKK 


அமரர்‌ கல்கியின 
பொன்னியின்‌ செல்வன்‌ 
பாகம்‌ 2அ - சுழற்காற்று 
(அத்தியாயங்கள்‌ 1 -26) 


kalk1yin2 
ponniyin celvan 
part-2a cuzaRkaRRu 
(chapters 1 - 26) 
1n tamil script, TSCII format 


KK 


Etext in Tamil Script - 15011 format (V. 1.7) 
Etext preparation: Mr. Bhaskaran Sankaran and colleagues of Anna University - KBC 
Research Center, MIT - Chrompet Campus, Chennai, India. 

Proof-reading: Mr. S. Anbumani, Mr. N.D. Logasundaram, Mr. Narayanan Govindarajan, 
Ms. Pavithra Srinivasan, Mr. Ramachandran Mahadevan, Ms. Sathya, Mr. Sreeram 
Krishnamoorthy, Dr. Sridhar Rathinam, Mrs. Srilatha Rajagopal, Mr. Vinoth Jagannathan 
Etext prep. in html/web version: Mr. S. Anbumani, Blacksburg, Virginia, USA 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2003 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


அமரர்‌ கல்கி அவர்களின்‌ 
பொன்னியின்‌ செல்வன்‌ 
இரண்டாம்‌ பாகம்‌ - சுழற்காற்று 


முதலாவது அத்தியாயம்‌ - பூங்குழலி 
இரண்டாம்‌ அத்தியாயம்‌ - சேற்றுப்‌ பள்ளம்‌ 
மூன்றாம்‌ அத்தியாயம்‌ - சித்தப்‌ பிரமை 
நான்காம்‌ அத்தியாயம்‌ - நள்ளிரவில்‌ 

ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ - நடுக்கடலில்‌ 

ஆறாம்‌ அத்தியாயம்‌ - மறைந்த மண்டபம்‌ 
ஏழாம்‌ அத்தியாயம்‌ - "சமுத்திர குமாரி" 
எட்டாம்‌ அத்தியாயம்‌ - பூதத்‌ தீவு 

ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ - "இது இலங்கை!" 
பத்தாம்‌ அத்தியாயம்‌ - அநிருத்தப்‌ பிரமராயர்‌ 


பதினொன்றாம்‌ அத்தியாயம்‌ - தெரிஞ்ச கைக்கோளப்‌ படை 
பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌ - குருவும்‌ சீடனும்‌ 
பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ - "பொன்னியின்‌ செல்வன்‌" 
பதினான்காம்‌ அத்தியாயம்‌. - இரண்டு பூரண சந்திரர்கள்‌ 
பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌ - இரவில்‌ ஒரு துயரக்‌ குரல்‌ 
பதினாறாம்‌ அத்தியாயம்‌ - சுந்தர சோழரின்‌ பிரமை 
பதினேழாம்‌ அத்தியாயம்‌ - மாண்டவர்‌ மீள்வதுண்டோ? 
பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌ - துரோகத்தில்‌ எது கொடியது? 
பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ - "ஒற்றன்‌ பிடிப்பட்டான்‌!" 
இருபதாம்‌ அத்தியாயம்‌ - இரு பெண்‌ புலிகள்‌ 


இருபத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ - பாதாளச்‌ சிறை 
இருபத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ - சிறையிர்‌ சேந்தன்‌ அமுதன்‌ 
இருபத்துமூன்றாம்‌ அத்தியாயம்‌ - நந்தினியின்‌ நிருபம்‌ 
இருபத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ - அனலில்‌ இட்ட மெழுகு 
இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ - மாதோட்ட மாநகரம்‌ 
இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌ - இரத்தம்‌ கேட்ட கத்தி 
இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌ - காட்டுப்‌ பாதை 


அமரர்‌ கல்கி அவர்களின்‌ "பொன்னியின்‌ செல்வன" 
இரண்டாம்‌ பாகம்‌ - சுழற்காற்று 


முதலாவது அத்தியாயம்‌ 
பூங்குழலி 


அந்தி நேரம்‌ அமைதி பெற்று விளங்கியது.கோடிக்கரையின்‌ ஓரத்தில்‌ கடல்‌ அலை அடங்கி 
ஓய்ந்திருந்தது. கட்டு மரங்களும்‌, படகுகளும்‌ கரையை நெருங்கிக்‌ கொண்டிருந்தன. கடலில்‌ 
இரை தேடச்‌ சென்ற பறவைகள்‌ திரும்பி வந்து கொண்டிருந்தன. கரையில்‌ சிறிது தூரம்‌ 
வெண்மணல்‌ பரந்திருந்தது. அதற்கு அப்பால்‌ வெகுதூரத்துக்கு வெகுதூரம்‌ காடூ படர்ந்திருந்த து 
காட்டு மரங்களின்‌ கிளை ஆடவில்லை; இலைகள்‌ அசையவில்லை. நாலா பக்கமும்‌ நிசப்தம்‌ 
நிலவியது.செங்கதிர்த்‌ தேவன்‌ கடலும்‌ வானும்‌ கலக்கும்‌ இடத்தைநோக்கி விரைந்து இறங்கிக்‌ 
கொண்டிருந்தான்‌. மேகத்திரள்கள்‌ சில சூரியனுடைய செங்கதிர்களை மறைக்கப்‌ பார்த்துத்‌ 
தாங்களும்‌ ஒளி பெற்றுத்‌ திகழ்ந்தன. 


கரை ஓரத்தில்‌ கடலில்‌ ஒரு சிறிய படகு மிதந்தது, கடலின்‌ மெல்லிய அலைப்‌ 
பூங்கரங்கள்‌ அந்தப்‌ படகைக்‌ குழந்தையின்‌ மணித்‌ தொட்டிலை ஆட்டூவதுபோல மெள்ள மெள்ள 
அசைத்தன. அந்தப்‌ படகில்‌ ஓர்‌ இளம்‌ பெண்‌ இருந்தாள்‌. அவளைப்‌ பார்த்ததும்‌ சேந்தன்‌ அமுதன்‌ 
தன்‌ மாமன்‌ மகளைக்‌ குறித்து வர்ணனை செய்தது நமக்கு நினைவு வருகிறது. ஆம்‌; அவள்‌ 
பூங்குழலியாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. பெயருக்குத்‌ தகுந்தாற்‌ போல்‌ இவள்‌ கூந்தலில்‌ ஒரு 
தாழம்பூவின்‌ இதழ்‌ அழகு பெற்றுத்‌ திகழ்ந்தது. நீண்ட கரிய கூந்தல்‌ சுருண்டு சுருண்டு விழுந்து 
அவளுடைய கடைந்தெடுத்த தோள்களை அலங்கரித்தன. கடல்‌ அலைகள்‌ கரையில்‌ ஒதுக்கும்‌ 
சங்குகள்‌, சிப்பிகள்‌ முதலியவற்றை ஆரமாக்கி அவள்‌ அணிந்து கொண்டிருந்தாள்‌. ஆனால்‌ 
இவையெல்லாம்‌ அவளுடைய மேனியில்‌ பட்டதனால்‌ தாங்களும்‌ அழகு பெற்றனவேயன்றி, 
அவளை அலங்கரித்ததாகச்‌ சொல்ல முடியாது. அழகே ஒரு வடிவம்‌ தாங்கி வந்தால்‌, அதற்கு 
எந்த ஆபரணத்தைக்‌ கொண்டு அழகு செய்ய முடியும்‌? 


பூங்குழகு படகில்‌ ஒய்யாரமாகச்‌ சாய்ந்து கொண்டு பாடினாள்‌. அவளுடைய கானத்தைக்‌ 
கேட்பதற்காகவே கடலும்‌ அலை அடங்கி ஓய்ந்திருந்தது போலும்‌! அதற்காகவே காற்றும்‌ வீசி 
அடிக்காமல்‌ மெள்ள மெள்ளத்‌ தவழ்ந்து வந்தது போலும்‌! தூரத்தில்‌ தெரிந்த காட்டு மரங்களும்‌ 
இலை அசையாமல்‌ நின்று அவளுடைய கானத்தைக்‌ கவனமாகக்‌ கேட்டன போலும்‌! வானமும்‌, 
பூமியும்‌ அந்தக்‌ கானத்தைக்‌ கேட்டு மதிமயங்கி அசைவற்று நின்றன போலும்‌! கதிரவன்‌ கூட 
அந்தக்‌ கானத்தை முன்னிட்டே மூலைக்‌ கடலை அடைந்து முழுகி மறையாமல்‌ தயங்கி 
நிற்கின்றான்‌ போலும்‌. 


தேனில்‌ குழைத்து, வானில்‌ மிதந்து வந்த அப்பாடலைச்‌ சற்றுச்‌ செவி கொடுத்துச்‌ 
கேட்கலாம்‌. 


"அலைகடலும்‌ ஓய்ந்திருக்க அகக்‌ கடல்தான்‌ பொங்குவதேன்‌? 
நிலமகளும்‌ துயிலுகையில்‌ நெஞ்சகந்தான்‌ பதைப்பதுமேன்‌? 
காட்டினில்‌ வாழ்‌ பறவைகளும்‌ கூடுகளைத்‌ தேடினவே! 
வேட்டுவரும்‌ வில்லியரும்‌ வீடு நோக்கி ஏகுவரே 
வானகமும்‌ நானிலமும்‌ மோனமதில்‌ ஆழ்ந்திருக்க 
மான்விழியாள்‌ பெண்ணொருத்தி மனத்தில்‌ புயல்‌ அடிப்பதுமேன்‌? 
வாரிதியும்‌ அடங்கி நிற்கும்‌ மாருதமும்‌ தவழ்ந்து வரும்‌ 
காரிகையாள்‌ உளந்தனிலே காற்றுச்‌ சுழன்‌ றடிப்பதுமேன்‌?" 


அந்த இளமங்கையின்‌ உள்ளத்தில்‌ அப்படி என்ன சோகம்‌ குடி கொண்டிருக்குமோ, 
தெரியாது! அவளுடைய தீங்குரலில்‌ அப்படி என்ன இன்ப வேதனை கலந்திருக்குமோ, 


தெரியாது! அல்லது அப்பாடலில்‌ சொற்களோடூ ஒருவேளை கண்ணீரைக்‌ கலந்துதான்‌ பாடலை 
அமைத்துவிட்டார்களோ, அதுவும்‌ நாம்‌ அறியோம்‌. ஆனால்‌ அந்தப்‌ பாடலை அவள்‌ பாடுவதைக்‌ 
கேட்கும்‌ போது நமக்கு நெஞ்சம்‌ விம்மி வெடித்து விடுவது போன்ற உணர்ச்சி ஏனோ 
உண்டாகிறது. 


பூங்குழலி கானத்தை நிறுத்தினாள்‌. படகின்‌ துடுப்பை நாலு தடவை வலித்தாள்‌. படகு 
கரை அருகில்‌ வந்து சேர்ந்தது. பூங்குழலி படகிலிருந்து துள்ளிக்‌ குதித்துக்‌ கரையில்‌ 
இறங்கினாள்‌. படகைக்‌ கரையில்‌ இழுத்து போட்டாள்‌. கரையில்‌ சில கட்டூ மரங்கள்‌ 
கும்பலாகக்‌ கிடந்தன. அவற்றின்மிது படகு சாய்ந்து நிற்கும்படி தூக்கி நிறுத்தினாள்‌. சாய்ந்து 
நின்ற படகில்‌ தானும்‌ சாய்ந்து கொண்டு ஒரு முறை சுற்றுமுற்றும்‌ பார்த்தாள்‌. 


அதோ கலங்கரை விளக்கின்‌ உச்சி மண்டபத்தில்‌ தீ மூட்டியாகி விட்டது. தீ 
ஜுவாலைவிட்டூ எரிகிறது. இனி இரவெல்லாம்‌ அந்த ஜோதி எரிந்து கொண்டிருக்கும்‌. கடலில்‌ 
செல்லும்‌ மரக்கலங்களுக்கு அது 'அருகில்‌ நெருங்க வேண்டாம்‌!' என்று எச்சரித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. கோடிக்கரை ஓரத்தில்‌ கடலில்‌ ஆழமே கிடையாது. கட்டூ மரங்களும்‌, சிறிய 
படகுகளும்தான்‌ அந்தப்‌ பகுதியில்‌ கரை ஓரமாக அணுகி வரலாம்‌.மரக்கலமும்‌ நாவாயும்‌ 
நெருங்கி வந்தால்‌ தரைதட்டி மணலில்‌ புதைந்து விடும்‌. வேகமாகத்‌ தரையில்‌ மோதினால்‌ கப்பல்‌ 
பிளந்து உடைந்தும்‌ போய்விடும்‌. ஆதலின்‌, கோடிக்கரையில்‌ உள்ள கலங்கரை விளக்கம்‌ கப்பல்‌ 
ஓட்டிகளுக்கு மிகவும்‌ அவசியமான உதவியைச்‌ செய்து வந்தது. மற்றொரு பக்கத்தில்‌ குட்டை 
மரங்கள்‌ அடர்ந்த காட்டின்‌ நடுவில்‌ கோபுரம்‌ ஒன்று தலை தூக்கி நின்றது. அதனடியில்‌ 
கோடிக்கரைக்‌ குழகர்‌, கோயில்‌ கொண்டிருந்தார்‌. சுமார்‌ இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால்‌ 
ஸ+்ரீ சுந்தர மூர்த்தி நாயனார்‌ இந்தக்‌ கோடிக்‌ கரைக்கு வந்தார்‌. காட்டின்‌ மத்தியில்‌ 
தன்னந்தனியே கோயில்‌ கொண்டிருந்த குழகரைத்‌ தரிசித்தார்‌. 


"அந்தோ! இறைவா! இப்படி இந்தக்‌ கடற்கரைக்‌ காட்டின்‌ மத்தியில்‌ துணையின்றித்‌ 
தனியே இருந்தீரே? இருக்க வேறு இடமாயில்லை? பக்தர்கள்‌ கூட்டங்‌ கூட்டமாக உமது 
புகழைப்‌ பாடிக்கொண்டிருக்கும்‌ ஸ்தலங்கள்‌ எத்தனையோ இருக்க, இந்தக்‌ கோடிக்கு வந்து 
பயங்கரக்‌ காட்டிலே தனியே கோயில்‌ கொண்டிருப்பதேன்‌? இக்கொடியேனுடைய கண்கள்‌ 
இந்தக்‌ காட்சியையும்‌ காண நேர்ந்ததே!" என்று மனமுருகிப்‌ பாடினார்‌. 


"கதிதாய்க்‌ கடற்காற்று வந்தெற்றக்‌ கரைமேல்‌ 
குடிதானயலே இருந்தாற்‌ குற்றமாமோ? 

கொடியேன்‌ கண்கள்‌ கண்டன கோடிக்‌ குழகீர்‌ 
அடிகேள்‌ உமக்கார்‌ துணையாக இருந்தீரே?"' 


"மத்தம்‌ மலிசூழ்‌ மறைக்காடதன்‌ றென்பால்‌ 
பத்தர்‌ பலர்‌ பாடவிருந்த பரமா! 
கொத்தார்‌ பொழில்‌ சூழ்தருகோடிக்‌ குழகா 
எத்தாற்‌ றனியே யிருந்தாய்‌? எம்பிரானே!" 


ஸரீசுந்தரமூர்த்தி நாயனார்‌ வந்து தரிசித்துவிட்டுப்‌ போன இருநூறு ஆண்டுகளுக்குப்‌ 
பிறகும்‌ கோடிக்கரைக்‌ குழகர்‌ அதே நிலையில்தான்‌ இருந்தார்‌.(ஆயிரம்‌ ஆண்டுகளுக்குப்‌ 
பின்னர்‌ இன்றைக்கும்‌ கோடிக்கரைக்‌ குழகர்‌ அதே தனிமை நிலையில்தான்‌ இருந்து வருகிறார்‌!) 
சுற்றிலும்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ காடுகள்‌ மண்டிப்‌ போயிருந்தன. அக்காடுகளில்‌ மரப்‌ பொந்து 
களில்‌ ஆந்தைகளும்‌ கூகைகளும்‌ குழறின.பார்ப்பதற்குப்‌ பயங்கரமான வேடுவர்கள்‌ சிலர்தான்‌ 
காட்டின்‌ மத்தியில்‌ ஆங்காங்கு குடிசை போட்டுக்‌ கொண்டு வசித்தார்கள்‌. 


ஆம்‌; ஒரே வித்தியாசம்‌ இருந்தது. ஸரீ சுந்தரமூர்த்தி நாயனார்‌ இங்கு வந்திருந்தபோது 
கலங்கரை விளக்கம்‌ இல்லை. சில ஆண்டூகளுக்கு முன்பு, முதற்‌ பராந்தகரின்‌ காலத்திலேதான்‌ 
அது கட்டப்பட்டது. கலங்கரை விளக்கத்தில்‌ பணிசெய்வோருக்கென்று சில ஓட்டு வீடுகள்‌ 


அதைச்‌ சுற்றிச்‌ கட்டப்பட்டன. கோடிக்கரைச்‌ குழகர்‌ கோயிலில்‌ பூஜை செய்யும்‌ பட்டரும்‌ 
அங்கே வந்து குடியேறினார்‌. 


பூங்குழலி கடற்கரை ஓரத்தில்‌ படகின்மீது சாய்ந்த வண்ணம்‌ நாற்புறமும்‌ பார்த்தாள்‌. 
கலங்கரை விளக்கத்தைப்‌ பார்த்து அந்தப்‌ பக்கம்‌ போகலாமா என்று யோசித்தாள்‌. பிறகு குழகர்‌ 
கோயிலின்‌ கோபுரகலசத்தை நோக்கினாள்‌.அச்சமயம்‌ கோயிலில்‌ சேமங்கலம்‌ அடிக்கும்‌ ஓசை 
கேட்கவே, பூங்குழலி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள்‌. அதற்குள்‌ வீட்டுக்குப்‌ போய்‌ என்ன செய்வது 
? கோவிலுக்குப்‌ போகலாம்‌! பட்டரைத்‌ தேவாரம்‌ பாடச்‌ சொல்லிக்‌ கேட்கலாம்‌. பிறகு 
பிரசாதமும்‌ வாங்கிக்‌ கொண்டு வரலாம்‌. 


இப்படி முடிவு செய்துகொண்டு பூங்குழலி கோயில்‌ இருந்த திசையை நோக்கி 
நடந்தாள்‌. ஆடிக்கொண்டும்‌, பாடிக்கொண்டும்‌ துள்ளிக்‌ குதித்துக்‌ கொண்டும்‌ நடந்தாள்‌. 
வழியில்‌ மான்‌ கூட்டம்‌ ஒன்றைக்‌ கண்டாள்‌.மான்௧கள்‌ மணல்‌ வெளியைத்‌ தாண்டிக்‌ காட்டை 
நோக்கிச்‌ சென்று கொண்டிருந்தன. ஏழெட்டுப்‌ பெரிய மான்களோடூ ஒரு சிறிய மான்‌ குட்டியும்‌ 
பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. மான்‌ கூட்டத்தைப்‌ பார்த்ததும்‌ பூங்குழலிக்கு உற்சாகம்‌ 
உண்டாயிற்று. அவற்றைப்‌ பிடிக்கப்‌ போவதுபோல்‌ தொடர்ந்து குதித்து ஓடினாள்‌. ஆனால்‌ 
என்னதான்‌ விரைவாக ஓடினாலும்‌ மான்களோடூ போட்டியிட முடியுமா? மான்‌ கூட்டம்‌ 
பூங்குழலியை முந்திக்‌ கொண்டது. 


முன்னால்‌ சென்ற மான்கள்‌ ஓரிடத்தில்‌ நாலு கால்களையும்‌ தூக்கி வானத்தில்‌ பறப்பது 
போல்‌ நீண்ட தூரம்‌ தாவிக்‌ குதித்தன. அங்கே புதை சேற்றுக்‌ குழி இருக்கிறதென்று பூங்குழலி 
ஊகித்துக்‌ கொண்டாள்‌. பெரிய மான்கள்‌ எல்லாம்‌ அக்குழியை ஒரே தாண்டலில்‌ தாண்டி 
அப்பால்‌ பத்திரமாய்‌ இறங்கிவிட்டன. ஆனால்‌ மான்குட்டியினால்‌ முழுவதும்‌ தாண்ட 
முடியவில்லை. அக்கரை ஓரமாக அதன்‌ பின்னங்கால்கள்‌ சேற்றுக்‌ குழியில்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டன. முன்னங்கால்களைக்‌ கரையில்‌ ஊன்றி மான்‌ குட்டி ஆன மட்டும்‌ கரை ஏற முயன்றது. 
ஆனால்‌ அதன்‌ பின்னங்கால்கள்‌ சேற்றில்‌ மேலும்‌ மேலும்‌ புதைந்து கொண்டிருந்தன. தாய்‌ மான்‌ 
கரையில்‌ நின்று குட்டியின்‌ நிலையைக்‌ கவலையுடன்‌ நோக்கியது. அதனால்‌ தன்‌ குட்டிக்கு 
உதவி எதுவும்‌ செய்ய முடியவில்லை. 


(இதையெல்லாம்‌ ஒரு நொடியில்‌ பார்த்து அறிந்து கொண்ட பூங்குழலி அந்தப்‌ புதை 
சேற்றுக்‌ குழி எங்கே முடிகிறது என்பதைக்‌ கண்டு தெரிந்து கொண்டாள்‌.புதைகுழி ஓரமாக ஓடிச்‌ 
சென்று கெட்டியான இடத்தின்‌ வழியாகக்‌ கடந்து எதிர்ப்புறத்தில்‌ மான்‌ குட்டி சேற்றில்‌ 
அகப்படுக்‌ கொண்டு தவித்த இடத்தை அணுகினாள்‌. தாய்‌ மான்‌ முதலில்‌ அவளைக்‌ கண்டு 
மிரண்டது. பூங்குழலிக்கு மானின்‌ பாஷை தெரியும்‌ போலும்‌! மிருதுவான குரலில்‌ அவள்‌ ஏதோ 
சொல்லவும்‌ தாய்‌ மான்‌ பயம்‌ நீங்கி நின்றது.பூங்குழலி புதை சேற்றுக்‌ குழியின்‌ கரை ஓரத்தில்‌ 
முன்னங்கால்களை மடித்து உட்கார்ந்து, கைகளை நீட்டி மான்‌ குட்டியைப்‌ பற்றிப்‌ பலமாக 
இழுத்துக்‌ கரையேற்றினாள்‌.சில விநாடி நேரம்‌ அந்த மான்குட்டியின்‌ உடம்பு வெடவெட வென்று 
நடுங்கிக்‌ கொண்டிருந்தது.தாய்‌ மான்‌ அதனருகில்‌ நின்று முகர்ந்து பார்த்துத்‌ தைரியம்‌ கூறியது 
போலும்‌! அவ்வளவுதான்‌! அடுத்த விநாடி தாயும்‌, குட்டியும்‌ மீண்டும்‌ பாய்ந்தோடின. 


"சீ! கொஞ்சமும்‌ நன்றியில்லாத மிருக ஜன்மங்கள்‌!" என்று பூங்குழலி தனக்குத்தானே 
சொல்லிக்‌ கொண்டாள்‌. "ஆனால்‌ மனிதர்களைவிட இந்த மான்கள்‌ மட்டமாய்ப்‌ 
போய்விட்டவில்லை!" என்று அவளே தேறுதலும்‌ சொல்லிக்‌ கொண்டாள்‌. 


பிறகு மறுபடியும்‌ குழகர்‌ ஆலயத்தை நோக்கி நடந்தாள்‌. 


மணல்‌ வெளியைத்‌ தாண்டியதும்‌ மரஞ்‌ செடிகள்‌ அடர்ந்த காட்டு வழியில்‌ போக 
வேண்டியிருந்தது. மேட்டில்‌ ஏறியும்‌, பள்ளத்தில்‌ இறங்கியும்‌ போக வேண்டியிருந்தது. அந்தக்‌ 
காட்டை இயற்கையின்‌ விசித்திரங்களில்‌ ஒன்று என்றே சொல்ல வேண்டும்‌. அங்கே 
கற்பாறைகளினால்‌ அமைந்த மலைகளோ, குன்றுகளோ இல்லை. ஒரே மணல்‌ வெளிதான்‌. 


ஆங்காங்கு மணல்‌ மேடிட்டு, மணல்‌ மேட்டின்மீது செடிகளும்‌, மரங்களும்‌ முளைத்ததினால்‌ 
கெட்டிப்பட்டுக்‌ குன்றுகளாகவே மாறிப்‌ போயிருந்தன.குன்றுகளுக்குப்‌ பக்கத்தில்‌ பள்ளங்களும்‌ 
இருந்தன.அத்தகைய காட்டில்‌ வழி கண்டுபிடித்துப்‌ போவது எளிய காரியமன்று. வெகுதூரம்‌ 
நடந்துவிட்டது போலத்‌ தோன்றும்‌; ஆனால்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ புறப்பட்ட இடத்துக்கே வந்து 
கொண்டிருப்போம்‌! 


பூங்குழலி அந்தக்‌ காட்டு வழியில்‌ புகுந்து அதி விரைவாக நடந்து ஆலயத்தினருகே 
வந்து சேர்ந்தாள்‌. கோவிலுக்கு வெளியிலும்‌, உட்பிரகாரத்திலும்‌ கொன்னை, பன்னீர்‌ முதலிய 
மரங்கள்‌ ஓங்கி வளர்ந்து மலர்ந்து குலுங்கிக்‌ கொண்டிருந்தன. பூங்குழலி ஆலயத்துக்குள்‌ 
போனாள்‌.பட்டர்‌ அவளைப்‌ பார்த்து முகமலர்ந்தார்‌. அந்தக்‌ கோயிலுக்குள்‌ சாமி தரிசனம்‌ 
செய்வதற்காக வருவோர்‌ அருமை. ஆதலின்‌ அருமையாக வருகிறவரைப்‌ பார்த்துப்‌ பட்டர்‌ 
மகிழ்வது இயல்புதானே? 


தேங்காய்‌ மூடியும்‌, பிரசாதமும்‌ கொண்டு வந்து பட்டர்‌ கொடுத்தார்‌. "அம்மா கொஞ்சம்‌ 
காத்திருக்கிறாயா? நானும்‌ இதோ சந்நிதியைப்‌ பூட்டிக்கொண்டு வீட்டுக்கு வருகிறேன்‌!" 
என்றார்‌. இருட்டிய பிறகு அந்தக்‌ காட்டு வழியில்‌ செல்வது கொஞ்சம்‌ சிரமமான காரியந்தான்‌. 
ஆனால்‌ வழிகாட்டுவதற்குப்‌ பூங்குழலி இருந்தால்‌ கவலையே கிடையாது. 


"இருக்கிறேன்‌, ஐயா! எனக்கு அவசரம்‌ ஒன்றுமில்லை. மெதுவாகக்‌ கோயில்‌ 
கைங்கரியங்களை முடித்துக்கொண்டு புறப்படுங்கள்‌!" என்று பூங்குழலி கூறிவிட்டுக்‌ கோயில்‌ 
பிரகாரத்துக்கு வந்தாள்‌. மரக்கிளை ஒன்றைப்‌ பிடித்துக்‌ கொண்டு பிரகாரத்தின்‌ மதில்‌ சுவரின்‌ 
மேல்‌ தாவி ஏறினாள்‌. மதில்‌ மூலையில்‌ நந்தி பகவானுடைய பெரிய சிலை ஒன்று 
அமைக்கப்பட்டிருந்தது. அந்தச்‌ சிலைமீது சிறிது சாய்ந்த வண்ணம்‌ மதில்மீது காலை நீட்டிப்‌ 
படுத்தாள்‌. தேங்காய்‌ மூடியைப்‌ பல்லினால்‌ சுரண்டிச்‌ சாப்பிடத்‌ தொடங்கினாள்‌. 


நாலாபுறமும்‌ இருள்‌ சூழ்ந்து வரும்‌ விசித்திரத்தைப்‌ பூங்குழலி பார்த்துக்‌ 
கொண்டேயிருக்கையில்‌, குதிரையின்‌ காலடிச்‌ சத்தத்தைக்‌ கேட்டாள்‌. சத்தம்‌ வந்த வழியே 
ஆவலுடன்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. குதிரைக்‌ காலடியின்‌ சத்தம்‌ அவளுடைய உள்ளத்தில்‌ 
ஏதேதோ பழைய ஞாபகங்களை எழுப்பி அவளைக்‌ கனவு லோகத்துக்குக்‌ கொண்டு போயிற்று. 
எங்கிருந்தோ இனந்‌ தெரியாத ஒரு துக்கம்‌ வந்து நெஞ்சை அடைத்தது. வருகிறது 
யாராயிருக்கக்கூடும்‌? யாராயிருந்தால்‌ நமக்கு என்ன கவலை? கொஞ்ச காலமாகப்‌ புது ஆட்கள்‌ 
வருகிறதும்‌ போகிறதும்‌ அதிகமாய்த்‌ தானிருக்கிறது. இராஜாங்க காரியமாக வருகிறார்களாம்‌; 
போகிறார்களாம்‌. நேற்றைக்குக்‌ கூட இரண்டு பேர்‌ வந்திருந்தார்கள்‌. அவர்களைப்‌ 
பார்ப்பதற்கே அருவருப்பாயிருந்தது. அண்ணனைப்‌ படகு வலிக்கச்‌ சொல்லி ஈழத்துக்குச்‌ 
சென்றார்கள்‌. பணமும்‌ நிறையக்‌ கொடுத்தார்கள்‌. அவர்களுடைய பணத்திலே இடி விழட்டும்‌! 
யாருக்குப்‌ பணம்‌ வேண்டும்‌! பணத்தை வைத்துக்‌ கொண்டு இந்த நடுக்‌ காட்டில்‌ என்ன செய்வது 
? ஆனால்‌ அண்ணனுக்கும்‌ அண்ணிக்கும்‌ பணம்‌ என்றால்‌ ஒரே ஆசை. எதற்கோ தெரியவில்லை! 
சேர்த்துச்‌ சேர்த்துப்‌ புதைத்து வைக்கிறார்கள்‌. 


குதிரைக்காலடிச்‌ சத்தம்‌ இதோ அருகில்‌ நெருங்கி வருகிறது. ஒரு குதிரை அல்ல; 
இரண்டு குதிரைகள்‌ வருவதுபோலத்‌ தோன்றுகிறது. இதோ அவை தென்படுகின்றன. 
பள்ளத்திலிருந்து மெள்ள மெள்ள மேட்டில்‌ ஏறி வருகின்றன. நெடுந்தூரம்‌ பிரயாணம்‌ செய்து 
களைத்துப்‌ போன குதிரைகள்‌. ஒவ்வொரு குதிரை மீதும்‌ ஒரு ஆள்‌ வருகிறான்‌. முதலில்‌ வருகிற 
குதிரை மேல்‌ வருகிறவன்‌ வாலிபப்‌ பிராயத்தவன்‌. பார்க்க இலட்சணமாக இருக்கிறான்‌; 
வாட்டச்சாட்டமாகவும்‌ இருக்கிறான்‌ முகத்தில்‌ கம்பீரம்‌ இருக்கிறது. ஆனால்‌ அவளுடைய 
இருதய அந்தரங்கத்தில்‌ குடிகொண்டிருக்கும்‌ அந்த இன்னொரு முகத்தின்‌ அழகும்‌, கம்பீரமும்‌ 
எங்கே? இவனுடைய முகம்‌ எங்கே? பார்க்கப்‌ போனால்‌ இவனுடைய முகம்‌ மரப்பொந்தில்‌ 
இருக்கும்‌ ஆந்தை முகம்‌ மாதிரியல்லவா சப்பட்டையாயிருக்கிறது? 


குதிரைமேல்‌ வந்த இருவரில்‌ முதலில்‌ வந்தவன்‌ நமது பழைய நண்பனாகிய 
வல்லவரையன்‌ வந்தியத்தேவன்தான்‌.பின்னால்‌ வந்தவன்‌ வைத்தியருடைய மகன்‌. இருவரும்‌ 
பழையாறையிலிருந்து இங்கே வந்து சேர்வதற்குள்‌ இளைத்துக்‌ களைத்துச்‌ சோர்வுற்றுப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. ஆயினும்‌ வந்தியத்தேவனுடைய முகம்‌, கோயில்‌ மதில்மேல்‌ காலை நீட்டிச்‌ 
சாய்ந்து கொண்டிருந்த பூங்குழலியைக்‌ கண்டதும்‌ சிறிது மலர்ந்தது. அவள்‌ தன்னுடைய 
முகத்தை உற்றுப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌ என்று தெரிந்ததும்‌ அவனுக்கு இயற்கையான 
உற்சாகமே பிறந்து விட்டது. அவனும்‌ குதிரையே நிறுத்தி விட்டு அவளுடைய முகத்தை ஆர்வத்து 
டன்‌ உற்றுப்‌ பார்க்கலானான்‌. தன்‌ முகத்தை மரப்பொந்திலுள்ள ஆந்தையின்‌ முகத்தோடு அவள்‌ 
ஒப்பிடுகிறாள்‌ என்று மட்டும்‌ அவன்‌ அறிந்திருந்தால்‌ அவ்வளவு உற்சாகப்பட்டிருக்க முடியாது 
தான்‌. ஒரு மனத்திலுள்ளதை இன்னொருவர்‌ முழுதும்‌ அறிய முடியாமலிருப்பது எவ்வளவு அநு 
கூலமாயிருக்கிறது? 


குதிரைமேல்‌ வந்தவன்‌ தன்னை உற்றுப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறான்‌ என்பதை 
பூங்குழலி அறிந்தாள்‌. கையில்‌ தான்‌ தேங்காய்‌ மூடிவைத்துக்கொண்டு பல்லினால்‌ சுரண்டித்‌ 
தின்று கொண்டிருப்பதையும்‌ நினைத்தாள்‌. உடனே எங்கிருந்தோ ஒரு நாண உணர்ச்சி வந்து 
அவளைப்‌ பற்றிக்‌ கொண்டது. பிராகார மதில்‌ சுவரிலிருந்து வெளியே வெண்‌ மணலில்‌ 
குதித்தாள்‌. மதில்சுவர்‌ ஓரமாக ஓடத்‌ தொடங்கினாள்‌. 


அதைப்‌ பார்த்த உடனே வந்தியத்தேவனுக்கும்‌ குதிரை மேலிருந்து குதிக்கத்‌ 
தோன்றியது. குதித்துப்‌ பூங்குழலியைப்‌ பின்தொடர்ந்து பிடிப்பதற்கு ஓட வேண்டும்‌ என்று 
தோன்றியது. அவ்வாறே அவளைத்‌ துரத்திக்‌ கொண்டு ஓடினான்‌. இந்த அர்த்தமற்ற செயலின்‌ 
காரண காரியங்களை யார்‌ கண்டுபிடித்துச்‌ சொல்ல முடியும்‌? ஆயிரம்‌ பதினாயிரம்‌ 
ஆண்டுகளாகத்‌ தொடர்ந்து வந்த மனித குலத்தின்‌ பரம்பரை இயற்கைதான்‌ பூங்குழலியை ஓடச்‌ 
செய்தது என்றும்‌, அதுவே வந்தியத்தேவனைத்‌ துரத்திப்‌ பிடிக்கச்‌ செய்தது என்றும்‌ சொல்ல 
வேண்டியதுதான்‌. 


இரண்டாம்‌அத்தியாயம்‌ 
சேற்றுப்‌ பள்ளம்‌ 


காட்டிலும்‌ மேட்டிலும்‌, கல்லிலும்‌ முள்ளிலும்‌ அந்தப்‌ பெண்ணைத்‌ தொடர்ந்து 
வந்தியத்தேவன்‌ ஓடினான்‌. ஒருசமயம்‌ அவள்‌ கண்ணுக்குத்‌ தெரிந்தாள்‌. மறு கணத்தில்‌ 
மறைந்தாள்‌. இனி அவளைப்‌ பிடிக்க முடியாது என்று தோன்றியபோது மறுபடியும்‌ கண்ணுக்குப்‌ 
புலப்பட்டாள்‌. மாய மாரீசனைத்‌ தொடர்ந்து இராமர்‌ சென்ற கதை வந்தியத்தேவனுக்கு நினைவு 
வந்தது. ஆனால்‌ இவள்‌ மாயமும்‌ அல்ல; மாரீசனும்‌ அல்ல இவளுடைய கால்களிலே மானின்‌ 
வேகம்‌ இருக்கிறது என்பது மட்டும்‌ நிச்சயம்‌. அம்மம்மா! என்ன விரைவாக ஓடூகிறாள்‌? 'எதற்காக 
இவளைத்‌ தொடர்ந்து ஓடுகிறோம்‌, இது என்ன பைத்தியக்காரத்தனம்‌?' என்று எண்ணினான்‌. 
உடனே அதற்கு ஒரு காரணமும்‌ கற்பித்துக்‌ கொண்டான்‌. கோடிக்கரை நெருங்க நெருங்க, 
சேந்தன்‌ அமுதன்‌ வர்ணித்த மங்கையின்‌ நினைவு அவனுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. 
இவள்‌ அந்தப்‌ பூங்குழலியாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. இவளுடன்‌ சிநேகம்‌ செய்து கொண்டால்‌ 
வந்த காரியம்‌ நிறைவேறுவதற்கு அநுகூலமாயிருக்கும்‌. அத்துடன்‌ கலங்கரை விளக்கத்துக்குப்‌ 
போக வழி கேட்டும்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. தொலைதூரத்தில்‌ வரும்போதே அவர்களுக்குக்‌ 
கலங்கரை விளக்கின்‌ உச்சி தெரிந்தது. ஆனால்‌ அதை நெருங்குவது எளிதாயில்லை. 
காட்டுக்குள்‌ புகுந்ததும்‌ கலங்கரை விளக்கு தெரியவேயில்லை. காட்டுக்குள்ளே சுற்றிச்‌ சுற்றி 
வருவதாக ஏற்பட்டதே தவிர வழி அகப்படவில்லை. இந்தச்‌ சமயத்திலே தான்‌ குழகர்‌ கோயிலின்‌ 
மதில்‌ சுவரின்‌ மேல்‌ பூங்குழலியை வந்தியத்தேவன்‌ கண்டான்‌. அவளைப்‌ பிடித்து வழி கேட்கலாம்‌ 
என்று பார்த்தால்‌, அவள்‌ இப்படி மாய மானைப்‌ போல்‌ பிடிபடாமல்‌ ஒடுகிறாளே? இவளை 


இப்படியே விட்டு விட்டுத்‌ திரும்ப வேண்டியதுதான்‌? ஆனால்‌ ஓட்டப்‌ பந்தயத்தில்‌ கூட ஒரு 
பெண்ணுக்குத்‌ தோற்பது என்றால்‌, அதுவும்‌ மனத்துக்கு உகந்ததாயில்லை... 


ஆ! அதோ திறந்தவெளி வந்துவிட்டது. சற்றுத்‌ தூரத்தில்‌ நீலக்கடல்‌ தெரிகிறது. 
விரிந்து பரந்து அமைதி குடிகொண்ட அந்தக்‌ கடலின்‌ தோற்றம்‌ என்ன அழகாயிருக்கிறது! 
அதோ கலங்கரை விளக்கமும்‌ தெரிகிறது. அதன்‌ உச்சியில்‌ இப்போது ஜோதி கொழுந்துவிட்டு 
எரிகிறது. அதன்‌ செந்நிறக்‌ கதிர்கள்‌ நாலா பக்கமும்‌ பரவி விழுந்து விசித்திர ஜால வித்தைகள்‌ 
புரிகின்றன. 


இந்த இடத்தில்‌ இந்தப்‌ பெண்ணைப்‌ பின்தொடர்வதை விட்டுவிட்டுக்‌ கலங்கரை 
விளக்கை நோக்கிப்‌ போகலாமா? கூடாது!கூடாது! இந்தத்‌ திறந்த வெளியில்‌ இவளை ஓடிப்‌ 
பிடிப்பது சுலபம்‌. இங்கே அவ்வளவு மணலாகக்‌ கூட இல்லை. கால்‌ மணலில்‌ புதையவில்லை. 
பூமியில்‌ புல்‌ முளைத்துக்‌ கெட்டிப்‌ பட்டிருக்கிறது. சில இடங்களில்‌ சேறு காய்ந்து பொறுக்குப்‌ 
படர்ந்திருக்கிறது. இங்கேயெல்லாம்‌ தடங்கலின்றி ஓடலாம்‌. அந்தப்‌ பெண்ணை இலகுவாய்ப்‌ 
பிடித்துவிடலாம்‌! மேலும்‌ அவள்‌ கடலை நோக்கியல்லவா ஓடுகிறாள்‌? எவ்வளவு ஓடினாலும்‌ 
முடிவில்‌ கடலோரத்தில்‌ சென்று அவள்‌ நின்று தானே ஆக வேண்டும்‌! ஒருவேளை இந்த 
விந்தையான பெண்‌ கடலிலேயே முழுகி மறைந்து விடுவாளோ! அடடா! குதிரையிலேயே ஏறி 
வராமற்‌ போனோமே? அப்படி வந்திருந்தால்‌ இந்தத்‌ திறந்த வெளியில்‌ ஒரு நொடியில்‌ இவளைப்‌ 
பிடித்து விடலாமே? 


அதோ அவள்‌ சற்றுத்‌ தயங்கி நிற்கிறாள்‌. நேரே கடலே நோக்கி ஓடாமல்‌ வலது 
பக்கமாகத்‌ திரும்பி ஓடுகிறாள்‌! தன்னிடம்‌ பிடிபடாமல்‌ இருப்பதற்காக வலதுபுறத்தில்‌ சற்றுத்‌ 
தூரத்தில்‌ தென்பட்ட காட்டை நோக்கி ஓடுகிறாள்‌. காட்டுக்குள்‌ அவள்‌ புகுந்துவிட்டால்‌ 
நிச்சயமாகப்‌ பிடிக்க முடியாதுதான்‌! இத்தனை நேரம்‌ ஓடியதும்‌ வீண்‌! வந்தியத்தேவனுடைய 
கால்களும்‌ அச்சமயம்‌ கெஞ்ச ஆரம்பித்து விட்டது... 


மீண்டும்‌ அவளுடைய மனத்தை மாற்றிக்‌ கொண்டு விட்டாள்‌ போலும்‌! காட்டுக்குள்‌ 
போகும்‌ எண்ணத்தை விட்டு விட்டாள்‌ போலும்‌! பம்பரத்தைப்‌ போல்‌ ஒரு சுற்றுச்சுற்றித்‌ திரும்பி 
ஓடி வருகிறாள்‌. கலங்கரை விளக்கின்‌ அடிக்குப்‌ போக நினைத்தாள்‌ போலும்‌. ஒரு நாலு 
பாய்ச்சல்‌ பாய்ந்தால்‌ அவளைப்‌ பிடித்து விடலாம்‌. கைப்பிடியாக அவளைப்‌ பிடித்து "பெண்ணே! 
ஏன்‌ இப்படி என்னைக்‌ கண்டு மிரண்டு ஓடுகிறாய்‌? உனக்கு உன்‌ காதலனிடமிருந்து செய்தி 
கொண்டு வந்திருக்கிறேன்‌! என்று சொன்னால்‌, எத்தனை அதிசயம்‌ அடைவாள்‌! சேந்தன்‌ 
அமுதன்‌ அவனிடம்‌ ஒன்றும்‌ சொல்லி அனுப்பவில்லை என்பது உண்மைதான்‌. அதனால்‌ என்ன? 
ஏதாவது சொந்தமாகக்‌ கற்பனை செய்து சொன்னால்‌ போகிறது!... 


வந்தியத்தேவன்‌ மனத்திற்குள்‌ தீர்மானித்தபடி தன்‌ தேகத்தில்‌ மிச்சமிருந்த 
வலிமையையெல்லாம்‌ உபயோகித்துப்‌ பாய்ந்து ஓடினான்‌. திரும்பி ஓடிவந்து கொண்டிருந்த 
அவளை நாலே பாய்ச்சலில்‌ பிடித்துவிடலாம்‌ என்பதுதான்‌ அவனுடைய உத்தேசம்‌. திடீரென்று 
"ஐயோ!" என்றான்‌. தனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்பது முதலில்‌ அவனுக்கே 
தெரியவில்லை. பிறகு புலப்படத்‌ தொடங்கியது. அவனுடைய கால்கள்‌ இரண்டும்‌ சேற்றில்‌ 
புதைந்து கொண்டிருந்தன. முதலில்‌ பாதங்கள்‌ மட்டும்‌ புதைந்தன. பிறகு கணுக்கால்‌ புதைந்தது, 
முழங்கால்‌ வரையில்‌ சேறு மேலேறி விட்டது! 


அடாடா! இந்த இடம்‌ நம்மை எப்படி ஏமாற்றி விட்டது? மேலே பார்த்தால்‌ நன்றாய்க்‌ 
காய்ந்து பொறுக்குத்‌ தட்டியிருக்கிறது. உள்ளே சேறு இன்னும்‌ காயவில்லை. என்றுமே 
முழுமையும்‌ காயமுடியாத புதை சேற்றுக்‌ குழிகளைப்‌ பற்றி வந்தியத்தேவன்‌ கேள்விப்பட்டதுண்டு. 
ஆடுமாடுகள்‌, குதிரைகள்‌, யானைகள்‌ கூட அப்பள்ளங்களில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டால்‌ சிறிது 
சிறிதாக உள்ளே அமுங்கிக்‌ கொண்டே போய்க்‌ கடைசியில்‌ முழுதுமே முழுகி மறைந்து 
விடுமாம்‌! அத்தகைய புதைகுழிதானோ இது? அப்படித்‌ தான்‌ தோன்றுகிறது. முழங்காலும்‌ 
மறைந்து விட்டதே! மேலும்‌ உள்ளே இறங்கிக்‌ கொண்டேயிருப்போமோ? விரைவில்‌ தொடை 


வரைக்கும்‌ புதைந்து விடும்‌ போலிருக்கிறதே! யானைகளையும்‌ குதிரைகளையும்‌ விழுங்கி ஏப்பம்‌ 
விடும்‌ புதை சேறு நம்மைச்‌ சும்மா விட்டு விடுமா! ஐயோ! இதுவா நமது முடிவு? நாம்‌ கண்ட 
எத்தனை எத்தனையோ பகற்‌ கனவுகள்‌ எல்லாம்‌ இதிலேயே புதைந்து விட வேண்டியதுதானா? 
இந்த அபாய வேளையில்‌ அந்த விசித்திரமான பெண்‌ வந்து கை கொடுத்துக்‌ 
காப்பாற்றினால்தான்‌ உண்டு.தப்புதவதற்கு வேறு வழியில்லை.ஒரு பெருங்கூச்சல்‌ போட்டுப்‌ 
பார்க்கலாம்‌. இவ்விதம்‌ எண்ணிய வந்தியதேவன்‌, 'ஐயோ! நான்‌ செத்தேன்‌! சேற்றில்‌ முழுகிச்‌ 
சாகிறேன்‌. எனக்குக்‌ கைகொடுத்து உதவி செய்து காப்பாற்றுவார்‌ யாரும்‌ இல்லையா?" என்று 
கத்தினான்‌. 


அந்தக்‌ கூக்குரல்‌ பூங்குழலியின்‌ காதில்‌ விழுந்தது. அவனுக்கு நேர்‌ எதிரே சற்றுத்‌ 
தூரத்தில்‌ ஓடிக்‌ கொண்டிருந்த பூங்குழலி நின்றாள்‌. ஒரு கணம்‌ தயங்கினாள்‌. 
வந்தியத்தேவனுடைய அபாயமான நிலையைப்‌ பார்த்துத்‌ தெரிந்து கொண்டாள்‌. 


மறுகணம்‌ அங்கே பாதி மணலிலும்‌ பாதி சேற்றுக்‌ குழியிலும்‌ கிடந்த படகு ஒன்று அவள்‌ 
கவனத்தைக்‌ கவர்ந்தது. அக்குழியில்‌ தண்ணீர்‌ நிறைந்து ஆழமான நீரோடையாக இருந்த 
காலத்தில்‌ அப்படகு உபயோகப்பட்டிருக்க வேண்டும்‌. அதில்‌ இப்போது லாகவமாகக்‌ குதித்து 
ஏறினாள்‌. துடுப்பை எடுத்து இரண்டு தடவை வலித்தாள்‌. அடாடா! இது என்ன அதிசயம்‌? அந்தப்‌ 
படகு நீரில்‌ அன்னப்பறவை செல்வது போல்‌ அல்லவா சேற்றின்‌ மேலே விரைவாக மிதந்து 
செல்கிறது? மிதந்து சென்று புதை சேற்றுக்‌ குழியின்‌ அக்கரையையும்‌ அடைந்துவிட்டது. 
பூங்குழலி கெட்டித்தரையில்‌ குதித்தாள்‌. கரையில்‌ கால்களை நன்றாய்‌ ஊன்றிக்‌ கொண்டு 
வந்தியத்‌ தேவனுடைய கைகளைப்‌ பற்றிக்‌ கரையில்‌ இழுத்து விட்டாள்‌. அம்மம்மா! அந்த 
மெல்லியலாளின்‌ கைகளிலே தான்‌ எவ்வளவு வலிமை! தஞ்சைபுரிக்கோட்டைத்‌ தளபதி சின்னப்‌ 
பழுவேட்டரையருடைய இரும்புக்‌ கைகளைவிட இவளுடைய கரங்கள்‌ அதிக 
உறுதியாயிருக்கின்றனவே! 


கரை ஏறியதும்‌ வந்தியத்‌ தேவன்‌ கலகலவென்று சிரித்தான்‌. அவனுடைய கால்கள்‌ 
மட்டும்‌ கொஞ்சம்‌ நடுங்கிக்‌ கொண்டிருந்தன. 


"என்னைக்‌ காப்பாற்றிக்‌ கரைசேர்த்து விட்டதாக உனக்கு எண்ணம்‌ போலிருக்கிறது! 
நீ வந்திராவிட்டால்‌ நான்‌ கரையேறி இருக்க மாட்டேன்‌ என்று நினைத்தாயோ?" என்றான்‌. 


"பின்‌ எதற்காக அப்படி 'ஐயோ! ஐயோ!!! என்று கத்தினாய்‌?" என்று பூங்குழலி 
கேட்டாள்‌. 


"உன்னை ஓடாமல்‌ தடுத்து நிறுத்துவதற்காகத்‌ தான்‌!" 


"அப்படியானால்‌ மறுபடியும்‌ உன்னைக்‌ குழியிலேயே தள்ளி விடுகிறேன்‌. உன்‌ 
சாமர்த்தியத்தினால்‌ நீயே கரை ஏறிக்கொள்‌!" என்று பூங்குழலி சொல்லித்‌ தள்ள யத்தனித்தாள்‌. 


"ஐயையோ!" என்று வந்தியத்தேவன்‌ விலகி நின்று கொண்டான்‌. 
"எதற்காக அலறுகிறாய்‌?" 


"உயிருக்காகப்‌ பயப்படவில்லை; சேற்றுக்குத்தான்‌ பயப்படுகிறேன்‌! ஏற்கெனவே 
தொடை வரைக்கும்‌ சேறாகிவிட்டது!" 


பூங்குழலியின்‌ முகத்தில்‌ புன்னகை மலர்ந்தது. வந்தியத்தேவனை ஏற இறங்கப்‌ 
பார்த்தாள்‌. 


"அதோ கடல்‌ இருக்கிறது! போய்‌ சேற்றை அலம்பிச்‌ சுத்தம்‌ செய்துகொள்‌!" என்றாள்‌. 


10 


"நீ கொஞ்சம்‌ முன்னால்‌ சென்று வழிகாட்ட வேண்டும்‌!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 
இருவரும்‌ கடற்கரையை நோக்கி நடந்தார்கள்‌ சேற்றுப்‌ பள்ளத்தைச்‌ சுற்றிக்‌ கொண்டு 
சென்றார்கள்‌. 


"என்னைக்‌ கண்டதும்‌ எதற்காக அப்படி விழுந்தடித்து ஓடினாய்‌? என்னைப்‌ பயங்கரப்‌ 
பேய்‌ பிசாசு என்று எண்ணி விட்டாயா?" என்று வல்லவரையன்‌ கேட்டான்‌. 


"இல்லை; பேய்பிசாசு என்று எண்ணவில்லை. ஆந்தை என்று எண்ணினேன்‌. உன்‌ மூஞ்சி 
ஆந்தை மூஞ்சி மாதிரியே இருக்கிறது!" என்று கூறிவிட்டுச்‌ சிரித்தாள்‌. 


வந்தியத்தேவனுக்குத்‌ தன்‌ தோற்றத்தைக்‌ குறித்துக்‌ கர்வம்‌ அதிகம்‌. ஆகையால்‌ 
அவனை ஆந்தை மூஞ்சி என்று சொன்னது அவனுக்கு மிக்க கோபத்தை உண்டாக்கிற்று. 


"உன்னுடைய குரங்கு முகத்துக்கு என்னுடைய ஆந்தை முகம்‌ குறைந்து 
போய்விட்டதாக்கும்‌!'' என்று முணு முணுத்தான்‌. 


"என்ன சொன்னாய்‌?" 
"ஒன்றுமில்லை. என்னைக்‌ கண்டு எதற்காக அப்படி ஓடினாய்‌ என்று கேட்டேன்‌." 


"நீ எதற்காக அப்படி என்னைத்‌ துரத்தித்‌ கொண்டு வந்தாய்‌?" "கலங்கரை விளக்கத்து 
க்கு வழி கேட்பதற்காக உன்னைத்‌ துரத்திக்‌ கொண்டு வந்தேன்‌..." 


"அதோ தெரிகிறதே விளக்கு! என்னை வழி கேட்பானேன்‌?" 


"காட்டுக்குள்‌ புகுந்த பிறகு தெரியவில்லை. அதனாலே தான்‌! நீ எதற்காக என்னைக்‌ 
கண்டதும்‌ அப்படி ஓட்டம்‌ எடுத்தாய்‌?" 


"ஆண்‌ பிள்ளைகள்‌ மிகப்‌ பொல்லாதவர்கள்‌. ஆண்‌ பிள்ளைகளைக்‌ கண்டாலே எனக்குப்‌ 
பிடிப்பத்திலை!" 


"சேந்தன்‌ அமுதனைக்கூடவா?" என்றான்‌ வல்லவரையன்‌ கொஞ்சம்‌ மெல்லிய குரலில்‌. 
"யாரைச்‌ சொன்னாய்‌?" 

"தஞ்சாவூர்‌ சேந்தன்‌ அமுதனைச்‌ சொன்னேன்‌." 

"அவனைப்‌ பற்றி உனக்கு என்ன தெரியும்‌?" 

"அவன்‌ உன்‌ அருமைக்‌ காதலன்‌ என்று தெரியும்‌." "என்ன? என்ன?" 

உன்‌ பெயர்‌ பூங்குழலி தானே?" 


"என்‌ பெயர்‌ பூங்குழலிதான்‌. சேந்தன்‌ அமுதனைப்‌ பற்றி என்ன சொன்னாய்‌? அவன்‌ 
என்‌..." 


"அவன்‌ உன்‌ காதலன்‌ என்றேன்‌." 


பூங்குழலி கலீர்‌ என்று நகைத்தாள்‌. "அப்படி யார்‌ உனக்குச்‌ சொன்னது?" என்றாள்‌. 


11 


"வேறு யார்‌ சொல்வார்கள்‌? சேந்தன்‌ அமுதன்‌ தான்‌ சொன்னான்‌". 


"தஞ்சாவூர்‌ வெகு தூரத்தில்‌ இருக்கிறது. அதனாலே தான்‌ அப்படிச்‌ 
சொல்லித்தப்பித்துக்‌ கொண்டான்‌!" 


"இல்லாவிட்டால்‌...?" 


"இங்கே என்‌ முன்னால்‌ சொல்லியிருந்தால்‌ அந்தச்‌ சேற்றுக்‌ குழியில்‌ தூக்கிப்‌ 
போட்டிருப்பேன்‌." 


"அதனால்‌ என்ன? சேற்றை அலம்பிக்கொள்ளக்‌ கடலில்‌ ஏராளமாய்த்‌ தண்ணீர்‌ 
இருக்கிறதே!" 


"நீ விழுந்த புதை சேற்றுக்குழியில்‌ மாடு, குதிரை எல்லாம்‌ முழுகிச்‌ செத்திருக்கின்றன. 
யானையைக்‌ கூட அது விழுங்கி விடும்‌!" 


வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. அவனை அந்தப்‌ படுகுழி கொஞ்சமாகக்‌ 
கீழே இழுத்துக்‌ கொண்டிருந்த போது ஏற்பட்ட உணர்ச்சியை நினைத்துக்‌ கொண்டான்‌. இவள்‌ 
மட்டும்‌ வந்து கரையேற்றியிராவிட்டால்‌, இத்தனை நேரம்‌... அதை நினைத்தபோது அவன்‌ 
உடம்பெல்லாம்‌ நடுங்கிற்று. 


"சேந்தன்‌ அமுதன்‌ என்னைப்பற்றி இன்னும்‌ என்ன சொன்னான்‌?" என்று பூங்குழலி 


கேட்டாள்‌. 


" நீ அவனுடைய மாமன்‌ மகள்‌ என்று சொன்னான்‌. உன்னைப்‌ போன்ற அழகி 
தேவலோகத்திலே கூடக்‌ கிடையாது என்று சொன்னான்‌..." 


"தேவலோகத்துக்கு அவன்‌ நேரிலே போய்ப்‌ பார்த்திருப்பான்‌ போலிருக்கிறது 
இன்னும்‌?..." 
"நீ நன்றாகப்‌ பாடுவாய்‌ என்று சொன்னான்‌. நீ பாடினால்‌ கடலுங்கூட இரைச்சல்‌ 


போடுவதை நிறுத்தி விட்டூப்பாட்டைக்‌ கேட்குமாம்‌! அது உண்மைதானா?" 


"நீயே அதைத்‌ தெரிந்துகொள்‌! இதோ! கடலும்‌ வந்து விட்டது!..." இருவரும்‌ 
கடற்கரை யோரமாக வந்து நின்றார்கள்‌. 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
சித்தப்‌ பிரமை 


வானத்தில்‌ விண்மீன்கள்‌ கண்ணைச்‌ சிமிட்டிக்‌ கொண்டிருந்தன. பிறைச்‌ சந்திரன்‌ நீலக்‌ 
கடலில்‌ மிதக்கும்‌ வெள்ளி ஓடத்தைப்‌ போலப்‌ பவனி வந்து கொண்டிருந்தான்‌. காற்றின்‌ வேகம்‌ 
அதிகமாயிருந்தது. கடல்‌ குமுறியது; வெள்ளலைக்‌ கைகளை நீட்டிக்‌ கரையில்‌ நின்றவர்களைத்‌ 
தன்பால்‌ இழுக்க முயன்றது. 


12 


"ஏன்‌ நிற்கிறாய்‌? சீக்கிரம்‌ சேற்றைக்‌ கழுவிக்‌ கொள்‌! வீட்டுக்கு உடனே போக 
வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ இன்று எனக்குச்‌ சோறு கிடைக்காது. அண்ணி சோற்றுப்‌ 
பானையைக்‌ கவிழ்த்து விடுவாள்‌!" என்றாள்‌ பூங்குழலி. 


"இங்கே கடலின்‌ ஆழம்‌ அதிகமா?" என்று வந்தியத்‌ தேவன்‌ கேட்டான்‌. 


"உன்னைப்போல்‌ பயங்கொள்ளியை நான்‌ பார்த்ததேயில்லை. இங்கே வெகுத்தூரத்து 
க்கு ஆழமே கிடையாது. அரைக்காத தூரம்‌ கடலில்‌ போனாலும்‌ இடுப்பளவு தண்ணீர்‌ தான்‌ 
இருக்கும்‌. ஆகையினாலே தான்‌ ஒவ்வொரு நாள்‌ இரவும்‌ கலங்கரை விளக்கு எரிய 
வேண்டியிருக்கிறது!"' 

வந்தியத்தேவன்‌ தயங்கித்தயங்கி தண்ணீரில்‌ இறங்கினான்‌. சேற்றைக்‌ கழுவிக்‌ 
கைகால்களைச்‌ சுத்தம்‌ செய்து கொண்டு கரை ஏறினான்‌. சற்றுத்‌ தூரத்தில்‌ வைத்தியருடைய 
மகன்‌ குதிரை மேலேறி வருவதைக்‌ கண்டான்‌.வந்தியத்தேவனுடைய குதிரையும்‌ பக்கத்தில்‌ 
வந்தது. "ஐயையோ! குதிரை சேற்றில்‌ இறங்கி விடப்‌ போகிறதே!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"இறங்காது; மனிதர்களைவிடக்‌ குதிரைகளுக்கு விவேகம்‌ அதிகம்‌!" என்றாள்‌ 
பூங்குழலி. 


"ஆனால்‌ ஒரு குதிரையின்‌ பேரில்‌ மனிதன்‌ இருக்கிறானே? அவள்‌ என்‌ குதிரையையும்‌ 
பிடித்து இழுத்துக்‌ கொண்டு வருகிறானே?" 


"அது கொஞ்சம்‌ அபாயந்தான்‌! ஓடிப்போய்‌ எச்சரிக்கை செய்‌!" "நில்லு! நில்லு!" என்று 
கூச்சலிட்டுக்‌ கொண்டே வந்தியத்தேவன்‌ ஓடிப்போய்த்‌ தடுத்து நிறுத்தினான்‌. 


பூங்குழலியும்‌ சற்று நேரத்துக்கெல்லாம்‌ அவர்களுடன்‌ வந்து சேர்ந்து கொண்டாள்‌. 
மூவரும்‌ கலங்கரை விளக்கத்தை நோக்கி நடந்தார்கள்‌. "நீ குதிரையில்‌ ஏறிக்கொள்ளலாமே?" 
என்றாள்‌ பூங்குழலி. 

"இல்லை; உன்னுடன்‌ நடந்தே வருகிறேன்‌." 

பூங்குழலி குதிரையின்‌ அருகில்‌ சென்று அதன்‌ முகத்தைத்‌ தடவிக்‌ கொடுத்தாள்‌. 
அதனால்‌ மகிழ்ச்சி அடைந்ததைப்‌ போல்‌ குதிரை உடம்பைச்‌ சிலிர்த்துக்‌ கொண்டு சற்று 
இலேசாகக்‌ கனைத்தது. "உன்னை என்‌ குதிரைக்குப்‌ பிடித்துவிட்டது! இது மிக்க நல்லது." 

"என்ன விதத்தில்‌ நல்லது?" 


"நான்‌ இலங்கைக்குப்‌ போகவேண்டும்‌. இந்தக்‌ குதிரையை உன்னிடம்‌ ஒப்புவித்து 
விட்டுப்‌ போகலாம்‌ என்று எண்ணுகிறேன்‌.பார்த்துக்‌ கொள்கிறாயா?" 


"ஓ! பார்த்துக்‌ கொள்கிறேன்‌. எல்லா மிருகங்களும்‌ என்னிடம்‌ சீக்கிரம்‌ 
சிநேகமாகிவிடும்‌. மனிதர்களுக்கு மட்டுந்தான்‌ என்னைக்‌ கண்டால்‌ பிடிக்காது." 


"என்‌ அப்படிச்‌ சொல்கிறாய்‌? சேந்தன்‌ அமுதன்‌ உன்பேரில்‌..." 


"எனக்கும்‌ மிருகங்களின்‌ பேரில்தான்‌ பிரியம்‌; மனிதர்களைக்‌ கண்டால்‌ எனக்குப்‌ 
பிடிக்காது!" 


"மனிதர்கள்‌ அப்படி என்ன உனக்குச்‌ செய்து விட்டார்கள்‌?" 


112. 


"மனிதர்கள்‌ பொல்லாதவர்கள்‌. பொய்யும்‌ புனை சுருட்டுமே அவர்களுக்கு வேலை!" 


"எல்லோரையும்‌ சேர்த்து அப்படிச்‌ சொல்லிவிடக்‌ கூடாது. சேந்தன்‌ அமுதன்‌ நல்லவன்‌. 
இதோவருகிறானே, வைத்தியர்‌ மகன்‌, இவன்‌ ரொம்ப நல்லவன்‌..." 


"நீ எப்படி?" 


"நானும்‌ நல்லவன்தான்‌. என்‌ பெருமையை நானே சொல்லிக்‌ கொள்ளக்‌ கூடாது 
அல்லவா?" 


"நீங்கள்‌ இருவரும்‌ எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள்‌?"" 


"சக்கரவர்த்திக்கு உடம்பு குணம்‌ இல்லை அல்லவா? அவருடைய நோயைக்‌ 
குணப்படுத்தச்‌ சிலமூலிகைகள்‌ வேண்டியிருக்கின்றன.இந்தக்‌ காட்டில்‌ அபூர்வ மூலிகைகள்‌ 
இருக்கின்றனவாமே? அதற்காகத்‌ தான்‌ வைத்தியர்‌ மகனும்‌, நானும்‌ வந்திருக்கிறோம்‌..." 


"சற்று முன்‌ இலங்கைக்குப்‌ போக வேண்டும்‌ என்று சொன்னாயே?" 


"இங்கே கிடைக்காத மூலிகைகளைஇலங்கையிலிருந்து கொண்டுவர வேண்டும்‌. 
இலங்கையில்‌ அனுமார்‌ கொண்டு வந்த சஞ்சீவி பர்வதம்‌ இன்னமும்‌ இருக்கிறதாமே?" 


"ஆமாம்‌, இருக்கிறது. அதனாலேதான்‌ அங்கே ஆயிரக்‌ கணக்கான ஜனங்கள்‌ 
விஷக்காய்ச்சலில்‌ இப்போது செத்துப்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறார்கள்‌..." 


"அதுவும்‌ அப்படியா? எனக்குத்‌ தெரியாதே? எங்களை அனுப்பிய அரண்மனை 
வைத்தியருக்கும்‌ அது தெரியாது..." 


"ஆண்பிள்ளைகளைப்‌ போல்‌ பொய்‌ சொல்லுகிறவர்களை நான்‌ கண்டதேயில்லை. 
இரண்டு நாளைக்கு முன்‌ இரண்டு பேர்‌ இங்கே வந்தார்கள்‌. அவர்களும்‌ இப்படித்தான்‌ ஏதோ 
பொய்‌ சொன்னார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ சொன்னது கொஞ்சம்‌ நம்பக்‌ கூடிய பொய்யாக 
இருந்தது." 


"அவர்கள்‌ யார்‌? என்ன பொய்‌ சொன்னார்கள்‌?" 


"அவர்கள்‌ தங்களை யாரோ மந்திரவாதி அனுப்பியதாகச்‌ சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. 
சக்கரவர்த்திக்கு ரட்சை கட்டூவதற்காகப்‌ புலி நகமும்‌, யானைவால்‌ ரோமமும்‌ வேண்டும்‌ என்றும்‌, 
அதற்காக இலங்கை போவதாகவும்‌ சொன்னார்கள்‌. அவர்களை அழைத்துக்‌ கொண்டு என்‌ 
அண்ணன்‌ படகோட்டிக்‌ கொண்டு இலங்கைக்குப்‌ போயிருக்கிறான்‌..." 


"ஓ! "ஓ! அதுவும்‌ அப்படியா?" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. அவனுக்கு ரவிதாசன்‌ என்னும்‌ 
பயங்கரமந்திரவாதியின்‌ நினைவு வந்தது. இரவில்‌ படுத்திருந்த பாழும்‌ மண்டபத்தில்‌ அடைந்த 
பயங்கர அநுபவமும்‌ நினைவுக்கு வந்தது. 


'கடவுளே! இந்த மாதிரி காரியங்களிலெல்லாம்‌ ஏன்‌ சிக்கிக்‌ கொண்டோம்‌? 
போர்க்களத்தில்‌ நேருக்கு நேர்‌ பகைவனுடன்‌ நின்று போர்‌ புரிய வேண்டும்‌! அப்போது நம்‌ 
வீரத்தையும்‌, தீரத்தையும்‌ காட்ட வேண்டும்‌.இந்த மாதிரி தந்திர மந்திர சூழ்ச்சிகளில்‌ எதற்காக 
அகப்பட்டுக்‌ கொண்டோம்‌?' 


'நமக்கு முன்னாலேயே இலங்கைக்குப்‌ படகில்‌ சென்றிருப்பவர்கள்‌ யாராயிருக்கக்‌ 
கூடும்‌! இந்தப்‌ பெண்ணை எவ்வளவு தூரம்‌ நம்பலாம்‌? இவளும்‌ ஒருவேளை அந்தச்‌ சதிகாரக்‌ 


14 


கூட்டத்தில்‌ சேர்ந்தவளாயிருக்கக்‌ கூடுமோ!... இராது, இராது! இவள்‌ கள்ளங்கபடம்‌ அற்ற 
பெண்‌. இவளை எப்படியாவது சிநேகிதம்‌ செய்து வைத்துக்‌ கொள்வது நல்லது." 


"பூங்குழலி! உன்னிடம்‌ உண்மையைச்‌ சொல்லிவிடுகிறேன்‌. சற்று முன்‌ மூலிகை 
கொண்டு போக நான்‌ வந்திருப்பதாகச்‌ சொன்னேனே, அது பொய்தான்‌! மிக முக்கியமான 
இரகசியமான காரியத்துக்காக நான்‌ இலங்கைக்குப்‌ போகிறேன்‌.அதை உன்னிடம்‌ சொல்ல 
விரும்புகிறேன்‌." 


"வேண்டாம்‌! முக்கியமான இரகசியமான காரியங்களைப்‌ பெண்களிடம்‌ 
சொல்லக்கூடாது என்று உனக்குத்‌ தெரியாதா? என்னிடம்‌ ஒன்றும்‌ சொல்ல வேண்டாம்‌..." 


"சாதாரணப்‌ பெண்களைப்பற்றித்தான்‌ அப்படிச்‌ சொல்லுவார்கள்‌. உன்னிடம்‌ 
இரகசியத்தைக்‌ கூறினால்‌ அப்படி ஒன்றும்‌ நேர்ந்துவிடாது." "நான்‌ சாதாரணப்‌ பெண்‌ 
இல்லையென்று உனக்கு எப்படித்‌ தெரிந்தது? என்னை நீ பார்த்து ஒரு நாழிகைகூட 
ஆகவில்லையே." 


"பூங்குழலி! உன்னை அந்தக்‌ கோவிலில்‌ மதிலின்மீது முதன்முதலில்‌ பார்த்த 
உடனேயே எனக்குப்‌ பிடித்துப்‌ போய்விட்டது. உன்னை ஒன்று கேட்கிறேன்‌. அதற்கு 
உண்மையாக மறுமொழி சொல்கிறாயா?" 


"கேட்டுப்‌ பார்‌!" 


"சேந்தன்‌அமுதன்‌ உன்னுடைய காதலன்‌ அல்ல என்பது நிஜமா? அவனை நீ மணந்து 
கொள்ளப்‌ போவதில்லையா?" 


"எதற்காகக்‌ கேட்கிறாய்‌?" 


"சேந்தன்‌அமுதன்‌ என்‌ சிநேகிதன்‌, அவனுக்கு எதிராக ஒன்றும்‌ நான்‌ செய்யக்‌ கூடாது. 
ஆனால்‌ அவன்‌ உன்‌ காதலன்‌ இல்லையென்றால்‌..." 

"சொல்லு! ஏன்‌ தயங்குகிறாய்‌!"' 

"அந்த ஸ்தானத்துக்கு நான்‌ விண்ணப்பம்‌ போடலாம்‌ என்று பார்க்கிறேன்‌. பூங்குழலி! 
காதலைப்பற்றி நீ குறைவாகப்‌ பேசுவது எனக்குப்‌ பிடிக்கவில்லை. உலகத்தில்‌ காதலைக்‌ 
காட்டிலும்‌ தெய்வீகமான சக்தி வேறு ஒன்றும்‌ கிடையாது. அப்பர்‌, சுந்தரர்‌, சம்பந்தர்‌ எல்லோரும்‌ 
கடவுளைக்‌ காதலனாகக்‌ கொண்டு பாடியிருக்கிறார்கள்‌. தொல்காப்பியரும்‌, வள்ளுவரும்‌, மற்றும்‌ 
தமிழ்ப்‌ பெரும்‌ புலவர்களும்‌ காதலைப்‌ பற்றிப்‌ பாடியிருக்கிறார்கள்‌. காளிதாஸன்‌ காதலைப்‌ 
பற்றிப்‌ பாடியிருக்கிறான்‌. பிருந்தாவனத்தில்‌ கண்ணன்‌ கோபியரின்‌ காதலுக்கு வசப்பட்டான்‌..." 


"ஐயா! நான்‌ ஒன்று சொல்கிறேன்‌. அதை நன்றாய்க்‌ கேட்டு மனத்தில்‌ வாங்கிக்‌ 
கொள்ளும்‌!" 


"அது என்ன?" 


"எனக்கும்‌ உம்மைக்‌ கண்டால்‌ பிடித்துத்தான்‌ இருக்கிறது. இரண்டு நாளைக்கு முன்‌ 
வந்தவர்களைப்‌ பார்த்ததும்‌ உண்டான வெறுப்பு உம்மிடம்‌ உண்டாகவில்லை..." 


"ஓ! ஓ! நான்‌ யோகசாலிதான்‌!" 


"ஆனால்‌ காதல்‌, கீதல்‌ என்ற பேச்சை மட்டும்‌ எடுக்க வேண்டாம்‌!" 


15 


"ஏன்‌? ஏன்‌?" 


"சேந்தன்‌ அமுதன்‌ என்‌ காதலன்‌ இல்லை. ஆனால்‌ எனக்கு வேறு காதலர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌..." 


"அடடா! அடடா! வேறு காதலர்களா? யார்‌? எத்தனை பேர்‌?" 


"இரவு நடுநிசியில்‌ நான்‌ வீட்டிலிருந்து எழுந்து செல்வேன்‌. என்னைப்‌ பின்தொடர்ந்து 
வந்தால்‌ அவர்களை உமக்குக்‌ காட்டுவேன்‌. நீரே பார்த்துத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌!" இப்படிச்‌ 
சொல்லிவிட்டுப்‌ பூங்குழலி 'ஹாஹாஹா' என்று சிரித்தாள்‌. 


அந்தச்‌ சிரிப்பு வந்தியத்தேவனுடைய நெஞ்சை என்னமோ செய்தது. 'பாவம்‌ இந்தப்‌ 
பெண்ணுக்குச்‌ சித்தப்‌ பிரமை போலும்‌! நம்முடைய காரியத்துக்கு இவள்‌ மூலமாக எந்தவித 
உதவியையும்‌ எதிர்பார்ப்பது வீண்‌! இவளிடம்‌ ஒன்றும்‌ சொல்லாமலிருப்பதே நலம்‌." 


கலங்கரை விளக்கின்‌ அருகிலிருந்த வீட்டை அவர்கள்‌ நெருங்கினார்கள்‌. 
வீட்டுக்குள்ளிருந்த ஒரு பெரியவரும்‌, வயது முதிர்ந்த ஸ்திரீயும்‌ வெளியே வந்தனர்‌. 
பூங்குழலியையும்‌, மற்ற இருவரையும்‌, குதிரைகளையும்‌ பார்த்துவிட்டுப்‌ பெரியவர்‌ திகைத்து 
நின்றார்‌. 


"பூங்குழலி! இவர்கள்‌ யார்‌? எங்கே இவர்களைப்‌ பிடித்தாய்‌?" என்று கேட்டார்‌. 


"நான்‌ இவர்களைப்‌ பிடிக்கவில்லை. அப்பா! இவர்கள்தான்‌ என்னைப்‌ பிடித்தார்கள்‌!" 
என்றாள்‌ பூங்குழலி. 


"எல்லாம்‌ ஒன்றுதான்‌.'பொழுது போவதற்கு முன்னால்‌ வீட்டுக்கு வந்துவிடு' என்று 
சொன்னால்‌ நீ கேட்பதில்லை. முந்தாநாள்‌ இரண்டு பேரை அழைத்துக்கொண்டு வந்தாய்‌. 
இன்றைக்கு இரண்டு பேரை அழைத்துக்கொண்டு வந்திருக்கிறாய்‌. இவர்கள்‌ எதற்காக 
வந்திருக்கிறார்கள்‌?" 


"சக்கரவர்த்தியின்‌ வைத்தியத்துக்காக மூலிகை கொண்டு போவதற்கு இவர்கள்‌ 
வந்திருக்கிறார்கள்‌, அப்பா!" 


"ஏன்‌ ஐயா, இந்தப்‌ பெண்‌ சொல்லுவது உண்மை தானா?" என்று அந்தப்‌ பெரியவர்‌ 
வந்தியத்தேவனைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. 


"ஆம்‌, பெரியவரே! இதோ சீட்டு!" என்று சொல்லி, வந்தியத்தேவன்‌ இடையில்‌ 
கட்டியிருந்த துணிச்சுருளிலிருந்து ஓலை ஒன்றை எடுத்துப்‌ பெரியவரிடம்‌ கொடுத்தான்‌. 


அதே சமயத்தில்‌ இன்னொரு ஓலை தரையில்‌ விழுந்தது. அதை அவசரமாகக்‌ குனிந்து 
எடுத்துப்‌ பத்திரப்படுத்தி வைத்துக்‌ கொண்டான்‌. "பெரிய மூடன்‌ நான்‌! ஒரு தடவை காரியம்‌ 
கெட்டும்‌ புத்தி வரவில்லை!" என்று வாய்க்குள்‌ முணு முணுத்துக்‌ கொண்டான்‌. 


பெரியவர்‌ அந்த ஓலையை வாங்கிக்‌ கொண்டார்‌. கலங்கரை விளக்கின்‌ வெளிச்சத்தில்‌ 
அதைக்‌ கவனமாகப்‌ பார்த்தார்‌. அவர்‌ முகம்‌ மலர்ந்தது. தமது மனையாளை நோக்கி, "இளைய 
பிராட்டி ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள்‌. இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும்‌. 
உள்ளே சென்று உன்‌ மருமகளிடம்‌ சொல்லு! சோற்றுப்‌ பானையைக்‌ கவிழ்த்து உருட்டிவிடப்‌ 
போகிறாள்‌!" என்றார்‌. 


16 


நான்காம்‌அத்தியாயம்‌ 
நள்ளிரவில்‌ 


இரவு போஜனம்‌ ஆன பிறகு வந்தியத்தேவன்‌, கலங்கரை விளக்கின்‌ தலைவரைத்‌ 
தனிப்படச்‌ சந்தித்து இலங்கைக்குத்‌ தான்‌ அவசரமாகப்‌ போக வேண்டும்‌ என்பதைத்‌ 
தெரிவித்தான்‌. தியாகவிடங்கக்‌ கரையர்‌ என்னும்‌ பெயருடைய அப்பெரியவர்‌ தமது 
வருத்தத்தைத்‌ தெரிவித்தார்‌. "இந்தக்‌ கரையோரத்தில்‌ எத்தனையோ பெரிய படகுகளும்‌, 
சிறிய படகுகளும்‌ ஒரு காலத்தில்‌ இருந்தன. அவையெல்லாம்‌ இப்போது சேதுக்கரைக்குப்‌ 
போய்‌ விட்டன. இலங்கையில்‌ உள்ள நமது சைன்யத்தின்‌ உதவிக்காகத்தான்‌ 
போயிருக்கின்றன. எனக்குச்‌ சொந்தமாக இரண்டூ படகுகள்‌ உண்டு. அவற்றில்‌ ஒன்றில்‌ நேற்று 
வந்த இரண்டு மனிதர்களை ஏற்றிக்‌ கொண்டு என்‌ மகன்‌ போயிருக்கிறான்‌. அவன்‌ எப்போது 
திரும்பி வருவான்‌ என்று தெரியாது. என்ன செய்யட்டும்‌?" என்றார்‌. 


"அந்த மனிதர்கள்‌ யார்‌? அவர்கள்‌ ஒருமாதிரி ஆட்கள்‌ என்று தங்கள்‌ குமாரி 
கூறினாளே?"' 


"ஆமாம்‌; அவர்களைக்‌ கண்டால்‌ எனக்கும்‌ பிடிக்கவில்லை தான்‌. அவர்கள்‌ யார்‌ என்பது 
ம்‌ தெரியவில்லை; எதற்காகப்‌ போகிறார்கள்‌ என்பதும்‌ தெரியவில்லை. பழுவேட்டரையரின்‌ 
பனை இலச்சினை அவர்களிடம்‌ இருந்தது.அப்படியும்‌ நான்‌ என்‌ மகனைப்‌ போகச்‌ 
சொல்லியிருக்கமாட்டேன்‌. ஆனால்‌ என்‌ மருமகள்‌ மிகப்‌ பணத்தாசை பிடித்தவள்‌. பை நிறையப்‌ 
பணம்‌ கொடுப்பதாக அவர்கள்‌ சொன்னதைக்‌ கேட்டுவிட்டுப்‌ புருஷனைப்‌ போக வேண்டும்‌ என்று 
வற்புறுத்தினாள்‌..." 

"இது என்ன ஐயா, வேடிக்கை? வீட்டில்‌ உலக அநுபவம்‌ இல்லாத ஒரு சிறு பெண்‌ 
சொன்னால்‌, அதைத்தான்‌ உங்கள்‌ மகன்‌ கேட்க வேண்டுமா?" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. பிறகு 


சிறிது தயக்கத்துடன்‌, "மன்னித்துக்‌ கொள்ளுங்கள்‌, அது தங்கள்‌ குடும்ப விருயம்‌!" என்றான்‌. 


"அப்பனே! நீ கேட்பதில்‌ தவறு ஒன்றும்‌ இல்லை. என்‌ குடும்பத்திற்குச்‌ சாபக்கேடு ஒன்று 
உண்டு. என்‌ மகன்‌..." என்று தயங்கினார்‌. 


வந்தியத்தேவன்‌ அப்போது சேந்தன்‌அமுதன்‌ இக்குடும்பத்தைப்‌ பற்றிக்‌ கூறியது 
நினைவுக்கு வந்தது. 


"தங்கள்‌ மகனால்‌ பேச முடியாதா?" என்றான்‌. 

"ஆம்‌; உனக்கு எப்படித்‌ தெரிந்தது?" என்றார்‌ பெரியவர்‌. 

சேந்தன்‌அமுதனையும்‌, அவன்‌ தாயாரையும்‌, அவர்கள்‌ வீட்டில்‌ தான்‌ தங்கியிருந்ததையும்‌ 
பற்றி வந்தியத்தேவன்‌ அவரிடம்‌ கூறினான்‌."ஆகா! அந்த ஆள்‌ நீதானா? உன்னைப்‌ பற்றிச்‌ 
செய்தி இங்கே முன்னமே வந்துவிட்டது. உன்னை நாடெங்கும்‌ தேடுகிறார்களாமே?"' 

"இருக்கலாம்‌; அதைப்பற்றி எனக்குத்‌ தெரியாது". 


"நீ ஏன்‌ இலங்கைக்கு அவசரமாகப்‌ போக விரும்புகிறாய்‌ என்று இப்போது எனக்குத்‌ 
தெரிகிறது." 


"பெரியவரே! தாங்கள்‌ நினைப்பது சரியல்ல. என்‌ உயிரைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்வதற்காக மட்டும்‌ நான்‌ இலங்கைக்குப்‌ போகவில்லை. அங்கேயுள்ள ஒருவருக்கு மிக 


17 


முக்கியமான ஓலை ஒன்று கொண்டு போகிறேன்‌. தாங்கள்‌ வேண்டுமானால்‌ அதைப்‌ 
பார்க்கலாம்‌." 


"தேவையில்லை. இளைய பிராட்டி உன்னைப்‌ பற்றி எழுதியிருப்பதே எனக்குப்‌ போது 
ம்‌. ஆனால்‌ இச்சமயம்‌ நீ கேட்கும்‌ உதவி என்னால்‌ செய்ய முடியவில்லையே!" 


"இன்னொரு படகு இருப்பதாகச்‌ சொன்னீர்களே?" 


"படகு இருக்கிறது. தள்ளுவதற்கு ஆள்‌ இல்லை. நீயும்‌ உன்னுடைய சிநேகிதனும்‌ 
தள்ளிக்கொண்டு போவதாயிருந்தால்‌ தருகிறேன்‌..." 


"எங்கள்‌ இருவருக்கும்‌ படகு ஓட்டத்‌ தெரியாது. எனக்குத்‌ தண்ணீர்‌ என்றாலே 
கொஞ்சம்‌ பயம்‌. அதிலும்‌ கடல்‌ என்றால்‌..." 


"படகு ஓட்டத்‌ தெரிந்தாலும்‌ அநுபவம்‌ இல்லாதவர்கள்‌ கடலில்‌ படகு ஓட்ட முடியாது 
கடலில்‌ கொஞ்ச தூரம்‌ போய்விட்டால்‌ கரை மறைந்து விடும்‌. அப்புறம்‌ திசை தெரியாமல்‌ 
திண்டாட வேண்டிவரும்‌." 


"என்னுடன்‌ வந்தவனை நான்‌ அழைத்துப்‌ போவதற்கும்‌ இல்லை. அவனை மூலிகை 
சேகரிப்பதற்காக இங்கே விட்டுப்‌ போகவேண்டும்‌. ஏதாவது ஒரு வழி சொல்லி நீங்கள்தான்‌ 
உதவி செய்யவேண்டும்‌." 


"ஒரு வழி இருக்கிறது. அது எளிதில்‌ நடக்கக்‌ கூடியதன்று. நீயும்‌ முயற்சி செய்து பார்‌! 
அதிர்ஷ்டம்‌ உன்‌ பக்கம்‌ இருந்தால்‌..." 


"நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌? பெரியவரே, சொன்னால்‌ கட்டாயம்‌ செய்கிறேன்‌" 
என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"இந்தப்‌ பகுதியிலேயே பூங்குழலியைப்‌ போல்‌ சாமர்த்தியமாகப்‌ படகு தள்ளத்‌ 
தெரிந்தவர்கள்‌ வேறு யாரும்‌ இல்லை. இலங்கைக்கு எத்தனையோ தடவை போய்‌ 
வந்திருக்கிறாள்‌. அவளிடம்‌ நான்‌ சொல்லுகிறேன்‌; நீயும்‌ கேட்டுப்பார்‌!" 


"இப்போதே கூப்பிடுங்களேன்‌; கேட்டுப்‌ பார்க்கலாம்‌" 


வேண்டாம்‌; மிக்க பிடிவாதக்காரி. இப்போது உடனே கேட்டு 'முடியாது' என்று 
சொல்லிவிட்டால்‌, அப்புறம்‌ அவளுடைய மனத்தை மாற்ற முடியாது. நாளைக்கு நல்ல சமயம்‌ 
நோக்கி அவளிடம்‌ நான்‌ சொல்லுகிறேன்‌. நீயும்‌ தனியே பார்த்துக்‌ கேள்‌!" இவ்விதம்‌ 
தியாகவிடங்கக்‌ கரையர்‌ கூறிவிட்டுக்‌ கலங்கரை விளக்கை நோக்கிச்‌ சென்றார்‌. 


அவருடைய வீட்டூத்‌ திண்ணையில்‌ வந்தியத்தேவன்‌ படுத்தான்‌. அவனுடன்‌ வந்த 
வைத்தியர்‌ மகன்‌ முன்னமே தூங்கிப்‌ போய்விட்டான்‌. வந்தியத்தேவனுக்கு நீண்ட பிரயாணம்‌ 
செய்த களைப்பினால்‌ தூக்கம்‌ கண்ணைச்‌ சுற்றிக்‌ கொண்டு வந்தது; விரைவில்‌ தூங்கிப்‌ 
போனான்‌. 


திடீரென்று தூக்கம்‌ கலைந்தது. கதவு திறக்கும்‌ ஓசை கேட்டது. களைத்து மூடியிருந்த 
கண்ணிமைகளைக்‌ கஷ்டப்பட்டு வந்தியத்தேவன்‌ திறந்து பார்த்தான்‌. ஓர்‌ உருவம்‌ 


வீட்டிற்குள்ளேயிருந்து வெளியேறிச்‌ சென்றது தெரிந்தது. மேலும்‌ கவனமாகப்‌ பார்த்தான்‌. அது 
ஒரு பெண்ணின்‌ உருவம்‌ என்று கண்டான்‌.கலங்கரை விளக்கின்‌ வெளிச்சம்‌ அந்த உருவத்தின்‌ 
மேல்‌ விழுந்தது.ஆ! அவள்‌ பூங்குழலிதான்‌! சந்தேகமில்லை. அவள்‌ என்னமோ நம்மிடம்‌ 
சொன்னாளே? "நடுநிசியில்‌ என்னைத்‌ தொடர்ந்து வா! என்‌ காதலர்களைக்‌ காட்டுகிறேன்‌!" 


18 


என்றாள்‌. அது ஏதோ விளையாட்டுப்‌ பேச்சு என்றல்லவா அப்போது நினைத்தோம்‌? இப்போது 
இவள்‌ உண்மையிலேயே நள்ளிரவில்‌ எழுந்து போகிறாளே? எங்கே போகிறாள்‌? 
காதலனையோ, காதலர்களையோ பார்க்கப்‌ போவதாயிருந்தால்‌ அப்படி நம்மிடம்‌ 
சொல்லுவாளா? 'பின்‌ தொடர்நது வந்தால்‌, காட்டூுகிறேன்‌' என்பாளா? இதில்‌ ஏதோ மர்மமான 
பொருள்‌ இருக்க வேண்டும்‌! அல்லது ஒரு வேளை...எப்படியிருந்தாலும்‌, பின்‌ தொடர்ந்து போய்‌ 
ஏன்‌ பார்க்கக்‌ கூடாது? நாளைக்கு இவளிடம்‌ நயமாக பேசி இலங்கைக்குப்‌ படகு தள்ளிக்‌ 
கொண்டு வரச்‌ சம்மதிக்கப்‌ பண்ண வேண்டும்‌. அதற்கு இப்போது இவளைத்‌ தொடர்ந்து போவது 
உதவியாயிருக்கலாம்‌. ஏதாவது இவளுக்கு அபாயம்‌ வரக்கூடும்‌! அதிலிருந்து இவளைக்‌ 
காப்பாற்றினால்‌ நாளைக்கு நாம்‌ கேட்பதற்கு இணங்கக்‌ கூடும்‌ அல்லவா? 


வந்தியத்தேவன்‌ சத்தம்‌ செய்யாமல்‌ எழுந்தான்‌. பூங்குழலி போகும்‌ வழியைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டே போனான்‌. சாயங்கலம்‌ சேற்றுப்‌ பள்ளத்தில்‌ விழுந்த போது அடைந்த அனுபவம்‌ 
அவனுக்கு நன்றாய்‌ ஞாபகம்‌ இருந்தது.அம்மாதிரி மறுபடியும்‌ நேர்வதை அவன்‌ 
விரும்பவில்லை.ஆகையால்‌ பூங்குழலியை அவன்‌ பார்வையிலிருந்து தவற விட்டுவிடக்‌ கூடாது. 


கலங்கரை விளக்கிலிருந்து கொஞ்ச தூரம்வரை வெட்ட வெளியாக இருந்தது. 
ஆகையால்‌ பூங்குழலியின்‌ உருவமும்‌ தெரிந்துகொண்டிருந்தது. அவள்‌ போன வழியே போவதில்‌ 
கஷ்டம்‌ ஒன்றும்‌ இல்லை. அவள்‌ அருகில்‌ போய்‌ பிடித்துவிட வேண்டும்‌ என்று எண்ணி விரைவாக 
நடந்தான்‌.ஆனால்‌ அது சாத்தியப்படவில்லை. இவன்‌ வேகமாய்‌ நடக்க நடக்க அவளுடைய 
நடைவேகமும்‌ அதிகரித்துக்‌ கொண்டே இருந்தது.இவன்‌ பின்‌ தொடர்ந்து வருவதை அவள்‌ 
கவனித்ததாகவே தெரியவில்லை. 


திறந்த வெளியைக்‌ கடந்ததும்‌ காடூ அடர்ந்த மேட்டுப்‌ பாங்கான பூமி வந்தது. நேரே 
அதன்‌ பேரில்‌ ஏறாமல்‌ பூங்குழலி அந்த மேட்டைச்‌ சுற்றிக்கொண்டே போனாள்‌. மேடூம்‌ காடும்‌ 
முடிந்த முனை வந்தது. அந்த முனையை வளைத்து கொண்டு சென்றாள்‌. வந்தியத்தேவனும்‌ 
விரைந்து சென்று அந்த முனை திரும்பியதும்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ அவள்‌ போய்க்‌ 
கொண்டிருப்பதைப்‌ பார்த்தான்‌. "நல்லவேளை!" என்று தைரியம்‌ கொண்டான்‌. ஆனால்‌ அடுத்த 
கணத்தில்‌ திடீரென்று அவளைக்‌ காணவில்லை. 


எப்படித்‌ திடீரென்று மறைந்திருப்பாள்‌? இது என்ன மாயமா, மந்திரமா? அங்கே ஏதாவது 
பள்ளம்‌ இருந்திருக்குமோ? ஓட்டமும்‌ நடையுமாகப்‌ போய்ச்‌ சுமாராகப்‌ பூங்குழலி எங்கே நின்று 
மறைந்தாள்‌ என்று தோன்றியதோ, அந்த இடத்துக்கு வந்தான்‌ அங்கே நின்று நாலா பக்கமும்‌ 
பார்த்தான்‌. மூன்று பக்கங்களில்‌ அவள்‌ போயிருக்க முடியாது. போயிருந்தால்‌ தன்‌ 
கண்ணிலிருந்து மறைந்திருக்க முடியாது. அவ்விடத்தில்‌ காலை ஜாக்கிரதையாக ஊன்றி வைத்து 
ப்‌ பார்த்துச்‌ சேறு கிடையாது என்பதையும்‌ நிச்சயப்படுத்திக்‌ கொண்டான்‌. ஆகையால்‌, 
மேட்டின்மேல்‌ ஏறிக்‌ காட்டுக்குள்தான்‌ போயிருக்கவேண்டும்‌. 


இன்னும்‌ கொஞ்சம்‌ உற்றுப்‌ பார்த்ததில்‌, குத்துச்‌ செடிகள்‌ அடர்ந்த அந்த மேட்டில்‌ 
ஏறுவதற்கு, ஒற்றையடிப்பாதை ஒன்று இருப்பது தெரிய வந்தது. வந்தியத்தேவன்‌ அதில்‌ 
ஏறினான்‌. ஏறும்போது திக்‌ திக்‌ என்று அடித்துக்‌ கொண்டது. அங்கே கலங்கரை விளக்கின்‌ 
மங்கிய வெளிச்சமும்‌ வரவில்லை.மாலைப்‌ பிறை முன்னமேயே கடலில்‌ மூழ்கி மறைந்துவிட்டது 
மினு மினுத்த நட்சத்திரங்களின்‌ வெளிச்சத்திலே வழியையும்‌ கொஞ்ச தூரத்துக்கு அப்பால்‌ 
காணவில்லை. குத்துச்செடிகளும்‌ குட்டை மரங்களும்‌ பயங்கர வடிவங்களைப்‌ பெற்றன. 
அவற்றின்‌ நிழல்கள்‌ கரிய பேய்களாக மாறின. செடிகளின்‌ இலைகள்‌ ஆடியபோது நிழல்களும்‌ 
அசைந்தன. ஒவ்வோர்‌ அசைவும்‌ வந்தியத்தேவனுடைய நெஞ்சை அசைத்தது. அந்தக்‌ கரிய 
இருளிலும்‌ நிழலிலும்‌ எங்கே, என்ன அபாயம்‌ காத்திருக்கிறதென்று யார்‌ கண்டது? விஷ ஐந்து 
க்கள்‌, கொடிய விலங்குகள்‌ பதுங்கியிருந்தது பாயலாம்‌. அபாயம்‌ மேலிருந்து வரலாம்‌; 
பக்கங்களிலிருந்தும்‌ வரலாம்‌; பின்னாலிருந்தும்‌ வரலாம்‌. அடடா! இது என்ன, இங்கே வந்து 
அகப்பட்டுக்‌ கொண்டோம்‌? கையில்‌ வேலைக்கூட எடுத்து வரவில்லையே? 


19 


அது என்ன சலசலப்புச்‌ சத்தம்‌? அந்த மரத்தின்மேல்‌ தெரியும்‌ அந்தக்‌ கரிய உருவம்‌ 
என்ன? அந்தப்‌ புதரின்‌ இருளில்‌ இரண்டு சிறிய ஒளிப்‌ பொட்டுக்கள்‌ மின்னுகின்றனவே, அவை 
என்னவாயிருக்கும்‌? வந்தியத்தேவனுடைய கால்கள்‌ அவனை அறியாமல்‌ நடுங்கின. சரி! சரி! 
இங்கே என்ன நமக்கு வேலை? எதற்காக இங்கு வந்தோம்‌? - என்ன அறிவீனம்‌? உடனே 
இறங்கிப்‌ போய்விட வேண்டியதுதான்‌! 


இறங்கலாம்‌ என்று எண்ணித்‌ திரும்ப யத்தனித்த தருணத்தில்‌ ஒரு குரல்‌ கேட்டது. 
நெஞ்சைப்‌ பிளக்கும்‌ குரல்‌; பெண்ணின்‌ குரல்‌. ஒரு விம்மல்‌ சத்தம்‌. பிறகு இந்தப்‌ பாடல்‌: - 


"அலை கடலும்‌ ஓய்ந்திருக்க அகக்கடல்தான்‌ பொங்குவதேன்‌? நிலமகளும்‌ 
துமிலுகையில்‌ நெஞ்சகந்தான்‌ விம்முவதேன்‌?..." 


வந்தியத்தேவன்‌ அம்மேட்டிலிருந்து கீழே இறங்கிச்‌ செல்லும்‌ யோசனையை 
விட்டுவிட்டான்‌. குரல்‌ வந்த இடம்‌ நோக்கி மேலே ஏறினான்‌. விரைவில்‌ மேட்டின்‌ உச்சி 
தெரிந்தது. அங்கே அவள்‌ நின்று கொண்டிருந்தாள்‌. பூங்குழலிதான்‌ பாடியது, அவள்தான்‌. 
வானத்தில்‌ சுடர்விட்ட நட்சத்திரங்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டு பாடினாள்‌. அந்த 
விண்மீன்களையே அவளுடைய பாட்டைக்‌ கேட்கும்‌ ரசிக மகாசபையாக நினைத்துக்‌ கொண்டு 
பாடினாள்‌ போலும்‌! 


நட்சத்திரங்களில்‌ ஒன்று தூமகேது. அதிலிருந்து கிளம்பிய கதிரின்‌ கத்தை நீண்டதூரம்‌ 
விசிறிபோல்‌ விரிந்து படர்ந்திருந்தது. மேட்டின்‌ உச்சியில்‌ அப்பெண்ணின்‌ நிழல்‌ வடிவமும்‌, 
அவளுடைய குரலும்‌ கீதமும்‌, வானத்தில்‌ தூமகேதுவும்‌ சேர்ந்து வந்தியத்தேவனைத்‌ 
தன்வயமிழக்கச்‌ செய்தன. அவனுடைய கால்கள்‌ அவனை உச்சிமேட்டில்‌ கொண்டு போய்ச்‌ 
சேர்த்தன. 

பூங்குழலிக்கு எதிரில்‌ நேருக்கு நேராக அவன்‌ நின்றான்‌. அவளுக்குப்‌ பின்னால்‌, வெகு 
தொலைவு என்று காணப்பட்ட இடத்தில்‌, கலங்கரை விளக்கின்‌ சிவந்த ஒளி தோன்றியது 
அதையொட்டி விரிந்த கடல்‌ பரந்து கிடந்தது. கடலுக்கு எல்லையிட்டு வரையறுத்தது போல்‌ 
வெள்ளிய அலைக்கோடு நீண்டு வளைந்து சென்றது."வந்து விட்டாயா? திண்ணையில்‌ 
கும்பகர்ணனைப்போல்‌ தூங்கினாயே என்று பார்த்தேன்‌..." 

"வீட்டுக்கதவு திறந்த சத்தம்‌ கேட்டு விழித்துக்‌ கொண்டேன்‌. நீ விடுவிடு என்று நடந்து 
வந்துவிட்டாய்‌! திரும்பியே பார்க்கவில்லை. அம்மம்மா! உன்னைத்‌ தொடர்ந்து ஓடி வருவது 
எவ்வளவு கஷ்டமாய்ப்‌ போய்‌ விட்டது?" 

"எதற்காகத்‌ தொடர்ந்து வந்தாய்‌?" 

"நல்ல கேள்வி! நீதானே வரச்‌ சொன்னாய்‌? மறந்து விட்டாயா?" 


"எதற்காக வரச்‌ சொன்னேன்‌? உனக்கு நினைவு இருக்கிறதா?" 


"நினைவு இல்லாமல்‌ என்ன? உன்‌ காதலர்களைக்‌ காட்டூுவதாகச்‌ சொன்னாய்‌! எங்கே 
உன்‌ காதலர்கள்‌? காட்டு, பார்க்கலாம்‌!" 


"அதோ உனக்குப்‌ பின்னால்‌ திரும்பிப்‌ பார்‌!" என்றாள்‌ பூங்குழலி. 


20 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 
நடுக்கடலில்‌ 


வந்தியத்தேவன்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. அவனுடைய வயிற்றிலிருந்து குடல்கள்‌ 
மேலெழும்பி அவன்‌ மார்பை அடைத்தன. பிறகு இன்னும்‌ மேலே கிளம்பி அவன்‌ 
தொண்டையையும்‌ அடைத்துக்‌ கொண்டன. அவனுடைய தேகத்தில்‌ ஆயிரம்‌ மின்னல்கள்‌ 
பாய்ந்தன. பழுக்கக்‌ காய்ந்த ஒரு லட்சம்‌ ஊசி முனைகள்‌ அவன்‌ தேகமெல்லாம்‌ துளைத்தன - 
அத்தகைய பயங்கரக்‌ காட்சி அவன்‌ கண்முன்னே காணப்பட்டது. 


முடிவில்லாது பரந்திருந்த இருளில்‌ அங்கங்கே பத்து, இருபது, நூறு அக்கினி 
குண்டங்கள்‌ தோன்றின. அவற்றிலிருந்து புகை இல்லை; வெளிச்சமும்‌ இல்லை; கீழே விறகு 
போட்டு எரித்து உண்டாகும்‌ தீப்பிழம்புகளும்‌ அல்ல. வெறும்‌ நெருப்புப்‌ பிண்டங்கள்‌. 
பூமியிலிருந்து எப்படியோ எழுந்து அவை நின்றன. திடீரென்று அவற்றில்‌ சில பிண்டங்கள்‌ 
மறைந்தன. வேறு சில தீப்பிண்டங்கள்‌ புதிதாக எழுந்து நின்றன. 


ஒரு பிரம்மாண்டமான கரிய இருள்‌ நிறங்‌ கொண்ட ராட்சதன்‌, தனியாகத்‌ தலை ஒன்று 
இல்லாமல்‌ வயிற்றிலேயே வாய்கொண்ட கபந்தனைப்‌ போன்ற ராட்சதன்‌. ஆனால்‌ அவன்‌ 
வயிற்றில்‌ ஒரு வாய்‌ அல்ல; அநேக வாய்கள்‌. அந்த வாய்களை அவன்‌ அடிக்கடி திறந்து 
மூடினான்‌.திறக்கும்போது வயிற்றிலிருந்து தீயின்‌ ஜ்வாலை வாய்களின்‌ வழியாக வெளியே வந்தது 
. மூடும்‌ போது மறைந்தது. 


இந்தக்‌ காட்சியைக்‌ கண்ட வந்தியத்தேவனுடைய ஒவ்வொரு ரோமக்கால்‌ வழியாகவும்‌ 
அவனுடைய உடம்பின்‌ ரத்தம்‌ கசிவது போலிருந்தது. அப்படிப்பட்ட பீதி அவனை என்றைக்கும்‌ 
ஆட்கொண்டதில்லை. பெரிய பழுவேட்டரையரின்‌ பாதாள நிலவறையிலேகூட இல்லை. அவன்‌ 
பின்னால்‌ "ஹா ஹா ஹா!" என்ற ஒரு சிரிப்புக்‌ கேட்டது.திரும்பிப்‌ பார்த்தான்‌. 


பூங்குழலிதான்‌! வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே யென்றால்‌, அவளுடைய அந்தச்‌ சிரிப்பே 
அவனுக்கு அளவிலாத பயங்கரத்தை உண்டாக்கியிருக்கும்‌. இப்போது அதே சிரிப்பு 
தைரியத்தை அளித்தது. இரத்தமும்‌, சதையும்‌, உடலும்‌, உயிரும்‌, உள்ள பெண்‌ ஒருத்தி அவன்‌ 
பக்கத்தில்‌ நிற்கிறாள்‌ என்பது பெரும்‌ அபாயத்தில்‌ ஒரு பற்றுக்கோல்‌ போல உதவியது. 
"பார்த்தாயா என்‌ காதலர்களை?" என்று பூங்குழலி கேட்டாள்‌. "இந்தக்‌ கொள்ளிவாய்ப்‌ 
பிசாசுகள்தான்‌ என்‌ காதலர்கள்‌. இவர்களைப்‌ பார்த்துச்‌ சல்லாபம்‌ செய்வதற்குத்தான்‌ 
நள்ளிரவில்‌ இந்த இடத்துக்கு நான்‌ வருகிறேன்‌," என்றாள்‌. 


இந்தப்‌ பெண்ணுக்கு நன்றாகப்‌ பித்துப்‌ பிடித்திருக்கிறது என்பதில்‌ எள்ளளவும்‌ 
சந்தேகமில்லை. இவளுடைய உதவியைக்‌ கொண்டு இலங்கைக்குப்‌ போகிறது நடக்கிற 
காரியமா? - இவ்வாறு வந்தியத்தேவன்‌ எண்ணினான்‌. அவனுடைய உள்‌ மனத்திலிருந்து வேறு 
ஏதோ ஒரு எண்ணம்‌ வெளிவரப்போராடிக்‌ கொண்டிருந்தது. அது என்ன? இந்தக்‌ 
கொள்ளிவாய்ப்‌ பிசாசுகளைப்‌ பற்றிய ஏதோ ஒரு ஒரு விஷயந்தான்‌. 


"உன்னுடைய சிநேகிதன்‌ சேந்தன்‌அமுதனால்‌ இத்தகைய காதலர்களோடூ 
போட்டியிட முடியுமா?" என்று பூங்குழலி கூறியது கிணற்றுக்குள்ளேயிருந்து வரும்‌ குரலைப்‌ 
போல்‌ கேட்டது. ஏனெனில்‌ அவனுடைய உள்ளம்‌ அப்போது எதையோ ஞாபகப்படுத்திக்‌ 
கொள்ள  முயன்றுகொண்டிருந்தது.ஆ! கடைசியில்‌ ஒரு பெரிய போராட்டம்‌; 
மனதிற்குள்ளேதான்‌ இதோ ஞாபகம்‌ வந்துவிட்டது... 


கந்தகம்‌ கலந்த பூமிப்‌ பிரதேசங்களில்‌ தண்ணீர்‌ வெகுகாலம்‌ தேங்கி நின்று சதுப்பு 
நிலமானால்‌, அத்தகைய இடங்களில்‌ இரவில்‌ இம்மாதிரி தோற்றங்கள்‌ ஏற்படும்‌. 


21 


பூமிக்குள்ளேயிருந்து கந்தகம்‌ கலந்த வாயு வெளியில்‌ வரும்‌ போது நெருப்புப்‌ பிழம்பு வருவது 
போலிருக்கும்‌. சில சமயம்‌ நீடித்து நிற்கும்‌. சில சமயம்‌ குப்குப்‌ என்று தோன்றி மறையும்‌. இந்த 
இயற்கைத்‌ தோற்றத்தைக்‌ கண்டு, அறியாத மக்கள்‌ பயப்படுவார்கள்‌. கொள்ளிவாய்ப்‌ பிசாசு 
என்று பயங்கரப்‌ பெயர்‌ கொடுத்துப்‌ பீதி அடைவார்கள்‌... 


இப்படிப்‌ பெரியோர்‌ சொல்லி அவன்‌ கேள்விப்பட்டிருந்தது, ஞாபகத்துக்கு வந்தது. 
பிறகு அவனுடைய அறிவுக்கும்‌ பயத்துக்கும்‌ போர்‌ நடந்தது. அறிவு வெற்றி பெற்றது. ஆனால்‌ 
அதையெல்லாம்‌ இச்சமயம்‌ இந்தப்‌ பிரமை பிடித்த பெண்ணிடம்‌ சொல்லிப்‌ பயனில்லை. 
எப்படியாவது அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அழைத்துக்கொண்டு போய்விடவேண்டியது 
தான்‌. 


"பெண்ணே! உன்‌ காதலர்கள்‌ எங்கும்‌ போய்விடமாட்டார்கள்‌. இங்கேதான்‌ 
இருப்பார்கள்‌. நாளைக்கும்‌ அவர்களை வந்து பார்க்கலாம்‌ அல்லவா? வீட்டுக்குப்‌ போகலாம்‌, 
வா!" என்றான்‌. அதற்குப்‌ பூங்குழலி மறுமொழி ஒன்றும்‌ சொல்லவில்லை; விம்மி அழத்‌ 
தொடங்கினாள்‌. 'இது என்ன தொல்லை?' என்று வந்தியத்தேவன்‌ எண்ணினான்‌. பின்னர்‌ சற்று 
நேரம்‌ சும்மா இருந்தான்‌. "பெண்ணே! நாம்‌ போகலாமா?" என்று மீண்டும்‌ கேட்டான்‌. விம்மல்‌ 
நிற்கவில்லை. வந்தியத்தேவனுக்கு அலுத்துப்‌ போய்விட்டது. 

"சரி; உன்‌ இஷ்டம்‌ போல்‌ செய்‌! எனக்குத்‌ தூக்கம்‌ வருகிறது. நான்‌ போகிறேன்‌" என்று 
சொல்லிவிட்டு இறங்கத்‌ தொடங்கினான்‌. பூங்குழலி உடனே விம்மலை நிறுத்தினாள்‌. 
மேட்டிலிருந்து இறங்கத்‌ தொடங்கினாள்‌. நாலே பாய்ச்சலில்‌ வந்தியத்தேவனுக்கு முன்னால்‌ 
கீழே போய்‌ நின்றாள்‌. 

வந்தியத்தேவன்‌ ஓடிப்போய்‌ அவளைப்‌ பிடித்தான்‌. 

இருவரும்‌ கலங்கரை விளக்கை நோக்கி நடக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 'இந்தப்‌ பித்துப்‌ 
பிடித்த பெண்ணை நம்பிப்‌ படகில்‌ ஏறுவதாவது? கடலைக்‌ கடப்பதாவது?- ஆயினும்‌ வேறு வழி 
இல்லையென்று தெரிகிறதே? ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லிச்‌ சிநேகம்‌ செய்துகொள்ளப்‌ 
பார்க்கலாமா?" 


"வானத்தில்‌ வால்‌ நட்சத்திரம்‌ தோன்றுகிறதே! அதைப்‌ பற்றி உன்‌ கருத்து என்ன?" 
என்று பூங்குழலி கேட்டாள்‌.. 


"என்‌ கருத்து ஒன்றுமில்லை. வால்‌ நட்சத்திரம்‌ தோன்றுகிறது; அவ்வளவுதான்‌!" 
என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"வால்‌ நட்சத்திரம்‌ வானில்‌ தோன்றினால்‌ பூமியில்‌ பெரிய கேடுகள்‌ விளையும்‌என்று 
சொல்கிறார்களே!" 


"அப்படித்தான்‌ சிலர்‌ சொல்கிறார்கள்‌." 
"நீ என்ன சொல்லுகிறாய்‌?" 


" நான்‌ ஜோதிட சாஸ்திரம்‌ படித்ததில்லை. ஜனங்கள்‌ அப்படிச்‌ சொல்லிக்‌ கொள்வது 
தான்‌ எனக்குத்‌ தெரியும்‌." 


சற்று நேரம்‌ மெளனமாக நடந்தார்கள்‌. 


பிறகு பூங்குழலி, "சக்கரவர்த்திக்கு உடம்பு சுகமில்லை என்று சொல்கிறார்களே, அது 
உண்மைதானே?" என்றாள்‌. 


20222 


'இவள்‌ அவ்வளவு பித்துக்குளிப்‌ பெண்‌ அல்ல' என்று வந்தியத்தேவன்‌ 
எண்ணிக்கொண்டான்‌. கொஞ்சம்‌ அவனுக்கு நம்பிக்கை பிறந்தது. 

"நானே என்‌ கண்ணால்‌ பார்த்தேன்‌. சக்கரவர்த்தி படுத்த படுக்கையாய்க்‌ கிடக்கிறார்‌. 
இரண்டு கால்களிலும்‌ உணர்ச்சியே கிடையாது. ஓர்‌ அடி கூட எடுத்து வைக்க முடியாது. 
அவரைக்‌ குணப்படுத்த மூலிகை கொண்டு வரத்தானே நான்‌ வந்திருக்கிறேன்‌. பெண்ணே! 
எனக்கு நீ ஓர்‌ உதவி செய்வாயா?" என்று கேட்டான்‌. 

அதற்கு மறுமொழி சொல்லாமல்‌, "சக்கரவர்த்தி அதிக நாள்‌ உயிரோடிருக்க மாட்டார்‌, 
சீக்கிரத்தில்‌ இறந்துபோய்‌ விடுவார்‌ என்று சொல்கிறார்களே, அது உண்மையா?" என்று 
கேட்டாள்‌ பூங்குழலி. 

"நீ இச்சமயம்‌ உதவி செய்யாவிட்டால்‌ அப்படி நடந்தாலும்‌ நடந்துவிடும்‌. இலங்கையில்‌ 
ஓர்‌ அபூர்வ சஞ்சீவி மூலிகை இருக்கிறதாம்‌. அதைக்‌ கொண்டு வந்தால்‌ சக்கரவர்த்தி பிழைத்துக்‌ 
கொள்வாராம்‌.நீ படகு தள்ளிக்கொண்டு இலங்கைக்கு வருவாயா?" 


"சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனால்‌ அடுத்தபடி யார்‌ பட்டத்துக்கு 
வருவார்கள்‌?" என்று பூங்குழலி கேட்டது வந்தியத்தேவனைத்‌ தூக்கி வாரிப்‌ போட்டது. 


"பெண்ணே! எனக்கும்‌, உனக்கும்‌ அதைப்பற்றி என்ன? யார்‌ பட்டத்துக்கு வந்தால்‌ 
நமக்கு என்ன கவலை?" 


"ஏன்‌ கவலை இல்லை? நீயும்‌ நானும்‌ இந்த ராஜ்யத்தின்‌ பிரஜைகள்‌ அல்லவா?" 

'இந்தப்‌ பெண்‌ பித்துப்‌ பிடித்தவளே அல்ல. இவளிடம்‌ ஜாக்கிரதையாகவே நடந்து 
கொள்ள வேண்டும்‌.இவளுடைய விசித்திரமான செயல்களுக்கு வேறு காரணம்‌ இருக்க 
வேண்டும்‌." 


"ஏன்‌ பேசாமலிருக்கிறாய்‌?அடுத்த பட்டத்துக்கு யார்‌ வருவார்கள்‌?" என்று பூங்குழலி 
மீண்டும்‌ கேட்டாள்‌. 


"ஆதித்த கரிகாலருக்குத்தான்‌ யுவராஜா பட்டம்‌ கட்டியிருக்கிறது. அவர்தான்‌ 
நியாயமாக அடுத்த பட்டத்துக்கு வர வேண்டும்‌." 


"மதுராந்தகர்‌, - அவருக்கு உரிமை ஒன்றுமில்லையா?" 

"அவர்தான்‌ இராஜ்யம்‌ வேண்டாம்‌ என்று சொல்லி விட்டாரே?" 

"முன்னே அப்படிச்‌ சொன்னார்‌: இப்போது ராஜ்யம்‌ வேண்டும்‌ என்று சொல்கிறாராமே?" 
"அவர்‌ சொன்னால்‌ போதுமா? பிரஜைகள்‌ எல்லாரும்‌ ஒப்புக்கொள்ள வேண்டாமா?" 
"பெரிய மனிதர்கள்‌ பலர்‌ அவர்‌ கட்சியில்‌ இருக்கிறார்களாமே?"' 


"அப்படித்தான்‌ நானும்‌ கேள்விப்பட்டேன்‌. இவ்வளவும்‌ உன்‌ காதுவரையில்‌ வந்து 
எட்டியிருப்பதை நினைத்தால்‌ எனக்கு மிகவும்‌ ஆச்சரியமாயிருக்கிறது." 


"சுந்தரசோழர்‌ திடீரென்று இறந்துபோனால்‌ என்ன ஆகும்‌?" 


23 


"தேசமெல்லாம்‌ பெருங்குழப்பம்‌ ஆகிவிடும்‌. அதைத்‌ தடுப்பதற்குத்தான்‌ உன்‌ உதவி 
இப்போது தேவையாயிருக்கிறது..."' 


"நான்‌ என்ன உதவியைச்‌ செய்ய முடியும்‌?" 


"முன்னமேயே சொன்னேனே.நான்‌ அவசரமாக மூலிகை கொண்டு வர இலங்கைத்‌ 
தீவுக்குப்‌ போக வேண்டும்‌. அதற்கு நீ படகு வலித்துக்‌ கொண்டு வரவேண்டும்‌." 


"என்னை எதற்காக அழைக்கிறாய்‌? ஒரு பெண்‌ பிள்ளையைப்‌ படகு தள்ளும்படி கேட்க 
வெட்கமாயில்லையா?"' 


"வேறு யாரும்‌ இல்லை என்று உன்‌ தந்‌ைத சொல்கிறார்‌. உன்‌ அண்ணன்‌ கூட நேற்றுப்‌ 
போய்‌ விட்டானாமே?" 


"அவன்‌ போனால்‌ என்ன? உனக்கு இரண்டு கைகள்‌, உன்னோடு வந்தவனுக்கு இரண்டு 
கைகள்‌ இல்லையா?" 


"எங்களுக்குப்‌ படகு வலிக்கத்‌ தெரியாது..." 


"படகு வலிப்பது என்ன மந்திர வித்தையா! துடுப்பைப்‌ பிடித்து வலித்தால்‌ தானே படகு 
போகிறது!" 


"திசை தெரிய வேண்டும்‌ அல்லவா? நடுக்கடலில்‌ திசை தெரியாமல்‌ போய்விட்டால்‌...?" 


"நடுக்கடலில்‌ திசை தெரியவிட்டால்‌ முழுகிச்‌ சாகுங்கள்‌! அதற்கு நான்‌ என்ன 
செய்யட்டும்‌!" 


கலங்கரை விளக்கின்‌ அருகில்‌ அவர்கள்‌ வந்து விட்டார்கள்‌. வந்தியத்தேவனும்‌ அத்து 
டன்‌ பேச்சை நிறுத்தி விட விரும்பினான்‌. மேலும்‌ பேச்சை வளர்த்துப்‌ பூங்குழலியின்‌ மறுப்பை 
உறுதிப்படுத்திவிட அவன்‌ விரும்பவில்லை. அவள்‌ அவ்வளவு கண்டிப்பாக மறுமொழி சொன்ன 
போதிலும்‌, அவளுடைய குரலும்‌ பேச்சின்‌ தோரணையும்‌ அவனுடைய உள்ளத்தில்‌ சிறியதொரு 
நம்பிக்கைச்‌ சுடரை உண்டாக்கியிருந்தன. 


இரண்டாம்‌ முறை படுத்த பிறகு வெகு நேரம்‌ வந்தியத்தேவனுக்குத்‌ தூக்கம்‌ வரவில்லை. 
ஏதேதோ எண்ணங்களினால்‌ அவனுடைய உள்ளம்‌ வெகுவாகக்‌ குழம்பிக்‌ கொண்டிருந்தது. 
நாலாம்‌ ஜாமத்தின்‌ ஆரம்பத்திலேதான்‌ தூங்கினான்‌. 


தூக்கத்தில்‌ வந்தியத்தேவன்‌ கனவு கண்டான்‌. பாய்மரம்‌ விரித்த சிறிய படகில்‌ 
பூங்குழலியும்‌ அவனும்‌ எதிரெதிராக அமர்ந்திருந்தார்கள்‌.நாலாபுறமும்‌ கடல்‌; எங்கு 
நோக்கினாலும்‌ ஜலம்‌. இனிய பூங்காற்று; படகு அக்காற்றில்‌ மிதப்பது போலப்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தது. பூங்குழலியின்‌ முகம்‌ அழகே வடிவமாகப்‌ பொலிந்தது. சுருண்ட மயிர்‌ 
நெற்றியில்‌ ஊசலாடிக்‌ கொண்டிருந்தது. சேலைத்‌ தலைப்புப்‌ பறந்தது.எங்கே போகிறோம்‌, 
எதற்காகப்‌ போகிறோம்‌ என்பதெல்லாம்‌ வந்தியத்தேவனுக்கு மறந்து போய்விட்டது. 
பூங்குழலியுடன்‌ படகில்‌ போவதற்காகவே இத்தனை நாள்‌ பிரயாணம்‌ செய்து வந்ததாகத்‌ 
தோன்றியது. ஒன்றே ஒன்று குறைவாமிருந்தது. அது என்ன? அது என்ன? ஆ! பூங்குழலியின்‌ 
பாட்டு! சேந்தன்‌அமுதன்‌ சொல்லியிருந்தான்‌ அல்லவா? "பெண்ணே! உன்‌ பவழ வாயைத்‌ திறந்து 
ஒரு பாட்டுப்‌ பாட மாட்டாயா?" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"என்ன சொன்னாய்‌?" என்று பூங்குழலி புன்னகையுடன்‌ கேட்டாள்‌. 


24 


ஆகா! அந்தப்‌ புன்னகை ஏழு உலகமும்‌ பெறாதா? 

"உன்‌ கனிவாயைத்‌ திறந்து ஒரு கீதம்‌ இசைக்க மாட்டாயா என்றேன்‌." 
"கீதம்‌ இசைத்தால்‌ எனக்கு என்ன தருவாய்‌?" 

"உன்‌ அருகில்‌ வந்து உன்‌ அழகிய கன்னத்தில்‌..." 


பூங்குழலி உடனே தன்மடியிலிருந்து ஒரு கூரிய கத்தியை எடுத்துக்கொண்டாள்‌. கத்தி 
பிடித்த கையை ஓங்கினாள்‌. "இதோ பார்‌! அந்தப்‌ பாய்மரத்துக்கு அப்பால்‌ ஒரு அணுவளவு நீ 
வந்தாலும்‌ உன்னை இந்தக்‌ கத்தியால்‌ குத்தி விடுவேன்‌. கடல்‌ மீன்கள்‌ மிகப்‌ 
பசியோடிருக்கின்றன!" என்றாள்‌. 


ஆறாம்‌ அத்தியாயம்‌ 
மறைந்த மண்டபம்‌ 


மறுநாள்‌ காலையில்‌ உதய சூரியனுடைய செங்கிரணங்கள்‌ வந்தியத்தேவனைத்‌ தட்டி 
எழுப்பின. உறக்கம்‌ நீங்கிய பிறகும்‌ சுய உணர்வு வருவதற்குச்‌ சிறிது நேரம்‌ பிடித்தது. அவன்‌ 
மேல்‌ விழுந்தது சூரிய வெளிச்சமா அல்லது கலங்கரை விளக்கின்‌ ஒளியா என்று தெளிவதற்குச்‌ 
சிறிது நேரம்‌ பிடித்தது. முதல்நாள்‌ இரவு அனுபவங்களில்‌ எது உண்மை, எது கனவு என்று 
எண்ணிப்‌ பார்த்தபோது அவனுக்கு ஓரே குழப்பமாமிருந்தது. வீட்டிலே பெரியவரின்‌ மனைவியும்‌, 
அவருடைய மருமகளும்‌ மட்டுமே இருந்தார்கள்‌. பெரியவர்‌ குழகர்‌ கோயிலுக்குப்‌ புஜ்ப 
கைங்கரியம்‌ செய்வதற்காகப்‌ போயிருப்பதாக அவர்கள்‌ சொன்னார்கள்‌.பூங்குழலியைப்‌ பற்றி 
அவர்களிடம்‌ விசாரிக்க அவனுக்குத்‌ தைரியம்‌ வரவில்லை. அவர்கள்‌ அளித்த காலை உணவை 
அருந்திவிட்டுச்‌ சுற்றுமுற்றும்‌ கண்களைச்‌ செலுத்தித்‌ தேடிப்‌ பார்த்தான்‌. பூங்குழலி எங்கும்‌ 
அகப்படவில்லை. ஆலயத்துக்குப்‌ போய்ப்‌ பார்க்கலாம்‌ என்று போனான்‌. அங்கே அவள்‌ தந்‌ைத 
இருந்தார்‌. கோயிலைச்‌ சுற்றியிருந்த மரங்களிலிருந்து பூஜைக்குரிய புஷ்பங்களைக்‌ கொய்து 
கொண்டிருந்தார்‌. மலர்களைத்‌ தொடுத்து மாலையாக்குவதற்குச்‌ சில நாள்‌ பூங்குழலி வருவது 
ண்டு என்றும்‌, ஆனால்‌ இன்றைக்கு வரவில்லையென்றும்‌ கூறினார்‌. 


"எங்கேயாவது காட்டில்‌ மான்களைக்‌ துரத்திக்‌ கொண்டிருப்பாள்‌. அல்லது 
கடற்கரையோடு திரிந்து கொண்டிருப்பாள்‌. அவளைத்‌ தேடிப்பிடித்துக்‌ கேட்டுப்‌ பார்‌!" என்றார்‌. 


"தம்பி! ஒரு விஷயத்தில்‌ ஜாக்கிரதையாக இரு. அவள்‌ பொல்லாதவள்‌. தப்பர்த்தம்‌ 
செய்து கொள்ளும்படியாக அவளிடம்‌ எதாவது சொல்லிவிடாதே.காவியங்களில்‌ 
படித்திருப்ப்தை நினைத்துக்கொண்டு சிருங்காரரசத்தில்‌ இறங்கிவிடாதே! உடனே 
பத்திரகாளியாக மாறி விடுவாள்‌. அப்புறம்‌ உன்‌ உயிர்‌ உன்னுடையது அல்ல!" என்று எச்சரிக்கை 
செய்தார்‌ பெரியவர்‌. 


முதல்நாள்‌ கனவை நினைத்துக்‌ கொண்டூ வந்தியத்தேவன்‌ உடல்‌ சிலிர்த்தான்‌. பிறகு 
காட்டிற்குள்‌ பூங்குழலியைத்‌ தேடிக்கொண்டு போனான்‌. காட்டிலே எங்கே என்று தேடுவது? 
சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ அவனுக்கு அலுத்துப்‌ போய்விட்டது.காட்டிலிருந்து வெளியேறினால்‌ 
போதும்‌ என்று ஆகிவிட்டது. வெளியேறிய பின்னர்‌ கடற்கரையை நோக்கிச்‌ சென்றான்‌. 
கடற்கரையோடு நீண்ட தூரம்‌ அலைந்தும்‌ பலன்‌ ஒன்றும்‌ இல்லை. பூங்குழலியைக்‌ காணவில்லை. 
"எப்படியும்‌ மத்தியானச்‌ சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாள்‌ அல்லவா? அங்குப்‌ பார்த்துக்‌ 
கொள்ளலாம்‌!" என்று திரும்பினாள்‌. திடீரென்று ஓர்‌ எண்ணம்‌ தோன்றியது. அலையும்‌ ஆட்டமும்‌ 
அதிகமில்லாமல்‌ அமைதியாக இருந்த அந்தக்கடலில்‌ இறங்கிக்‌ குளிக்க வேண்டும்‌ என்ற ஆசை 


2 


உண்டாயிற்று. இந்தப்‌ பக்கத்தில்‌ கடலில்‌ ஆழம்‌ அதிகம்‌ இல்லையென்று முன்னமே 
கேள்விப்பட்டதுண்டு. முதல்நாள்‌ மாலையில்‌ பூங்குழலியும்‌ சொல்லியிருக்கிறாள்‌. பின்னே, 
இறங்கிக்‌ குளிப்பதற்கு என்ன தடை? கடல்‌ விஜயத்தில்‌ அவனுக்கிருந்த பயத்தைப்‌ போக்கிக்‌ 
கொள்வதும்‌ அவசியம்‌. படகிலும்‌, கப்பலிலும்‌ ஏறிப்‌ பிரயாணம்‌ செய்ய வேண்டிய அவசியம்‌ 
நேர்ந்திருக்கிறது. கடலைக்‌ கண்டு பயப்பட்டால்‌ முடியுமா? அந்தப்‌ பயத்தைப்‌ போக்கிக்‌ 
கொண்டே ஆகவேண்டும்‌. 


இடுப்பைச்‌ சுற்றிக்‌ கட்டியிருந்த சுருள்‌ துணியையும்‌ கத்தியையும்‌ எடுத்துக்‌ 
கடற்கரையில்‌ வைத்துவிட்டுக்‌ கடலில்‌ இறங்கினான்‌. மெள்ள மெள்ள ஜாக்கிரதையாகக்‌ காலை 
வைத்து நடந்தான்‌. போகப்‌ போக முழங்கால்‌ அளவு ஜலத்துக்கு மேல்‌ இல்லை. சிறிய அலைகள்‌ 
வந்து மோதிய போது ஜலம்‌ இடுப்பளவுக்கு வந்தது. அதற்கு மேலே இல்லை."அழகான 
சமுத்திரம்‌ இது! அமிழ்ந்து குளிப்பதற்குக்‌ கூடத்‌ தண்ணீர்‌ இல்லையே?" என்று சொல்லிக்‌ 
கொண்டே இன்னும்‌ மேலே சென்றான்‌. 


'அடேடே! ஆழம்‌ இல்லை என்று எண்ணிக்‌ கொண்டே கரையிலிருந்து வெகுதூரம்‌ 
வந்து விட்டோமே? திடீரென்று கடல்‌ பொங்கினால்‌? அலைகள்‌ பெரிதாகி மோதினால்‌?" இந்த 
எண்ணம்‌ தோன்றிக்‌ கரைப்பக்கம்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. 


'அதிக தூரம்‌ கரையிலிருந்து வந்து விட்டது என்னமோ உண்மைதான்‌! ஆனால்‌ 
அப்படியொன்றும்‌ கடல்‌ திடீரென்று பொங்கி விடாது!... ஓகோ! அதோ பூங்குழலி வருகிறாளே! 
கரையேறி அவளைப்‌ பிடித்துக்‌ கொள்ளவேண்டும்‌. பிடித்துக்‌ கொண்டு நயமான 
வார்த்தைகளினால்‌ மறுபடி கேட்க வேண்டும்‌. அவளும்‌ நம்மைப்‌ பார்த்து விட்டுத்தான்‌ வருகிறாள்‌ 
போலிருக்கிறது! நாம்‌ இருக்கும்‌ திசையை நோக்கியே வருகிறாள்‌! ஏதோ நம்மைப்‌ பார்த்து 
சமிக்ஞைகூடச்‌ செய்கிறாளே!...' 


ஓ! ஓ! இது என்ன? கரையில்‌ குனிந்து அவள்‌ என்ன பார்க்கிறாள்‌. என்னத்தை 
எடுக்கிறாள்‌? நம்முடைய இடுப்பில்‌ சுற்றும்‌ சுருள்‌ துணியையல்லவா எடுக்கிறாள்‌? பெண்ணே! 
அதை எடுக்காதே! அது என்னுடையது... நாம்‌ சொல்வது அவள்‌ காதில்‌ விழவேயில்லை! இந்தக்‌ 
கடல்‌ அலைகளின்‌ இரைச்சல்‌! 


'இதோ நம்‌ குரல்‌ அவளுக்குக்‌ கேட்டுவிட்டது! நம்மைப்‌ பார்த்து அவளும்‌ ஏதோ 
சொல்கிறாள்‌! பூங்குழலி! அது என்னுடையது! எடுக்காதே!...' 'இந்தா! சொன்னால்‌ கேட்க 
மாட்டாயா? உன்‌ உடைமை போல்‌ கையில்‌ எடுத்துக்‌ கொண்டு நீ பாட்டுக்குப்‌ போகிறாயே, நில்‌ 
நில்‌!...' வந்தியத்தேவன்‌ கரையை நோக்கி ஓட ஆரம்பித்தான்‌! ஒரு தடவை பூங்குழலி அவனைத்‌ 
திரும்பிப்‌ பார்த்தாள்‌. பிறகு அவளும்‌ ஓடத்‌ தொடங்கினாள்‌. வீடும்‌ கலங்கரை விளக்கமும்‌ இருந்த 
பக்கத்துக்கு எதிர்பக்கமாகக்‌ காட்டை நோக்கி ஓடினாள்‌! 'ஆகா! இவள்‌ துஷ்டப்‌ பெண்‌! 
துஷ்டப்‌ பெண்ணா? அல்லது வெறும்‌ பைத்தியமா? இந்தப்‌ பைத்தியத்தினிடமிருந்து நமது 
அரைச்சுருளை எப்படியும்‌ வாங்கியாக வேண்டுமே...?' 


இரண்டு தடவை கடலில்‌ இடறி விழுந்து ஒருவாய்‌ உப்புத்‌ தண்ணீரும்‌ குடித்துவிட்டு 
வந்தியத்தேவன்‌ மெதுவாக கரையேறினான்‌. பிறகு அந்தப்‌ பெண்ணைத்‌ தொடர்ந்து ஓடினான்‌. 
ஓட ஓட, அவளுடைய ஓட்டத்தின்‌ வேகம்‌ அதிகமாயிற்று. சற்றுத்‌ தூரத்தில்‌ ஐம்பது அறுபது 
மான்களின்‌ கூட்டம்‌ ஒன்று ஓடியது. 


'மான்கள்‌ மிரண்டு, பாய்ந்து ஓடுவது - தாவித்தாவிக்‌ குதித்து ஓடுவது என்ன அழகான 
காட்சி! ஏன்‌? இதோ இந்தப்‌ பெண்‌ குதித்துக்‌ குதித்து ஓடுகிறாளே? இதுவும்‌ அந்த மான்களின்‌ 
ஓட்டத்தைவிட அழகில்‌ குறைவாயில்லை! இம்மாதிரி இயற்கையாகவும்‌ யதேச்சையாகவும்‌ 
வாழும்‌ பெண்களின்‌ அழகே அழகுதான்‌!... ஆனால்‌ இதையெல்லாம்‌ அவளிடம்‌ சொல்லக்‌ 
கூடாது. சொன்னால்‌ காரியம்‌ கெட்டுப்‌ போய்விடும்‌! பெரியவர்தான்‌ எச்சரித்திருக்கிறாரே?... 
இருந்தாலும்‌, இவள்‌ எதற்காக இப்படி வீம்பு பிடித்துக்‌ கொண்டு ஓடுகிறாள்‌! காட்டில்‌ புகுந்து 


26 


விட்டால்‌ அப்புறம்‌ அவளைக்‌ கண்டுபிடிப்பது எப்படி ?... இதோ காட்டிற்குள்‌ புகுந்தே விட்டாள்‌. 
காரியம்‌ கெட்டுக்‌ குட்டிச்சுவராகி விட்டது. நம்மைப்‌ போன்ற மெளடீகன்‌ உலகிலேயே வேறு 
யாரும்‌ இருக்க முடியாது!... குரங்கின்‌ கையில்‌ அகப்பட்ட பூமாலை திரும்பி வருமா?' 


வந்தியத்தேவனும்‌ சிறிது நேரத்தில்‌ காட்டிற்குள்‌ புகுந்தான்‌. அங்குமிங்கும்‌ 
அலைந்தான்‌. அவசரத்தினாலும்‌ பரபரப்பினாலும்‌ செடிகளைச்‌ சரியாக விலக்கி விட்டுக்‌ கொண்டு 
நடக்காமல்‌ உடம்பெல்லாம்‌ முட்களால்‌ கீறிக்‌ கொண்டான்‌. "பூங்குழலி பூங்குழலி!" என்று 
கூச்சல்லிட்டான்‌. பிறகு, "மரமே! பூங்குழலியைக்‌ கண்டாயோ?", "காக்காய்‌! பூங்குழலியைக்‌ 
கண்டாயோ?" என்றெல்லாம்‌ கேட்க ஆரம்பித்தான்‌. 

'இது எது? நமக்கே பைத்தியம்‌ பிடித்துவிடும்‌ போலிருக்கிறதே!' - என்று அவன்‌ 
நினைக்கத்‌ தொடங்கிய சமயத்தில்‌, திடீரென்று மரத்தின்‌ மேலிருந்து ஏதோ விழுந்தது! ஆ! 
அவனுடைய அரைத்‌ துணிச்‌ சுருள்தான்‌! மிக்க ஆவலுடன்‌ அதை எடுத்துச்‌ சுருளைப்‌ பிரித்துப்‌ 
பார்த்தான்‌. ஓலை, பொற்காசுகள்‌ எல்லாம்‌ பத்திரமாயிருந்தன ! 


"பணம்‌ பத்திரமாயிருக்கிறதா?" என்று ஒரு குரல்‌ மேலேயிருந்து வந்தது. 
வந்தியத்தேவன்‌ அண்ணாந்து பார்த்தான்‌. பூங்குழலி மரக்கிளையில்‌ உட்கார்ந்தி ருந்தாள்‌. 


வியர்த்து விறுவிறுத்துப்‌ போயிருந்த வந்தியத்தேவன்‌ தன்னை மீறிய கோபத்தினால்‌, 
"உன்னைப்‌ போன்ற மந்தியை நான்‌ பார்த்ததேயில்லை!" என்றான்‌. 


"உன்னைப்போன்ற ஆந்தையை நான்‌ பார்த்ததில்லை அம்மம்மா! என்ன 
முழிமுழித்தாய்‌?" என்றாள்‌ பூங்குழலி. 


"எதற்காக இப்படி என்னை அலைக்கழித்தாய்‌? உனக்குப்‌ பணம்‌ வேண்டுமென்றால்‌... 
"சீச்சீ! உன்‌ பணம்‌ இங்கே யாருக்கு வேண்டும்‌?" 
"அப்படியானால்‌, எதற்காக இதைத்‌ தூக்கிக்‌ கொண்டு ஓடி வந்தாய்‌?" 


"அவ்விதம்‌ நான்‌ செய்திராவிட்டால்‌ நீ காட்டுக்குள்‌ வந்திருக்க மாட்டாய்‌. எங்கள்‌ 
வீட்டுக்கு திரும்பிப்‌ போயிருப்பாய்‌!" 


"போயிருந்தால்‌ என்ன?" 
"இந்த மரத்தின்‌ மேல்‌ ஏறிப்‌ பார்‌ தேரியும்‌!"' 
"எனன தெரியும்‌?" 


"பத்துப்‌ பதினைந்து குதிரைகள்‌ தெரியும்‌! வாள்களும்‌, வேல்களும்‌ மின்னுவது 
தெரியும்‌!" 


அவளுடைய முகத்‌ தோற்றத்திலிருந்து அவள்‌ கூறுவது உண்மையாயிருக்கலாம்‌ என்று 
தோன்றியது. ஆயினும்‌ நிச்சயமாகத்‌ தெரிந்துகொள்ள விரும்பி வந்தியத்தேவன்‌ மரத்தின்‌ மேல்‌ 
ஏறினான்‌. ஏறுவதற்கு முன்‌ அரைச்சுற்றுச்‌ சுருளைக்‌ கெட்டியாகக்‌ கட்டிக்‌ கொண்டான்‌. 
ஒருவேளை இவள்‌ மரத்தின்‌ மேலிருந்து அதைத்‌ தவறிப்‌ போட்டிருக்கலாம்‌. இப்போது 
மறுபடியும்‌ அதை அபகரிப்பதற்குச்‌ சூழ்ச்சி செய்கிறாளோ, என்னமோ யார்‌ கண்டது? 


27 


மரத்தின்‌ மேலேறிக்‌ கலங்கரை விளக்கின்‌ பக்கம்‌ நோக்கினான்‌. 'ஆம்‌ பூங்குழலி 
கூறியதும்‌ உண்மைதான்‌' அங்கே பத்துப்‌ பதினைந்து குதிரைகள்‌ நின்றன. குதிரைகள்‌ மீது 
வாள்களும்‌, வேல்களும்‌ பிடித்த வீரர்கள்‌ இருந்தார்கள்‌. 


'அவர்கள்‌ யாராக இருக்கும்‌?...நம்மைப்‌ பிடிப்பதற்கு வந்த பழுவேட்டரையரின்‌ 
ஆட்கள்தான்‌! வேறு யாராயிருக்க முடியும்‌?' பூங்குழலி தன்னைப்‌ பெரும்‌ அபாயத்திலிருந்து 
காப்பாற்றினாள்‌. எதற்காக? என்ன நோக்கம்‌ பற்றி? - இன்னும்‌ சில விஷயங்களும்‌ 
தெளிவாகவில்லை! 


இருவரும்‌ மரத்திலிருந்து கீழே இறங்கினார்கள்‌. "பூங்குழலி என்னைப்‌ 
பேராபத்திலிருந்து காப்பாற்றினாய்‌. உனக்கு மிக மிக நன்றி!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"வெறும்‌ பொய்‌! ஆண்பிள்ளைகளுக்கு நன்றிகூட உண்டா?" என்றாள்‌ பூங்குழலி. 
"எல்லாம்‌ ஆண்பிள்ளைகளையும்‌ போல்‌ என்னையும்‌ எண்ணி விடாதே!" 

"நீ எல்லோரையும்‌ போல்‌ இல்லை; ஒரு தனி மாதிரிதான்‌? 

"பெண்ணே! உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா?" 

"தாராளமாகக்‌ கேட்கலாம்‌; மறுமொழி கூறுவது என்‌ இஷ்டம்‌." 


"என்னைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌ என்று ஏன்‌ எண்ணினாய்‌? என்‌ பேரில்‌ திடீரென்று தயவு 
பிறக்கக்‌ காரணம்‌ என்ன?" பூங்குழலி சும்மா இருந்தாள்‌. 


அவள்‌ சிறிது திகைத்துப்‌ போனாள்‌ என்பது முகத்திலிருந்து தெரிந்தது. அப்புறம்‌ 
யோசித்துப்‌ பார்த்து, "அசடூுகளைக்‌ கண்டால்‌ எனக்கு எப்போதும்‌ கொஞ்சம்‌ பரிதாபம்‌ உண்டு" 
என்றாள்‌. 


"சந்தோஷம்‌; இந்த வீரர்கள்‌ என்னைத்‌ தேடி வந்திருக்கிறார்கள்‌ என்பதை எப்படி 
அறிந்தாய்‌?" 


"உன்னைப்‌ பார்த்தால்‌ தெரியவில்லையா? - நீ தப்பி ஓடி ஓளிந்து கொள்ள 
வந்திருக்கிறவன்‌ என்று நேற்றைக்கே ஊகித்தேன்‌. இன்றைக்குக்‌ காலையில்‌ உன்‌ சிநேகிதன்‌. 
வைத்தியர்‌ மகன்‌ - மூலமாக அது ஊர்ஜிதமாயிற்று." 


"அவன்‌ என்ன உளறினான்‌?" 


"காலையில்‌ எழுந்ததும்‌ காட்டிலே மூலிகை தேட வேண்டும்‌ என்றான்‌.நான்‌ அழைத்துப்‌ 
போவதாகச்‌ சொல்லி இங்கே அழைத்துக்கொண்டு வந்தேன்‌. என்னிடத்தில்‌ காதல்‌ புரிய 
ஆரம்பித்தான்‌. 'உன்னுடைய சிநேகிதன்‌ உன்னை முந்திக்‌ கொண்டு விட்டானே?' என்று 
சொன்னேன்‌..." 


"என்ன சொன்னாய்‌?" 


"கொஞ்சம்‌ பொறு; கேட்டுக்‌ கொண்டு வா! நீ என்னிடம்‌ காதல்‌ புரியத்‌ 
தொடங்கிவிட்டதாகச்‌ சொன்னேன்‌. அப்போதுதான்‌ உன்‌ பேரில்‌ அவனுடைய சந்தேகத்தை 
வெளியிட்டான்‌. ஏதோ இராஜ தண்டனைக்குப்‌ பயந்து நீ ஓடித்‌ தப்பி வந்திருக்கிறாய்‌ என்று 
அவனுக்கு வழியில்‌ பல காரணங்களால்‌ சந்தேகம்‌ தோன்றியதாம்‌! 'அப்படிப்பட்டவனை நம்பி 
அநியாயமாய்க்‌ கெட்டுப்‌ போகாதே! என்னைக்‌ கலியாணம்‌ செய்து கொள்‌!' என்றான்‌. 


28 


'ரொம்ப அவசரப்படுகிறாயே? பெரியவர்களைக்‌ கேட்க வேண்டாமா?" என்றேன்‌. 


'பழந்தமிழ்‌ மரபையொட்டிக்‌ களவு மணம்‌ புரிந்து கொள்வோம்‌!" என்று உன்‌ அழகான 
சிநேகிதன்‌ சொன்னான்‌. 


"எப்படியிருக்கிறது கதை?" 

"அட சண்டாளப்‌ பாவி!" என்று கத்தினாள்‌ வந்தியத்தேவன்‌. 

"இதற்குள்ளே குதிரைகள்‌ வரும்‌ சத்தம்‌ கேட்டது. நான்‌ மரத்தின்மேல்‌ ஏறிப்‌ பார்க்கச்‌ 
சொன்னேன்‌. மரத்தின்‌ மேலே நின்று பார்த்தபோது அவனுடைய கால்கள்‌ வெட வெட வென்று 
நடுங்கியதை நினைத்தால்‌ இப்போதும்‌ எனக்குச்‌ சிரிப்பு வருகிறது" என்று சொல்லி விட்டுப்‌ 
பூங்குழலி சிரித்தாள்‌. 


"விளையாட்டு இருக்கட்டும்‌; அப்புறம்‌ என்ன நடந்தது?" 


"அவன்‌ மரத்தின்‌ மேலேயிருந்து இறங்கி வந்தான்‌. 'பார்த்தாயா? நான்‌ சொன்னது 
சரியாகப்‌ போயிற்று.அவனைப்‌ பிடிப்பதற்கான்‌ இராஜ சேவகர்கள்‌ வந்திருக்கிறார்கள்‌!'என்றான்‌. 


'அப்படியானால்‌ அவனுடன்‌ வந்த உன்னையும்‌ பிடிப்பார்கள்‌ அல்லவா? நீ ஓடி 
எங்கேயாவது ஒளிந்து கொள்‌!' என்றேன்‌. 'அப்படித்தான்‌ செய்ய வேண்டூம்‌' என்றான்‌. என்னை 
விட்டுப்‌ பிரிந்து சென்றான்‌.நான்‌ எதிர்பார்த்தபடி யே நடந்தது..." 


"என்ன? என்ன நடந்தது?" 


"ஓடி ஒளிந்து கொள்வதாக என்னிடம்‌ சொல்லி விட்டு நேரே அந்தக்‌ குதிரைக்காரர்கள்‌ 
இருந்த திசையை நோக்கிப்‌ போய்‌ அவர்களிடம்‌ அகப்பட்டுக்‌ கொண்டான்‌..." 


"ஐயோ! பாவம்‌!" 

"அதிகமாகப்‌ பரிதாபப்பட்டு விடாதே! கொஞ்சம்‌ மிச்சம்‌ வைத்துக்கொள்‌!" 

"ஏன்‌ அப்படிச்‌ சொல்கிறாய்‌?" 

'குறையும்‌ கேள்‌! நீயே தெரிந்துகொள்வாய்‌! அவர்களிடம்‌ நேரே போனான்‌. அவர்கள்‌ 
இவனை அதிசயத்துடன்‌ பார்த்தார்கள்‌. உற்று உற்றுப்‌ பார்த்து ஒருவரோடொருவர்‌ 


இரகசியமாகப்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. 'நீங்கள்‌ யார்‌?'என்று இவன்‌ கேட்டான்‌. 


'நாங்கள்‌ வேட்டைக்காரர்கள்‌! மான்‌ வேட்டையாட வந்திருக்கிறோம்‌' என்று அவர்களில்‌ 
ஒருவன்‌ சொன்னான்‌. 


'இல்லை நீங்கள்‌ என்ன வேட்டையாட வந்திருக்கிறீர்கள்‌ என்று எனக்குத்‌ தெரியும்‌' 
என்றான்‌ இவன்‌. 


அவர்கள்‌ இன்னும்‌ வியப்படைந்து இவனைத்‌ தூண்டி விட்டார்கள்‌. 


'வந்தியத்தேவனைத்‌ தேடிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள்‌. அவன்‌ இருக்குமிடத்தைக்‌ 
காட்டுகிறேன்‌. என்னைச்‌ சும்மா விட்டுவிடூுவீர்களா?' என்று கேட்டான்‌. 


29 


அவர்களும்‌ அதற்குச்‌ சம்மதித்தார்கள்‌. இவன்‌ அவர்களை அழைத்துக்கொண்டு எங்கள்‌ 
வீட்டுப்‌ பக்கம்‌ போனான்‌... 


"துரோகி, சண்டாளன்‌!..." 


"அவர்கள்‌ போன பிறகு நான்‌ உன்னைத்‌ தேடிக்‌ கொண்டு வந்தேன்‌. நீ கடலில்‌ 
இறங்கிக்‌ குளித்துக்‌ கொண்டிருந்தாய்‌..." 


"என்னிடம்‌ அங்கேயே இதையெல்லாம்‌ ஏன்‌ சொல்லவில்லை! இந்தத்‌ துணிச்சுருளை 
எடுத்துக்‌ கொண்டு ஏன்‌ ஓடி வந்தாய்‌?" 


"இல்லாவிட்டால்‌, நீ அவ்வளவு வேகமாக ஓடி வந்திருப்பாயா? அந்த 
வேட்டைக்காரர்களை ஒருகை பார்க்கிறேன்‌ என்று அவர்களைத்‌ தேடிப்‌ போமிருந்தாலும்‌ 
போயிருப்பாய்‌! என்‌ பேச்சையே ஒருவேளை நம்பியிருக்கமாட்டாய்‌. இவ்வளவையும்‌ சொல்லி 
உன்னை என்னுடன்‌ வரும்படி செய்வதற்குள்‌ அவர்கள்‌ உன்னை ஒருவேளை 
பார்த்தி ருப்பார்கள்‌..."' 


'ஆகா! இந்தப்‌ பெண்ணையா நாம்‌ பைத்தியக்காரி என்று எண்ணினோம்‌' என்று 
வந்தியத்தேவன்‌ நினைத்து வெட்கம்‌ அடைந்தான்‌. 'இவளிடம்‌ பூரண நம்பிக்கை வைத்தேயாக 
வேண்டும்‌. இவளுடைய உதவி இல்லாவிட்டால்‌ நாம்‌ கடலைக்‌ கடந்து இலங்கை செல்ல 
முடியாது. இவ்வளவு தூரம்‌ வந்ததும்‌ வீணாகும்‌. பழுவேட்டரையர்களிடம்‌ திரும்ப அகப்பட்டுக்‌ 
கொள்ளவும்‌ நேரலாம்‌." 


"பெண்ணே! நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறாய்‌ என்பதைச்‌ சொல்லி 
முடியாது. மிச்ச உதவியையும்‌ நீதான்‌ செய்யவேண்டும்‌..." 


"என்ன செய்யவேண்டும்‌ என்கிறாய்‌?" என்று கேட்டாள்‌. 


"என்‌ சிநேகிதனுடைய இலட்சணத்தைப்‌ பார்த்து விட்டாய்‌ அல்லவா? அவனை நம்பிப்‌ 
பயன்‌ இல்லையென்று தெரிந்து கொண்டாய்‌ அல்லவா? நீதான்‌ படகு வலித்து வந்து என்னை 
இலங்கையில்‌ சேர்ப்பிக்க வேண்டும்‌!" பூங்குழலி மெளனமாயிருந்தாள்‌. 


"நான்‌ தப்புக்‌ காரியம்‌ எதுவும்‌ செய்யக்கூடியவன்‌ அல்ல என்று உனக்கு நம்பிக்கை 
ஏற்படுகிறதா? பெண்ணே! இலங்கைக்கு மிக முக்கியமான காரியமாக நான்‌ உடனே போய்த்தீர 
வேண்டும்‌. இந்த உதவி எனக்கு நீ அவசியம்‌ செய்தேயாக வேண்டும்‌..." 


"செய்தால்‌ எனக்கு என்ன தருவாய்‌?" என்று பூங்குழலிகேட்டாள்‌. அவளுடைய 
முகத்தில்‌ முதன்‌ முதலாக நாணத்தின்‌ அறிகுறி தென்பட்டது. கன்னங்கள்‌ குழிந்தன;அவளுடைய 
முகத்தின்‌ அழகு பன்மடங்கு அதிகமாகிச்‌ சுடர்விட்டு ஒளிர்ந்தது. 


முதலாவது நாள்‌ இரவு கண்ட கனவில்‌ இதே மாதிரி அவள்‌ கேட்டது 
வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது. அதே வார்த்தைகள்‌ மறுபடியும்‌ அவன்‌ நாவில்‌ வருவதற்குத்‌ 
துடித்தன. பல்லினால்‌ நாவைக்‌ கடித்துக்‌ கொண்டு அந்த வார்த்தை வராமல்‌ நிறுத்தினான்‌. 


"பெண்ணே! இந்த உதவி நீ எனக்குச்‌ செய்தால்‌ உயிர்‌ உள்ள அளவும்‌ மறக்க 
மாட்டேன்‌; என்றென்றும்‌ நன்றி செலுத்துவேன்‌.உனக்கு நான்‌ இதற்குப்‌ பிரதியாகச்‌ 
செய்யக்கூடியது எதுவும்‌ இருப்பதாகத்‌ தெரியவில்லை. நீ ஏதாவது செய்யும்படி சொன்னால்‌, 
கட்டாயம்‌ செய்வேன்‌!" 


30 


பூங்குழலி சிந்தனையில்‌ ஆழ்ந்தாள்‌. சொல்ல எண்ணியதைச்‌ சொல்லலாமா, 
வேண்டாமா என்று தயங்கியதைப்‌ போல்‌ காணப்பட்டது. 


"என்னால்‌ உனக்கு ஆகக்கூடியா பிரதி உதவி ஏதேனும்‌ இருந்தால்‌ சொல்‌! நிச்சயம்‌ 
செய்கிறேன்‌..." 


"இது சத்தியமான வார்த்தைதானா?" 
"சத்தியம்‌! சத்தியம்‌!" 


"அப்படியானால்‌, சமயம்‌ வரும்போது சொல்லுகிறேன்‌. அப்போது மற்ந்துவிட 
மாட்டாயே?" 


"ஒரு நாளும்‌ மறக்கமாட்டேன்‌. நீ எப்போது பிரதி உதவி கேட்பாய்‌ என்று 
காத்திருப்பேன்‌." பூங்குழலி மீண்டும்‌ சிறிது நேரம்‌ சிந்தனை வயப்பட்டிருந்தாள்‌. 


"சரி, என்னுடன்‌ வா! இந்தக்‌ காட்டில்‌ ஓரிடத்துக்கு உன்னை நான்‌ அழைத்துப்‌ 
போகிறேன்‌. அங்கே இன்று பொழுது சாயும்‌ வரையில்‌ நீர்‌ இருக்க வேண்டும்‌. 
பட்டினியாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌..." 


"அதைப்‌ பற்றிக்‌ கவலை இல்லை! காலையில்‌ உன்‌ அண்ணி பழைய சோறு போட்டாள்‌. 
அவளுடைய வயிற்றெரிச்சலைக்‌ கிளப்புவதற்காகவே அதிகமாகச்‌ சாப்பிட்டேன்‌. இனி 
இராத்திரி வரையில்‌ சாப்பாடு தேவையில்லை..." 


இராத்திரி கூடச்‌ சாப்பாடு கிடைக்கிறதோ, என்னமோ? கையில்‌ கொஞ்சம்‌ எடுத்து 
வரப்‌ பார்க்கிறேன்‌. நான்‌ சொல்லும்‌ இடத்தில்‌ இருட்டும்‌ வரை நீ இருக்க வேண்டும்‌! இருட்டிய 
பிறகு நான்‌ திரும்ப வந்து ஒரு சத்தம்‌ செய்வேன்‌. குயில்‌ 'குக்கூ குக்கூ' என்று கூவுவதைக்‌ 
கேட்டி ருக்கிறாயா?"' 


"நன்றாய்க்‌ கேட்டிருக்கிறேன்‌. அப்படிக்‌ கேட்டிராவிட்டாலும்‌ உன்‌ குரலைத்‌ தெரிந்து 
கொள்வேன்‌." 


"நான்‌ குரல்‌ கொடுத்ததும்‌ நீ அவ்விடத்திலிருந்து வெளி வர வேண்டும்‌. இருட்டி ஒரு 
ஜாமத்திற்குள்‌ படகில்‌ ஏறி நாம்‌ புறப்பட்டுவிட வேண்டும்‌." 


"குயிலின்‌ குரல்‌ எப்போது வரும்‌ என்று காத்திருப்பேன்‌." 


காட்டின்‌ மத்தியில்‌ மணல்‌ மேடு இட்டிருந்த ஓரிடத்துக்குப்‌ பூங்குழலி 
வந்தியத்தேவனை அழைத்துப்‌ போனாள்‌. மேட்டின்‌ மறு பக்கத்தில்‌ மரஞ்‌ செடி கொடிகள்‌ மற்ற 
இடத்தைவிட அதிக நெருக்கமாயிருந்தன. அவற்றை லாவகமாகக்‌ கையினால்‌ 
விலக்கிக்கொண்டு ஒரு மரத்தின்‌ வழியாகப்‌ பள்ளத்தில்‌ இறங்கினாள்‌. வந்தியத்தேவனும்‌ 
அவளைப்‌ பின்பற்றி இறங்கினான்‌. அங்கே ஒரு பழைய மண்டபத்தின்‌ மேல்‌ விளிம்பு 
காணப்பட்டது. இன்னும்‌ உற்றுப்‌ பார்த்ததில்‌ இருளடைந்த மண்டபத்தின்‌ இரு தூண்கள்‌ 
தெரிந்தன. இவை எல்லாவற்றையும்‌ மரங்களும்‌ செடி கொடிகளும்‌ மறைந்திருந்தன. எந்தப்‌ 
பக்கமிருந்து பார்த்தாலும்‌ அந்த மண்டபம்‌ அங்கே இருப்பது தெரியவே தெரியாது. 


"இந்த மண்டபத்தில்‌ ஒரு சிறுத்தை குடியிருந்தது. அது போனபிறகு நான்‌ இதில்‌ 
இருக்கிறேன்‌. என்னுடைய சொந்தத்‌ தனி வீடாக வைத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 


மனிதர்களைக்‌ காணப்பிடிக்காத போது இவ்விடத்துக்கு நான்‌ வந்துவிடுவது வழக்கம்‌. சட்டியில்‌ 
தண்ணீர்‌ இருக்கிறது. இன்று பகலெல்லாம்‌ இங்கேயே இரு! நாலா புறமும்‌ மனிதர்கள்‌ குரல்‌ 


31 


கேட்டாலும்‌ குதிரைகள்‌ ஓடும்‌ சப்தம்‌ கேட்டாலும்‌ வேறு என்ன தடபுடல்‌ நடந்தாலும்‌ நீ வெளியில்‌ 
தலை காட்ட வேண்டாம்‌. மேட்டில்‌ மேல்‌ ஏறிப்‌ பார்க்க வேண்டாம்‌!" என்று பூங்குழலி கூறினாள்‌. 


" இருட்டிய பிறகும்‌ இங்கேயே இருக்கச்‌ சொல்கிறாயா? காட்டூமிருகம்‌, புலி, சிறுத்தை 
ஏதாவது வந்தால்‌?..."" என்று வந்தியத்தேவன்‌ கேட்டான்‌. 


"புலி சிறுத்தை இங்கே ஒன்றும்‌ இப்போது இல்லை. வந்தால்‌ நரியும்‌, காட்டுப்‌ பன்றியும்‌ 
வரும்‌.நரிக்கும்‌ பன்றிக்கும்‌ பயப்படமாட்டாயே!" 


"பயம்‌ ஒன்றுமில்லை. இருட்டில்‌ வந்து மேலே விழுந்தால்‌ என்ன செய்வது? கையில்‌ 
வேல்கூட இல்லை.வீட்டில்‌ வைத்து விட்டேன்‌." 


"இந்தா! இந்த ஆயுதத்தை வைத்துக்கொள்‌!" என்று பூங்குழலி மண்டபத்தில்‌ கிடந்த 
ஓர்‌ ஆயுதத்தை எடுத்துக்‌ கொடுத்தாள்‌. அது ஒரு விசித்திரமான ஆயுதம்‌. இருபுறமும்‌ வாள்‌ போல்‌ 
கூர்‌ கூரான முட்கள்‌ இருந்தன.முட்கள்‌ இரும்பைவிடக்‌ கெட்டியாயிருந்தன. இந்திரனுடைய 
வஜ்ராயுதம்‌ இப்படித்தான்‌ இருக்கும்‌ போலும்‌! 


"இது என்ன ஆயுதம்‌? எதனால்‌ செய்தது?" என்று வந்தியத்தேவன்‌ கேட்டான்‌. 


"இது ஒரு மீனின்‌ வால்‌! இந்த மண்டபத்தில்‌ குடியிருந்த சிறுத்தை என்‌ மீது பாய 
வந்தபோது இதனால்‌ அடித்துத்தான்‌ அதைக்‌ கொன்றேன்‌!" என்றாள்‌ பூங்குழலி. 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
"சமுத்திர குமாரி” 


அன்று பகற்பொழுது வந்தியத்தேவனுக்கு எளிதில்‌ போய்விட்டது. பாதி நேரத்துக்கு 
மேல்‌ தூங்கிக்‌ கழித்தான்‌. விழித்திருந்த நேரமெல்லாம்‌ பூங்குழலியின்‌ விசித்திரய சுபாவத்தைப்‌ 
பற்றி எண்ணுவதில்‌ சென்றது.என்ன அதிசயமான பெண்‌? எவ்வளவு இனிய சரளமான பெயர்‌? 
ஆனால்‌ சுபாவம்‌ எவ்வளவு கடுமையானது? 'கடூமை' மட்டுந்தானா? அதில்‌ இனிமையும்‌ கலந்து 
தானிருந்தது! சிறுத்தையை அடித்துக்‌ கொன்ற காரியத்தைப்‌ பற்றி எவ்வளவு 
சர்வசாதாரணமாகக்‌ கூறினாள்‌? இவ்வளவுடன்‌ சில சமயம்‌ உன்மத்தம்‌ பிடித்தவள்‌ மாதிரி நடந்து 
கொள்கிறாளே, அது ஏன்‌? இந்தப்‌ பெண்ணின்‌ வாழ்க்கையில்‌ ஏதோ ஒரு கசப்பான சம்பவம்‌ 
நடந்திருக்க வேண்டுமே! கசப்பான சம்பவமோ, அல்லது இனிப்பான சம்பவந்தானோ! 
இரண்டினாலும்‌ இப்படி ஒரு பெண்‌ உன்மத்தம்‌ பிடித்தவள்‌ ஆகியிருக்கக்‌ கூடும்‌! அல்லது 
ஒன்றுமே காரணமில்லாமல்‌, பிறவியிலேயே இத்தகைய இயற்கையுடன்‌ பிறந்தவளோ? 
இவளுடைய பெற்றோர்களின்‌ இயற்கையில்‌ விசேஷம்‌ ஒன்றையும்‌ காணவில்லையே? இனிய, 
சாந்த சுபாவம்‌ படைத்தவர்களாயிருக்கிறார்களே!... குணம்‌ எப்படியாவது இருக்கட்டும்‌. 
நம்மிடம்‌ இவளுக்கு இவ்வளவு சிரத்தை ஏற்பட்டதன்‌ காரணம்‌ என்ன? பழுவூர்‌ ஆட்களிடம்‌ நாம்‌ 
பிடிபடாமல்‌ தப்புவிப்பதற்கு இவ்வளவு பிரயத்தனம்‌ செய்திருக்கிறாளே? இலங்கைக்குப்‌ படகு 
வலித்துக்‌ கொண்டு வருவதாகவும்‌ சொல்லியிருக்கிறாளே? இதிலெல்லாம்‌ ஏதாவது ஏமாற்றம்‌ 
இருக்குமோ?... ஒருநாளும்‌ இல்லை. ஆனாலும்‌ இவள்‌ மனம்‌ மாறியதன்‌ காரணம்‌ என்ன? நம்மிடம்‌ 
இவள்‌ எந்தவித பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கிறாள்‌? பின்னால்‌ கூறுவதாகக்‌ 
கூறியிருக்கிறாளே? அது என்னவாயிருக்கும்‌?...' 


இவ்வாறு வந்தியத்தேவன்‌ சிந்தனை செய்து கொண்டிருந்த சமயங்களில்‌, பூங்குழலி 
கூறியிருந்தது போலவே, அவனைச்‌ சுற்றி நாலபுறங்களிலும்‌ அடிக்கடி அமளிதுமளிப்பட்டது. 
குதிரைகளின்‌ ஓட்டம்‌, மனிதர்களின்‌ அட்டகாசம்‌, சிறிய வன ஜந்துக்களின்‌ பயம்‌ நிறைந்த 


32 


கூச்சல்‌, பறவைகள்‌ கிறீச்சிடுதல்‌ - இவ்வளவும்‌ சேர்ந்து சில சமயம்‌ ஒரே அமர்க்களமாயிருந்தது. 
அடுத்தாற்போல்‌ அமைதி குடிகொண்டு நிசப்தமாயுமிருந்தது. அமர்க்களப்பட்டதெல்லாம்‌ 
தன்னைச்‌ தேடிப்‌ பிடிப்பதற்காகத்தான்‌ என்று வந்தியத்தேவன்‌ உணர்ந்தான்‌. வைத்தியரின்‌ மகன்‌ 
செய்த துரோகமும்‌ அவனுடைய மனத்தில்‌ அடிக்கடி வந்து கொண்டிருந்தது! 


'நிர்மூடன்‌! பூங்குழலியிடம்‌ அதற்குள்‌ மையல்‌ கொண்டூ விட்டதாக அவனுக்கு எண்ணம்‌ 
போலும்‌! சிறிய குட்டையில்‌ உள்ள தண்ணீர்‌ வடவா முகாக்கினியின்‌ மீது காதல்‌ கொண்டது 
போலத்‌ தான்‌! பெண்‌ சிங்கத்தை ஒரு சுண்டெலி கல்யாணம்‌ செய்து கொள்ள எண்ணிய 
கதைதான்‌! ஆனாலும்‌ அவனுடைய அறிவீனத்தை இந்தப்‌ பெண்‌ எப்படிப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு விட்டாள்‌! அவனுடைய மனத்தில்‌ எவ்விதம்‌ பொறாமைக்‌ கனலை மூட்டிவிட்டாள்‌?... 
அரை நாழிகை நேரத்தில்‌ அவனைத்‌ துரோகியாக்கி விட்டாளே! பெண்மையின்‌ சக்தி 
அபாரமானதுதான்‌!" 


'வந்தியத்தேவா! ஒன்று மட்டும்‌ நீ ஒப்புக்‌ கொள்ளத்தான்‌ வேண்டும்‌! நீ உன்னை வெகு 
கெட்டிக்காரன்‌ என்று எண்ணியிருந்தாய்‌! தந்திர மந்திர சாமர்த்தியங்களில்‌ உனக்கு 
இணையாரும்‌ இல்லை என்று இறுமாந்திருந்தாய்‌! ஆனால்‌ இந்த நாகரிகமறியாத காட்டு 
மிராண்டிப்‌ பெண்‌ உன்னைத்‌ தோற்கடித்து விட்டாள்‌! கடலில்‌ இறங்கிக்‌ குளித்துக்‌ 
கொண்டிருந்த உன்னை இந்த மறைந்த மண்டபத்தில்‌ கொண்டு சேர்ப்பதற்கு அவள்‌ கையாண்ட 
யுக்தியை என்னவென்று சொல்வது? அப்படி அவள்‌ உன்‌ அரைச்‌ சுற்றுச்‌ சுருளை எடுத்து 
க்கொண்டு ஓடியிராவிட்டால்‌, இத்தனை நேரம்‌ என்ன ஆகியிருக்கும்‌? புழுவூர்‌ ஆட்களிடம்‌ நீ 
சிக்கியிருப்பாய்‌! காரியம்‌ அடியோடு கெட்டுப்‌ போயிருக்கும்‌!... ஆம்‌ இனி எப்போதும்‌ 
இம்மாதிரி அஜாக்கிரதையாக இருந்துவிடக்‌ கூடாது. 


மேற்குக்‌ கடலில்‌ சூரியன்‌ அஸ்தமித்தது. கோடிக்கரையில்‌ இது ஓர்‌ அற்புதமான காட்சி. 
அதுவரை தெற்கு நோக்கி வரும்‌ கடற்கரை அந்த முனையில்‌ நேர்கோணமாக மேற்கு நோக்கித்‌ 
திரும்பிச்‌ செல்கிறது. ஆதலின்‌ கோடிக்கரையில்‌ மேடான இடத்திலிருந்து பார்த்தால்‌ கிழக்கு - 
மேற்கு - தெற்கு ஆகிய மூன்று திசைகளிலும்‌ கடல்‌ பரந்திருக்கக்‌ காணலாம்‌. சிற்சில 
மாதங்களில்‌ சூரிய சந்திரர்கள்‌ கிழக்குக்‌ கடலில்‌ ஜோதிமயமாக உதயமாவதையும்‌ பார்க்கலாம்‌. 
மேற்கே கடலைத்‌ தங்கமயமாகச்‌ செய்து கொண்டு முழுகி மறைவதையும்‌ காணலாம்‌. 
வந்தியத்தேவனுக்கு மண்டபத்தை மூடியிருந்த மணல்திட்டின்‌ மேல்‌ ஏறிச்‌ சூரியன்‌ கடலில்‌ 
மறையும்‌ காட்சியைப்‌ பார்க்க ஆவல்‌ உண்டாயிற்று.அதைப்‌ பிரயத்தனப்பட்டு அடக்கிக்‌ 
கொண்டான்‌. 


நாலாபுறமும்‌ அந்தகாரம்‌ சூழ்ந்து வந்தது. மறைந்த மண்டபத்தில்‌ முன்னமே குடி 
கொண்டிருந்த இருள்‌ பன்மடங்கு கரியதாயிற்று. வந்தியத்தேவனால்‌ அங்கே மேலும்‌ இருக்க 
முடியவில்லை.வெளியேறி வந்தான்‌. மண்டபத்தை மூடிய மணல்‌ திட்டின்‌ மீது நின்றான்‌. 
வெகுதூரத்தில்‌ கலங்கரை விளக்கின்‌ ஒளி தெரிந்தது. வானத்தில்‌ வைரமணிகள்‌ சுடர்விட்டு 
ஜொலித்தன. காட்டில்‌ பல விசித்திரமான ஒலிகள்‌ உண்டாயின. பகலில்‌ வனப்பிரதேசத்தில்‌ 
கேட்கும்‌ ஒலிகளுக்கும்‌ இரவில்‌ கேட்கும்‌ ஒலிகளுக்கும்‌ மிக்க வேற்றுமை இருந்தது. இரவில்‌ 
கேட்கும்‌ ஒலிகள்‌ மர்மம்‌ நிறைந்து உள்ளத்தில்‌ பீதியையும்‌ உடலிலே சிலிர்ப்பையும்‌ 
உண்டாக்கின. பகலில்‌ எதிரே புலியைப்‌ பார்த்தாலும்‌ மனம்‌ பதறுவதில்லை; பயமும்‌ 
உண்டாவதில்லை. இரவில்‌ ஒரு புதரில்‌ சின்னஞ்சிறு எலி ஓடினாலும்‌ உள்ளம்‌ திடுக்கிடுகிறது! 


இதோ குயிலின்‌ குரல்‌. 'குக்கூ!','குக்கூ!' அந்தக்‌ குரல்‌ தேவகானத்தைப்‌ போல்‌ 
வந்தியத்தேவன்‌ காதில்‌ ஒலித்தது. குரல்‌ வந்த திக்கை நோக்கிச்‌ சென்றான்‌. பூங்குழலி அங்கு 
நின்றாள்‌. 'சத்தம்‌ செய்யாமல்‌ என்னுடன்‌ வா' என்று சமிக்ஞை செய்தாள்‌. அங்கிருந்து கடற்கரை 
வெகு சமீபம்‌ என்று தெரிய வந்தது. 


கடற்கரையில்‌ படகு ஆயத்தமாயிருந்தது. அதில்‌ பாய்‌ மரமும்‌ பாயும்‌ அதைக்‌ கட்டும்‌ 
கயிறும்‌ சுருட்டி வைக்கப்பட்டிருந்தன. படகிலிருந்து இரண்டு கழிகள்‌ நீட்டிக்‌ கொண்டிருந்தன. 


33 


அந்தக்‌ கழிகளின்‌ முனையில்‌ ஒரு பெரிய மரக்கட்டை பொருத்திக்‌ கட்டப்பட்டிருந்தது. 
படகைக்‌ கடலில்‌ இறக்குவதற்கு வந்தியத்தேவன்‌ உதவி செய்யப்போனான்‌. 'நீ சும்மா இரு!' 
என்று பூங்குழலி சமிக்ஞை செய்தாள்‌. படகை லாவகமாகத்‌ தள்ளிக்‌ கடலில்‌ இறக்கினாள்‌. 
சிறிதும்‌ சத்தமின்றிக்‌ கடலில்‌ அப்படகு இறங்கியது. 
வந்தியத்தேவன்‌ படகில்‌ ஏறிக்கொள்ள யத்தனித்தான்‌. "உஷ்‌! சற்றுப்‌ பொறு! கொஞ்ச 
தூரம்‌ போன பிறகு நீ ஏறிக்கொள்ளலாம்‌!'' என்று பூங்குழலி மெல்லிய குரலில்‌ கூறிவிட்டுப்‌ 
படகைப்‌ பிடித்து இழுத்துக்‌ கொண்டே போனாள்‌. 


வந்தியத்தேவன்‌ தானும்‌ உதவி செய்ய எண்ணிப்‌ படகைத்‌ தள்ளினான்‌. படகு நின்று 
விட்டது. 


"நீ சும்மா வந்தால்‌ போதும்‌!" என்றாள்‌ பூங்குழலி. 

கரை ஓரத்தில்‌ அலை மோதும்‌ இடத்தைக்‌ தாண்டிய பிறகு "இனிமேல்‌ படகில்‌ 
ஏறிக்கொள்ளலாம்‌!" என்று சொல்லி, அவள்‌ முதலில்‌ ஏறிக்‌ கொண்டாள்‌. வந்தியத்தேவனும்‌ 
தாவி ஏறினான்‌. அப்போது படகு அதிகமாக ஆடியது. அந்த ஆட்டத்தில்‌ வந்தியத்தேவன்‌ 
கடலில்‌ விழுந்து விடுவான்‌ போலத்‌ தோன்றியது; சமாளித்துக்கொண்டு உட்கார்ந்தான்‌. ஆயினும்‌ 
அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்துக்‌ கொண்டது. 

"இனிமேல்‌ ஏதாவது பேசலாம்‌ அல்லவா?" என்று கேட்டான்‌. 

"நன்றாகப்‌ பேசலாம்‌. உனக்கு நடுக்கம்‌ நீங்கியி ருந்தால்பேசலாம்‌!' என்றாள்‌ பூங்குழலி. 

"நடுக்கமா? யாருக்கு நடுக்கம்‌? அதெல்லாம்‌ ஒன்றுமில்லை." 

"ஒன்றுமில்லாவிட்டால்‌ சரி!" 


"பாய்மரம்‌ கட்ட வேண்டாமா?" 


"பாய்மரம்‌ கட்டினால்‌ கரையில்‌ உள்ளவர்கள்‌ ஒருவேளை நம்மைப்‌ பார்த்துவிடூவார்கள்‌. 
ஓடி வந்து பிடித்துக்‌ கொள்வார்கள்‌." 


"இனி அவர்கள்‌ வந்தால்‌ ஒரு கை பார்த்து விடுகிறேன்‌. நீ கொஞ்சமும்‌ பயப்பட 
வேண்டாம்‌!" என்று வந்தியத்தேவன்‌ தன்‌ வீரப்பிரதாபத்தைச்‌ சொல்லத்‌ தொடங்கினான்‌. 


"இப்போது எதிர்க்காற்று அடிக்கிறது. பாய்மரம்‌ விரித்தால்‌ படகை மறுபடி கரையிலே 
கொண்டு போய்‌ மோதும்‌. நடூநிசிக்கு மேல்‌ காற்றுத்‌ திரும்பக்கூடும்‌. அப்போது பாய்மரம்‌ 
விரித்தால்‌ பயன்படும்‌!" என்று பூங்குழலி கூறினாள்‌. 


"ஓ உனக்கு இதெல்லாம்‌ நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது;அதனாலேதான்‌ உன்னை 
அழைத்துப்‌ போகும்படி உன்‌ தந்தை சொன்னார்‌." 


"என்‌ தந்தையா? யாரைச்‌ சொல்லுகிறாய்‌?" 


"உன்‌ தகப்பனாரைத்தான்‌ சொல்லுகிறேன்‌. கலங்கரை விளக்கின்‌ 
தியாகவிடங்கக்கரையரைச்‌ சொல்லுகிறேன்‌." 


34 


"கரையில்‌ இருக்கும்போதுதான்‌ அவர்‌ என்னுடைய தந்தை. கடலில்‌ 
இறங்கிவிட்டால்‌..." 


"தகப்பனார்‌ கூட மாறிப்‌ போய்விடூவாரா, என்ன?" 


"ஆமாம்‌; இங்கே சமுத்திர ராஜன்தான்‌ என்‌ தகப்பனார்‌.என்னுடைய இன்னொரு பெயர்‌ 
சமுத்திரகுமாரி. உனக்கு யாரும்‌ சொல்லவில்லையா?" 


"சொல்லவில்லை! அது என்ன விசித்திரமான பெயர்‌?" 

"சக்கரவர்த்தியின்‌ இளைய குமாரனைப்‌ 'பொன்னியின்‌ செல்வன்‌' என்று சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌ அல்லவா! அது போலத்தான்‌!" இதைக்‌ கேட்டதும்‌ வந்தியத்தேவன்‌ தனது 
அரைச்‌ சுற்றுச்‌ சுருளைத்‌ தடவிப்‌ பார்த்துக்‌ கொண்டான்‌. 

அதைக்‌ கவனித்த பூங்குழலி, "பத்திரமாக இருக்கிறதல்லவா?" என்று கேட்டாள்‌. 

"எதைப்‌ பற்றிக்‌ கேட்கிறாய்‌?" 

"உன்‌ அரைச்‌ சுருளில்‌ வைத்திருக்கும்‌ பொருளைப்‌ பற்றித்தான்‌." 

வந்தியத்தேவனுடைய மனத்தில்‌ "சொரேல்‌" என்றது. ஒரு சிறிய சந்தேகம்‌ ஜனித்தது. 
அவனுடன்‌ பேசிக்கொண்டே பூங்குழலி துடுப்பை வலித்துக்கொண்டிருந்தாள்‌. படகு போய்க்‌ 
கொண்டிருந்தது. 


"இலங்கைத்‌ தீவுக்கு நாம்‌ எப்போது போய்ச்‌ சேரலாம்‌?" என்று கேட்டான்‌ 
வந்தியத்தேவன்‌. 


"இரண்டு பேராகத்‌ துடுப்பு வலித்தால்‌ பொழுது விடியும்‌ சமயம்‌ போய்ச்‌ சேரலாம்‌, 
காற்று நமக்கு உதவியாக இருந்தால்‌!" 


"நானும்‌ துடுப்பு வலிக்கிறேன்‌; உன்னைத்‌ தனியாக விட்டூவிடுவேனா?" 
வந்தியத்தேவன்‌ தன்‌ அருகிலிருந்த துடுப்பைப்‌ பிடித்து வலித்தான்‌. ஆ! படகு வலிப்பது 
இலேசான வேலையன்று. மிகவும்‌ கடினமான வேலை. படகு 'விர்‌' என்று சுழன்று அடியோடு நின்று 


விட்டது. 


ன பததி என்ன? நீ துடுப்பை வலித்தால்‌ படகு போகிறது; நான்‌ தொட்டவுடனே 
னறுவிட்டதே!" 


"நான்‌ சமுத்திரகுமாரியல்லவா? அதனாலேதான்‌! நீ சும்மா இருந்தால்‌ போதும்‌! 
உன்னை எப்படியாவது இலங்கையில்‌ கொண்டு போய்ச்‌ சேர்த்துவிடுகிறேன்‌; சரிதானே?" 


வந்தியத்தேவன்‌ சிறிது வெட்கமுற்றான்‌. சற்று நேரம்‌ சும்மா இருந்தான்‌! சுற்றுமுற்றும்‌ 
பார்த்தபோது, படகிலிருந்து நீட்டிக்‌ கொண்டிருந்த கழிகளும்‌ கட்டைகளும்‌ அவன்‌ கண்களில்‌ 


பட்டன. 
"இந்தக்‌ கட்டை என்னத்திற்கு?" என்று கேட்டான்‌. 


"படகு அதிகம்‌ ஆடாமல்‌ இருப்பதற்காக." 


53 


"இதைக்‌ காட்டிலும்‌ படகு அதிகம்‌ ஆடுமா என்ன? இப்போவேதான்‌ வேண்டிய ஆட்டம்‌ 
ஆடுகிறதே? எனக்குத்‌ தலை சுற்றும்‌ போலிருக்கிறது." 


"இது ஒரு ஆட்டமா? ஐப்பசி, கார்த்திகையில்‌ வாடைக்‌ காற்று அடிக்கும்‌ போதல்லவா 
பார்க்க வேண்டும்‌?" 


கரையிலிருந்து பார்த்தால்‌ கடல்‌ அமைதியாகத்‌ தகடு போல்‌ இருப்பதாகத்‌ 
தோன்றியது. ஆனால்‌ உண்மையில்‌ அவ்விதம்‌ இல்லையென்பதை வந்தியத்தேவன்‌ கண்டான்‌. 
நுரையில்லாத அலைகள்‌ எழும்பி விழுந்துகொண்டு தானிருந்தன. அவை அப்படகைத்‌ தொட்டில்‌ 
ஆட்டுவது போல்‌ ஆட்டிக்கொண்டிருந்தன. 


"பெருங்காற்று அடிக்கும்போது இந்தக்‌ காட்டை என்ன ஆகும்‌?" 


"எவ்வளவு பெரிய காற்று என்பதைப்‌ பொறுத்தது. சாதாரணமாய்ப்‌ பெருங்காற்று 
அடித்தாலும்‌ இந்தக்‌ கட்டை படகைக்‌ கவிழாமல்‌ நிறுத்தி வைக்கும்‌. ஒருவேளை சுழிக்காற்று 
அடித்து, படகு கவிழ்ந்து விட்டால்‌ இந்தக்‌ கட்டையைப்‌ படகிலிருந்து அவிழ்த்து விட்டுவிடாமல்‌, 
அதைப்‌ பிடித்துக்‌ கொண்டு உயிர்‌ தப்புவதற்குப்‌ பார்க்கலாம்‌. 


"ஐயோ! காற்றில்‌ படகு கவிழ்ந்துவிடுமா, என்ன?" 


"சுழிக்காற்று அடித்தால்‌ பெரிய பெரிய மரக்கலங்கள்‌ எல்லாம்‌ சுக்கு நூறாகிவிடும்‌. 
இந்தச்‌ சிறிய படகு எம்மாத்திரம்‌? 


"சுழிக்காற்று என்றால்‌ என்ன?" 


"இதுகூடத்‌ தெரியாதா?ஒரு பக்கமிருந்து அடிக்கும்‌ காற்றும்‌, இன்னொரு 
பக்கத்திலிருந்து அடிக்கும்‌ காற்றும்‌ மோதிக்‌ கொண்டால்‌ சுழிக்காற்று ஏற்படும்‌. இங்கே தை, 
மாசி மாதங்களில்‌ 'கொண்டல்‌ காற்று' அடிக்கும்‌.அப்போது அபாயமே இல்லை. சுலபமாகத்‌ 
கோடிக்‌ கரைக்கும்‌ இலங்கைக்கும்‌ போய்‌ வரலாம்‌. 'இரவுக்கிரவே போய்விட்டுத்‌ 
திரும்பலாம்‌.வைகாசியிலிருந்து 'சோழகக்‌ காற்று' அடிக்கும்‌. சோழகக்‌ காற்றில்‌ இங்கிருந்து 
இலங்கை போவது கொஞ்சம்‌ சிரமம்‌. இப்போது சோழகக்‌ காற்றுக்கும்‌ வாடைக்காற்றுக்கும்‌ 
இடையில்‌ உள்ள காலம்‌. கடலில்‌ சில சமயம்‌ காற்றும்‌, காற்றும்‌ மோதிக்கொள்ளும்‌. மத்தினால்‌ 
தயிர்‌ கடைவதுபோல்‌ காற்று கடலைக்‌ கடையும்‌. மலை போன்ற அலைகள்‌ எழும்பி விழும்‌. 
கடலில்‌ பிரம்மாண்டமான பள்ளங்கள்‌ தென்படும்‌. அப்பள்ளங்களில்‌ தண்ணீர்‌ கரகரவென்று 
சுழலும்‌. அந்தச்‌ சுழலில்‌ படகு அகப்பட்டுக்‌ கொண்டால்‌ அரோகராதான்‌."' 


வந்தியத்தேவனுக்குத்‌ திடீரென்று மனத்தில்‌ ஒரு திகில்‌ உண்டாயிற்று. அத்துடன்‌ ஒரு 
சந்தேகமும்‌ உதித்தது. "ஐயோ! நான்‌ வரவில்லை! என்னைக்‌ கரையிலே கொண்டு போய்‌ 
விட்டுவிடு!" என்று கத்தினான்‌. 


"என்ன உளறுகிறாய்‌? பேசாமலிரு! பயமாயிருந்தால்‌ கண்ணை மூடிக்கொள்‌. 
இல்லாவிட்டால்‌ படுத்தூங்கு!" வந்தியத்தேவனுடைய சந்தேகம்‌ இப்போது உறுதிப்பட்டது. 


"நீ பெரிய மோசக்காரி! என்னைக்‌ கடலில்‌ மூழ்க அடிப்பதற்காக அழைத்துப்‌ 
போகிறாய்‌. நான்‌ தூங்கினால்‌ உன்‌ காரியம்‌ மிகவும்‌ சுலபமாகும்‌ என்று பார்க்கிறாய்‌!" 


" இது என்ன பைத்தியம்‌?" 


"எனக்கு ஒன்றும்‌ பைத்தியம்‌ இல்லை! படகைத்‌ திருப்புகிறாயா, இல்லையா? 
திருப்பாவிட்டால்‌ கடலில்‌ குதித்து விடுவேன்‌!" 


36 


"தாராளமாய்க்‌ குதி! ஆனால்‌ குதிப்பதற்கு முன்னால்‌ பொன்னியின்‌ செல்வனுக்கு நீ 
எடுத்துப்‌ போகும்‌ ஓலையை என்னிடம்‌ கொடுத்துவிடு!" 


"ஓ! அந்த ஓலையைப்‌ பற்றி உனக்கு எப்படி தெரிந்தது?" 


"உன்‌ இடுப்பில்‌ சுற்றியிருக்கும்‌ சுருளை அவிழ்த்துப்‌ பார்த்ததில்‌ தெரிந்தது. நீ யார்‌, 
எதற்காக இலங்கை போகிறாய்‌ என்று தெரிந்து கொள்ளாமல்‌ உனக்குப்‌ படகு தள்ளச்‌ 


சம்மதித்திருப்பேனா? காலையில்‌ மரத்தின்‌ மேல்‌ உட்கார்ந்து உன்‌ அரைச்‌ சுருளை அவிழ்த்து 
ஓலையைப்‌ பார்த்தேன்‌..." 


"மோசக்காரி! உன்னை நம்பி வந்துவிட்டேனே! படகைத்‌ திருப்புகிறாயா, மாட்டாயா?" 


வந்தியத்தேவனுடைய திகிலும்‌, வெறியும்‌ பன்மடங்கு ஆயின. "படகைத்‌ திருப்பு! 
படகைத்‌ திருப்பு!" என்று அலறினான்‌. 


"நான்‌ மட்டும்‌ இளைய பிராட்டி குந்தவையாக இருந்திருந்தால்‌ இவ்வளவு முக்கியமான 
ஓலையை உன்னைப்‌ போன்ற சஞ்சல புத்திக்காரனிடம்‌ கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டேன்‌!" 
என்றாள்‌ பூங்குழலி. 


"ஓகோ! ஓலை கொடுத்தது யார்‌ என்று கூட உனக்குத்‌ தெரிந்திருக்கிறதே! நீ வஞ்சகி 
என்பதில்‌ சந்தேகமில்லை. படகைத்‌ திருப்புகிறாயா? கடலில்‌ குதிக்கட்டுமா?" 


"குதி! தாராளமாய்க்‌ குதி!" என்றாள்‌ பூங்குழலி. 


வெறி கொண்ட வந்தியத்தேவன்‌ தொப்பென்று கடலில்‌ குதித்தான்‌. கரையோரத்தில்‌ 
இருந்ததுபோல்‌ தண்ணீர்‌ கொஞ்சமாக இருக்குமென்று எண்ணிக்‌ குதித்தான்‌. அதற்குள்ளே 
படகு நீச்சுநிலை கொள்ளாத ஆழமான கடலுக்கு வந்துவிட்டது என்பதை அவன்‌ அறியவில்லை. 
கடலில்‌ குதித்த பிறகுதான்‌ அதை அறிந்தான்‌. அறிந்த பிறகு அலறித்‌ தத்தளித்தான்‌. 


இதற்குள்‌ வந்தியத்தேவன்‌ ஓரளவு நீந்தத்‌ தெரிந்து கொண்டிருந்தான்‌.ஆனால்‌ 
தண்ணீரைக்‌ கண்டால்‌ அவனுக்கு இயற்கையாக ஏற்படும்‌ பயம்‌, கை கால்களின்‌ தெம்பைக்‌ 
குறைத்தது. ஆற்றிலே குளத்திலே என்றால்‌, பக்கத்தில்‌ உள்ள கரையைப்‌ பார்த்துத்‌ தைரியம்‌ 
கொள்ள இடமிருந்தது; இதுவோ மாகடல்‌. நாலாபுறமும்‌ எங்கே பார்த்தாலும்‌ ஒரே தண்ணீர்‌ 
மயம்‌. கடலில்‌ அங்கே இலேசான அலைதான்‌. எனினும்‌ ஒரு சமயம்‌ அவனை மேலே கொண்டு 
வந்தது, இன்னொரு சமயம்‌ பள்ளத்தில்‌ தள்ளியது. மேலே வந்தபோது படகு கண்ணுக்குத்‌ 
தெரிந்தது. 'ஓ' என்று கத்தினான்‌. பள்ளத்தில்‌ விழுந்த போது படகு கண்ணுக்குத்‌ 
தெரியவில்லை. சுற்றிலும்‌ இருண்ட தண்ணீரின்‌ சுவர்‌ மட்டுமே தெரிந்தது.'ஓ' என்று அலறும்‌ 
சக்தியைக்‌ கூட அவனுடைய நா இழந்துவிட்டது. மூன்றாவது முறை கடல்‌ அலை அவனை மேலே 
கொண்டு வந்தபோது படகு முன்னைவிடத்‌ தூரத்துக்குப்‌ போய்விட்டதாகத்‌ தோன்றியது 
அவ்வளவு தான்‌ கடலில்‌ முழுகிச்‌ சாகப்‌ போகிறோம்‌' என்ற எண்ணம்‌ அவன்‌ மனத்தில்‌ 
உண்டாகிவிட்டது! நாம்‌ முழுகுவது மட்டுமில்லை; நம்முடைய அரைக்கச்சும்‌ அதில்‌ உள்ள 
ஓலையும்‌ முழுகப்‌ போகின்றன! குந்தவை தேவியின்‌ முகம்‌ அவன்‌ மனக்‌ கண்ணின்‌ முன்னால்‌ 
வந்த்து. 


"இப்படி செய்து விட்டாயே?" என்று கேட்பது போல்‌ இருந்தது. "ஆகா! 
என்னவெல்லாம்‌ கனவு கண்டோம்‌? என்னவெல்லாம்‌ மனக்‌ கோட்டை கட்டினோம்‌? வாணர்‌ 
குலத்துப்‌ பழைய அரசு திரும்ப வந்து, இரத்தின கசிதமான சிங்காதனத்தில்‌ பக்கத்தில்‌ இளைய 
பிராட்டியுடன்‌ வீற்றிருக்கப்‌ போவதாக எண்ணினோமே? அவ்வளவும்‌ பாழாகி விட்டது! இந்தப்‌ 
பாவிப்பெண்‌ கெடுத்துவிட்டாள்‌! இவள்‌ ஒரு பெண்‌ அல்ல; பெண்‌ உருக்கொண்ட பேய்‌! 


54 


பழுவேட்டரையர்களைச்‌ சேர்ந்தவள்‌. இல்லை, அந்த மோகினிப்பிசாசு நந்தினியைச்‌ 
சேர்ந்தவள்‌. நாம்‌ கடலில்‌ முழுகிச்‌ செத்தாலும்‌ பாதகமில்லை. இந்தப்‌ பெண்‌ பேய்‌ மட்டும்‌ 
இப்போது நம்மிடம்‌ சிக்கினால்‌ இவள்‌ கழுத்தை நெறித்து... சீச்சீ! இது என்ன எண்ணம்‌! சாகும்‌ 
போது நல்ல விஷயமாக எண்ணிக்‌ கொள்வோம்‌! கடவுளை நினைப்போம்‌! உமாபதி! 
பரமேசுவரா! பழனி ஆண்டவா! பாற்கடலில்‌ பள்ளிகொண்ட பெருமாளே!...குந்தவை தேவி! 
மன்னிக்கவும்‌ ஒப்புக்கொண்ட காரியத்தை முடிக்காமல்‌ போகிறேன்‌... அதோ படகு தெரிகிறது. 
அந்தப்‌ பெண்‌ மட்டும்‌ இப்போது கையில்‌ சிக்கினால்‌!' 


வந்தியத்தேவன்‌ கடலில்‌ குதித்துச்‌ சிறிது நேரம்‌ வரையில்‌ பூங்குழலி அலட்சியமாகவே 
இருந்தாள்‌. தட்டுத்தடுமாறி நீந்தி வந்து படகில்‌ தொத்திக்‌ கொள்வான்‌ என்று நினைத்தாள்‌. 
'கொஞ்சம்‌ திண்டாடட்டும்‌' என்ற எண்ணத்துடனே படகுக்கும்‌ அவனுக்கும்‌ இருந்த தூரத்தை 
அதிகமாக்கினாள்‌.விரைவில்‌ அவள்‌ எண்ணியது தவறு என்று தெரிந்து விட்டது. 'இவனுக்கு 
நன்றாக நீந்தத்‌ தெரியவில்லை; அதோடு பீதியும்‌ அடைந்து விட்டான்‌; 'ஆ!,' 'ஓ!' என்று அவன்‌ 
அலறுவது விளையாட்டுக்கு அன்று; உண்மையான பயத்தினாலேதான்‌. இன்னும்‌ சற்றுப்‌ போனால்‌ 
உப்புத்தண்ணீரைக்‌ குடிக்கத்‌ தொடங்கி விடுவான்‌! முழுகியும்‌ போய்விடுவான்‌. பிறகு 
அவனுடைய உடலைக்‌ கண்டுபிடிக்கவும்‌ முடியாது. சேச்சே! தவறு அல்லவா செய்து விட்டோம்‌? 
விளையாட்டூ விபர்தமாக முடிந்துவிடும்‌ போலிருக்கிறதே! அக்கரை போகும்‌ வரையில்‌ நாம்‌ 
வாயை மூடிக்கொண்டிருந்திருக்க வேண்டும்‌. அவனுடைய இரகசியம்‌ நமக்குத்‌ தெரியும்‌ என்று 
காட்டிக்‌ கொண்டிருக்கக்‌ கூடாது. அதற்குள்ளே அவசரப்பட்டு விட்டோம்‌. ஆனாலும்‌ இந்த 
முரடன்‌ இப்படிச்‌ செய்வான்‌ என்று யாருக்குத்‌ தெரியும்‌? தண்ணீரைக்‌ கண்டு இவன்‌ இப்படி 
பயப்படுவான்‌ என்று யார்‌ கண்டது?" 


அலையின்‌ உச்சியில்‌ வந்தியத்தேவன்‌ அடுத்த தடவை தெரிந்த போது, பூங்குழலி 
படகை அவனை நோக்கிச்‌ செலுத்தினாள்‌. ஒரு நொடிப்‌ பொழுதில்‌ படகு அவனுக்கருகில்‌ 
நெருங்கி விட்டது. "வா!வா. வந்து ஏறிக்கொள்‌!" என்றாள்‌. ஆனால்‌ அவன்‌ காதில்‌ விழுந்ததாகத்‌ 
தெரியவில்லை. விழுந்தாலும்‌ படகைத்‌ பிடித்து ஏறிக்கொள்ளப்‌ போகிறவனாகத்‌ தெரியவில்லை. 
கேட்கும்‌ சக்தியோடும்‌ பார்க்கும்‌ சக்தியையும்‌ இழந்துவிட்டதாகத்‌ தோன்றியது. ஆனால்‌ 
அலறும்‌ சக்தி மட்டும்‌ இருந்தது. ஒரு கையை மேலே தூக்கி, தலையை மேலாக நிமிர்த்தி, 'ஓ' 
என்று ஒரு கணம்‌ அலறினான்‌. சகல நம்பிக்கையையும்‌ இழந்து முழுகிச்‌ சாகப்‌ போகிறவனுடைய 
ஓலக்குரல்‌ அது என்பதை பூங்குழலி அறிந்தாள்‌. அவன்‌ தலையை நிமிர்த்தியபோது பிறைச்‌ 
சந்திரனின்‌ மங்கிய நிலா வெளிச்சத்தில்‌ அவன்‌ முகம்‌ ஒரு கணம்‌ தெரிந்தது. வெறி முற்றிய 
பைத்தியக்காரனின்‌ முகந்தான்‌ அது! அவனாக வந்து படகில்‌ ஏறிக்‌ கொள்வான்‌ என்று 
நினைப்பது வீண்‌!... நாம்தான்‌ அவனைக்‌ காப்பாற்றிப்‌ படகில்‌ ஏற்றியாக வேண்டும்‌! நல்ல 
சங்கடத்தை நாமாக வரவழைத்துக்‌ கொண்டோம்‌! பெண்புத்தி பின்புத்தி' என்று 
சொல்லுகிறார்களே, அது சரிதான்‌!' 


உடனே பூங்குழலி மிகப்‌ பரபரப்புடன்‌ சில காரியங்களைச்‌ செய்தாள்‌. படகில்‌ கிடந்த 
பாய்மரம்‌ கட்டுவதற்கான கயிற்றின்‌ ஒரு முனையைப்‌ படகிலிருந்து நீண்டிருந்த கட்டையில்‌ 
சேர்த்துக்‌ கட்டினாள்‌. இன்னொரு முனையைத்‌ தன்‌ இடுப்போடு சேர்த்துக்‌ கட்டிக்கொண்டாள்‌; 
கடலில்‌ குதித்தாள்‌. வெகு லாவகமாகக்‌ கைகளை வீசிப்போட்டு நீந்திக்கொண்டு போனாள்‌. 
வந்தியத்தேவன்‌ அருகில்‌ சென்றாள்‌.கையினால்‌ தாவிப்‌ பிடிக்கக்‌ கூடிய தூரத்தில்‌ நின்று 
கொண்டாள்‌. 


வந்தியத்தேவனும்‌ அவளைப்‌ பார்த்துவிட்டான்‌. அவனுடைய முகத்திலும்‌ கண்களிலும்‌ 
பயங்கரமான கொலை வெறி தாண்டவமாடியது. பூங்குழலியின்‌ உள்ளம்‌ அதிவேகமாக 
இயங்கியது. நீந்தத்‌ தெரியாதவர்களும்‌ கை சளைத்துத்‌ தண்ணீரில்‌ முழுகப்‌ போகிறவர்களும்‌ 
கடைசி நேரத்தில்‌ என்ன செய்வார்கள்‌ என்பது அவளுக்குத்‌ தெரிந்திருந்தது. தங்களைக்‌ 
காப்பாற்றுவதற்காக யாராவது வந்தால்‌, அப்படி வருகிறவர்களின்‌ தோளையோ கழுத்தையோ 
கெட்டியாகப்‌ பிடித்துக்கொண்டு விடுவார்கள்‌. காப்பாற்ற வருகிறவர்களும்‌ நீந்த முடியாமல்‌ 
செய்து விடுவார்கள்‌; உயிரின்‌ மேலுள்ள ஆசையானது அச்சமயம்‌ அவர்களுக்கு ஒரு யானையின்‌ 


38 


பலத்தை அளித்துவிடும்‌. காப்பாற்ற வருகிறவர்களை இறுக்கிப்‌ பிடித்துத்‌ தண்ணீரில்‌ அமுக்கப்‌ 
பார்ப்பார்கள்‌. அவர்களுடைய பயங்கர ராட்சதப்‌ பிடியிலிருந்து விடுவித்துக்கொள்ளவும்‌ 
முடியாது; நீந்தவும்‌ முடியாது. இரண்டு பேருமாகச்‌ சேர்ந்து கடலுக்கு அடியில்‌ போகவேண்டியது 
தான்‌! 


இதையெல்லாம்‌ நன்கு அறிந்திருந்த பூங்குழலி மின்னல்‌ வேகத்தில்‌ சிந்தனை 
செய்தாள்‌; ஒரு தீர்மானம்‌ செய்து கொண்டாள்‌. உயிருக்கு மன்றாடித்‌ தத்தளித்துக்‌ 
கொண்டிருந்த வந்தியத்தேவனை மேலும்‌ சிறிது நெருங்கினாள்‌. அவனுடைய தலைப்பக்கமாக 
வந்தாள்‌. ஒரு கையினால்‌ நீந்திக்கொண்டு இன்னொரு கையை இறுக மூடி ஓங்கினாள்‌. 
வந்தியத்தேவனுடைய முகத்தை நோக்கிப்‌ பலமாக ஒரு குத்துக்‌ குத்தினாள்‌. மூக்குக்கும்‌ 
நெற்றிக்கும்‌ நடுவில்‌ அந்தக்‌ குத்து விழுந்தது.படகு வலித்து வலித்துக்‌ கெட்டிப்பட்டிருந்த 
அவளுடைய கையினால்‌ குத்திய குத்து வஜ்ராயுதம்‌ தாக்கியது போல்‌ வந்தியத்தேவனைத்‌ 
தாக்கியது. அவனுடைய தலை ஆயிரமாயிரம்‌ சுக்கலாயிற்று. அவனுடைய கண்கள்‌ பதினாயிரம்‌ 
துணுக்குகள்‌ ஆயின. ஒவ்வொரு கண்‌ துணுக்கிற்கு முன்னாலும்‌ ஒரு லட்சம்‌ மின்பொறிகள்‌ 
ஜொலித்துக்கொண்டூ பறந்தன.ஒவ்வொரு மின்பொறியிலும்‌ சமுத்திரகுமாரியின்‌ முகம்‌ தோன்றி 
'ஹா ஹா ஹா ஹா' என்று பேய்ச்சிரிப்புச்‌ சிரித்தது. ஆயிரம்‌, பதினாயிரம்‌, லட்சம்‌ பேய்களின்‌ 
அகோரமான சிரிப்பின்‌ ஒலியில்‌ அவன்‌ காது செவிடூபட்டது. அப்புறம்‌ அவனுக்குக்‌ காதும்‌ 
கேட்கவில்லை; கண்ணும்‌ தெரியவில்லை! நினைவும்‌ இல்லை! முடிவில்லாத இருள்‌! 
எல்லையில்லாத மெளனம்‌! 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 
பூதத்‌ தீவு 


வானமாதேவி இருக்கிறாளே, அவள்‌ புத்தி விசாலத்தில்‌ மனித குலத்தை ஒத்தவள்தான்‌ 
போலும்‌! பரஞ்சோதியாகிய இறைவனை மனிதர்கள்‌ தங்கள்‌ இதய ஆகாசத்திலிருந்து நழுவிச்‌ 
செல்லவிட்டு விடுகிறார்கள்‌. பிறகு இருண்ட ஆலயங்களின்‌ பிரகாரங்களிலும்‌, கர்ப்பக்‌ 
கிருஹங்களிலும்‌ லட்சதீபம்‌ ஏற்றி அந்தப்‌ பரஞ்சோதியைத்‌ தேடுகிறார்கள்‌. 


வானமா தேவியும்‌ அத்தகைய புத்திசாலித்தனமான காரியத்தைத்‌ தினந்தோறும்‌ 
செய்கிறாள்‌! ஜோதிமயமான சூரிய பகவானைத்‌ தன்‌ வசத்திலிருந்து கடலில்‌ நழுவ விட்டு 
விடுகிறாள்‌.பிறகு தன்‌ நாதனைக்‌ காணவில்லையே என்ற கவலை அவளுக்கு உண்டாகிவிடுகிறது. 
லட்சதீபம்‌ ஏற்றிச்‌ சூரியனைத்‌ தேடுகிறாள்‌! லட்ச தீபம்‌ மட்டுமா ஏற்றுகிறாள்‌? கோடானு கோடி 
தூங்கா விளக்குகளை ஏற்றி இரவெல்லாம்‌ அவளும்‌ தூங்காமல்‌ சூரியனைத்‌ தேடிக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌! 


வந்தியத்தேவன்‌ தனக்கு உணர்வு வந்து கண்ணைத்‌ திறந்து பார்த்தபோது, தன்‌ 
கண்முன்னே பல்லாயிரம்‌ தீபச்‌ சுடர்கள்‌ மின்னுவதைக்‌ கண்டான்‌; எந்தக்‌ கோவிலிலே இவ்வளவு 
அலங்காரமாக லட்சதீபம்‌ ஏற்றியிருக்கிறார்கள்‌ என்று வியந்தான்‌. பின்னர்‌, அவை தீபங்கள்‌ 
அல்லவென்றும்‌ வானத்தில்‌ சுடர்விடும்‌ நட்சத்திரங்கள்‌ என்றும்‌ உணர்ந்தான்‌. படகில்‌ தான்‌ 
அண்ணாந்து படூத்திருப்பதையும்‌ தன்‌ இடுப்பைச்‌ சுற்றி ஈரத்துணியின்‌ மீது கயிறு ஒன்று 
கட்டியிருப்பதையும்‌ அறிந்தான்‌. ஜிலுஜிலுவென்று குளிர்ந்த காற்று அவன்‌ உடல்‌ மீது பட்டு 
அவனுக்கு எல்லையற்ற சுகத்தையும்‌ அமைதியையும்‌ அளித்தது. அமைதியான கடலில்‌ எழுந்த 
ஓங்கார நாதம்‌ அவன்‌ உள்ளத்தில்‌ அபூர்வமான சாந்தியை உண்டாக்கியது. 


அந்த நாதத்தினிடையே ஒரு கீதமும்‌ கேட்டது. அது என்ன கீதம்‌? அதை அவன்‌ இதற்கு 
முன்‌ எங்கே, எப்பொழுது கேட்டிருக்கிறான்‌? 


39 


"வாரிதியும்‌ அடங்கி நிற்க மாருதமும்‌ தவழ்ந்து வர 
காரிகையென்‌ உள்ளந்தனிலே காற்று சுழன்‌ றடிப்பதுமேன்‌? 
அலை கடலும்‌ ஓய்ந்திருக்க அகக்கடல்தான்‌ பொங்குவதேன்‌?'"' 


ஆகா! அந்த விசித்திரமான பெண்‌! பூங்குழலி! சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து 
எதிரே பார்த்தான்‌. ஆம்‌, அவள்தான்‌! படகுதள்ளிக்‌ கொண்டிருக்கிறாள்‌! அந்தச்‌ சோக 
கீதத்தைப்‌ பாடிக்கொண்டு படகு வலிக்கிறாள்‌! காரிருளிலே ஒரு மின்னல்‌ மின்னிப்‌ பல 
பொருள்களை ஒருநொடிப்‌ பொழுதில்‌ காட்டிவிடுவது போல முன்னிரவில்‌ நடந்ததெல்லாம்‌ 
வந்தியத்‌ தேவனுக்குப்‌ பளிச்சென்று ஞாபகம்‌ வந்தது. அதாவது, அவன்‌ கடலில்‌ தத்தளித்தபோது 
பூங்குழலியும்‌ கடலில்‌ குதித்து அவனை நோக்கி வந்தது வரையிலேதான்‌. பிறகு நடந்தது ஒன்றும்‌ 
அவனுக்கு நினைவில்‌ இல்லை. தன்னை அந்தப்‌ பெண்‌ காப்பாற்றிப்‌ படகில்‌ ஏற்றியிருக்க 
வேண்டும்‌.படகு அசையும்போதுதான்‌ மீண்டும்‌ கடலில்‌ விழுந்து விடாமலிருப்பதற்காக இடுப்பில்‌ 
கயிற்றைச்‌ சுற்றிப்‌ படகின்‌ குறுக்குக்‌ கட்டையில்‌ சேர்த்துக்‌ கட்டியிருக்கிறாள்‌. கயிறு உடம்பின்‌ 
தோலில்‌ பட்டு வலிக்காதபடி அரை ஆடையின்‌ மீது சுற்றிக்‌ கட்டியிருக்கிறாள்‌. இடுப்புத்து 
ணியைச்‌ சுற்றியிருந்த அரைச்‌ சுருளை வந்தியத்தேவன்‌ தொட்டுப்‌ பார்த்துக்‌ கொண்டன்‌. 
பணமும்‌ ஓலையும்‌ பத்திரமாயிருக்கக்‌ கண்டான்‌. 


'ஆகா! இந்தப்‌ பெண்மீது தான்‌ சந்தேகங்‌ கொண்டது எவ்வளவு பெரிய தவறு! வேறு 
விதமான துர்நோக்கம்‌ இவளுக்கு இருந்தால்‌ தன்னைக்‌ காப்பாற்றியிருக்க வேண்டிய 
அவசியமில்லையே? கை சளைத்து உணர்விழந்த தன்னைக்‌ கடலிலிருந்து படகில்‌ ஏற்றுவதற்கு 
இவள்‌ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும்‌? எப்படித்தான்‌ தன்னந்‌ தனியாகச்‌ செய்தாளோ? 
அபூர்வமான நங்கை இவள்‌!" 


'இதோ அவள்‌ எழுந்திருக்கிறாளே, ஏன்‌? தான்‌ விழித்து விட்டதைப்‌ பார்த்து 
விட்டுத்தான்‌ தன்னை நெருங்கி வருகிறாளோ? வந்து என்ன செய்யப்‌ போகிறாள்‌? இல்லை! 
இல்லை! வேறு ஏதோ செய்கிறாள்‌. ஆகா! பாய்மரத்தில்‌ பாயைக்‌ கட்டப்‌ போகிறாள்‌! எவ்வளவு 
கடினமான வேலை! அதுவும்‌ தன்னந்தனியாகச்‌ செய்வது?' "பூங்குழலி! பூங்குழலி!" 

"ஓகோ! விழித்துக்‌ கொண்டு விட்டாயா?" 

"என்‌ கட்டை அவிழ்த்து விடு! நானும்‌ உனக்கு உதவி செய்கிறேன்‌." 

"நீ சும்மா இருந்தால்‌ போதும்‌.அதுவே பெரிய உதவி. கயிற்றை அவிழ்க்க 
வேண்டுமென்றால்‌ நீயே அவிழ்த்துக்‌ கொள்ளலாம்‌.ஆனால்‌ மறுபடியும்‌ கடலில்‌ குதித்து 
விடாதே!" 

வந்தியத்தேவன்‌ தன்னைக்‌ கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டுக்கொண்டான்‌. 
பூங்குழலி பாய்‌ மரத்தைத்‌ தூக்கி நிறுத்தினாள்‌. அதில்‌ பாயை விரித்துப்‌ பறக்க விட்டாள்‌! படகு 
இப்போது உல்லாசமாகச்‌ சென்றது; விரைவாகவும்‌ சென்றது. 

"சமுத்திரகுமாரி !" 

"ஏன்‌?" 


"தாகமாயிருக்கிறது!" 


"உப்புத்தண்ணீர்‌ குடித்திருக்கிறாய்‌ அல்லவா? தாகமெடுக்காமல்‌ என்ன செய்யும்‌?" 


40 


சுரைக்‌ குடுக்கை ஒன்றை எடுத்துக்‌ கொண்டு சமுத்திரகுமாரி வந்தியத்தேவன்‌ அருகில்‌ 
வந்தாள்‌. 


"உனக்குச்‌ சாப்பாடு கூடக்‌ கொண்டு வந்தேன்‌. நீ கடலில்‌ குதித்த போது அதுவும்‌ 
விழுந்துவிட்டது! நல்ல வேளையாக இந்தச்‌ சுரைக்‌ குடுக்கை தப்பிப்‌ பிழைத்தது." இப்படிச்‌ 
சொல்லிக்‌ கொண்டே சுரைக்‌ குடுக்கையை மூடியிருந்த தக்கையை எடுத்து விட்டுக்‌ 
கொடுத்தாள்‌. வந்தியத்தேவன்‌ அதை வாங்கித்‌ தண்ணீர்‌ குடித்தான்‌. 


தொண்டையைக்‌ கனைத்துச்‌ சரிப்படுத்திக்கொண்டு, "உன்னைப்‌ பற்றித்‌ தவறாக 
எண்ணிக்‌ கொண்டு விட்டேன்‌; அதற்காக வருத்தப்படுகிறேன்‌" என்றான்‌. 


"அது ஒன்றும்‌ பாதமில்லை. நீ யாரோ? நான்‌ யாரோ? பொழுது விடிந்தால்‌ பிரிந்துவிடப்‌ 
போகிறோம்‌." 


"இப்போது நேரம்‌ என்ன?" 


"வானத்தைப்‌ பார்த்துத்‌ தெரிந்து கொள்‌. சப்த ரிவிமண்டலத்தைப்‌ பார்‌!" என்றாள்‌ 
பூங்குழலி. 


வந்தியத்தேவன்‌ வட திசையில்‌ அடிவானத்தைப்‌ பார்த்தான்‌. அவன்‌ படகு ஏறும்போது 
பார்த்ததற்கு இப்போது சப்த ரிஷிகள்‌ இடம்‌ மாறிப்‌ பாதி வட்டம்‌ வந்திருந்தார்கள்‌. அந்த 
அருந்ததி நட்சத்திரம்‌ வசிஷ்டருடன்‌ எப்படி ஓட்டிக்‌ கொண்டே வருகிறது! அதிசயந்தான்‌! 
துருவ நட்சத்திரம்‌ மட்டும்‌ இருந்த இடம்‌ விட்டு அசையவில்லை. வானவெளியும்‌ மூலைக்‌ கடலும்‌ 
சேரும்‌ அந்த இடத்தில்‌ துருவ நட்சத்திரம்‌ யுக யுகமாக நிலைத்து நின்று வருகிறது! எத்தனை 
எத்தனையோ கப்பல்‌ மாலுமிகளுக்கு வழியும்‌ திசையும்‌ காட்டிக்கொண்டு வருகிறது. துருவ 
நட்சத்திரம்‌! அதை யாருக்கோ உதாரணமாகச்‌ சொன்னார்களே? யார்‌ சொன்னது? யாரைச்‌ 
சொன்னது? ஞாபகம்‌ வருகிறது; குடந்தை சோதிடர்‌ சொன்னார்‌. இளவரசர்‌ 
அருள்மொழிவர்மருக்கு வடதுருவத்தை உதாரணமாகச்‌ சொன்னார்‌. இளவரசரைப்‌ பார்க்கும்‌ 
பேறு நமக்கு உண்மையிலேயே கிடைக்கப்‌ போகிறதா? இந்தப்‌ பெண்ணின்‌ உதவியினால்‌ 
கிடைக்க போகிறதா? 


பூங்குழலி தன்‌ இடத்தில்‌ போய்‌ உட்கார்ந்து கொண்டாள்‌. "நேரம்‌ என்னவென்று 
தெரிந்ததா? மூன்றாம்‌ ஜாமத்தில்‌ பாதி நடக்கிறது. காற்றுத்‌ திரும்பி விட்டது. பொழுது விடிய 
நாகத்தீவுக்குப்‌ போய்விடுவோம்‌" என்றாள்‌. 

"நாகத்‌ தீவா?" என்று வந்தியத்தேவன்‌ திடுக்கிட்டுக்‌ கேட்டான்‌. 

"ஆமாம்‌; இலங்கையின்‌ வடபகுதி ஓரத்தில்‌ பல தீவுகள்‌ இருக்கின்றன. அவற்றில்‌ ஒன்று 
நாகத்‌ தீவு. அதில்‌ இறங்கினால்‌ மறுபடியும்‌ கடலைக்‌ கடக்கும்‌ அவசியமில்லாமல்‌ கரை 
வழியாகவே இலங்கைத்‌ தீவை அடைந்து விடலாம்‌..." 

"என்னை இறக்கிவிட்ட பிறகு நீ என்ன செய்வாய்‌? ..." 

"என்னை பற்றி உனக்கு என்ன கவலை?" என்றாள்‌ பூங்குழலி. 

"எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்தாய்‌ அல்லவா? உன்னிடம்‌ நான்‌ நன்றி செலுத்த 


வேண்டாமா? என்னிடம்‌ ஏதோ பிரதி உபகாரம்‌ கேட்கப்‌ போவதாகச்‌ சொன்னாயே, அது 
என்ன?" என்றான்‌. 


41 


"அந்த எண்ணத்தை நான்‌ மாற்றிக்‌ கொண்டு விட்டேன்‌. உன்னிடம்‌ ஒன்றும்‌ நான்‌ 
கேட்கப்‌ போவதில்லை. நீ நன்றி இல்லாதவன்‌." 


அவள்‌ அவ்விதம்‌ குற்றம்‌ சாட்டுவதற்குக்‌ காரணம்‌ உண்டு என்பதை வந்தியத்தேவன்‌ 
உணர்ந்தான்‌. மீண்டும்‌ ஒரு தடவை அரைச்சுருளைத்‌ தடவிப்‌ பார்த்துக்கொண்டு ஓலை 
இருக்கிறது என்று உறுதி பெற்றான்‌. 


"சமுத்திரகுமாரி! நேற்று முன்‌ இரவில்‌ உன்னைச்‌ சந்தேகித்து நடந்து கொண்டதை 
நினைத்தால்‌ எனக்கு வெட்கமாயிருக்கிறது. அதற்காக என்னை மன்னித்துவிடு!" 


"ஆகட்டும்‌; நீயும்‌ அதை மறந்துவிடு! நடக்க வேண்டியதைப்‌ பற்றி யோசி! இலங்கையில்‌ 
உன்னை நான்‌ இறக்கிவிட்ட பிறகு என்ன செய்வாய்‌? இளவரசர்‌ இருக்குமிடத்தை எப்படிக்‌ 
கண்டுபிடிப்பாய்‌?" 


த்‌ "இந்தக்‌ கடலைக்‌ கடப்பதற்கு எனக்கு உதவி செய்த கடவுள்‌ அதற்கும்‌ உதவி 
சய்வார்‌!" 


"கடவுளிடம்‌ உனக்கு மிக்க நம்பிக்கை போலிருக்கிறது. நம்மைப்‌ போன்ற அற்ப 
மனிதர்களின்‌ காரியங்களில்‌ கடவுள்‌ சிரத்தை கொள்கிறார்‌ என்று நினைக்கிறாயா?" 


"அவ்வளவு தூரம்‌ நான்‌ தத்துவ விசாரணை செய்ததில்லை. ஏதாவது கஷ்டமோ, 
அபாயமோ நேர்ந்தால்‌ கடவுளைப்‌ பிரார்த்திப்பேன்‌. கடவுளும்‌ சமயத்தில்‌ உதவி செய்வார்‌. 
இந்தக்‌ கடலில்‌ எனக்குப்‌ படகு தள்ளுவதற்காகக்‌ கடவுள்‌ உன்னை அனுப்பி வைத்தார்‌ 
அல்லவா?" 


"அவ்வளவு கர்வம்‌ உனக்கு வேண்டாம்‌. நான்‌ உனக்காகப்‌ படகு தள்ள 
வரவில்லை.என்னை உனக்கு உதவி செய்யும்படி கடவுள்‌ கனவிலே சொல்லி அனுப்பவும்‌ 
இல்லை..." 


"பின்‌ எதற்காக நேற்று என்னைத்‌ தப்புவித்தாய்‌? எதற்காக இப்போது படகு 
தள்ளிக்கொண்டு வருகிறாய்‌!" 

"அதைப்பற்றி நீ கேட்க வேண்டாம்‌. அது என்‌ சொந்த விஷயம்‌." 

வந்தியத்தேவன்‌ மெளன சிந்தனையில்‌ ஆழ்ந்தான்‌. அவனுடைய கர்வங்‌ கொண்ட 
உள்ளத்தில்‌ ஓர்‌ எண்ணம்‌ தோன்றியது. தன்னுடைய வீர செளந்தரிய வடிவழகைக்‌ கண்டு தன்‌ 
பேரில்‌ இப்பெண்‌ மோகங்கொண்டு விட்டாளோ என்று நினைத்தான்‌. உடனே அந்த 
எண்ணத்தை மாற்றிக்‌ கொண்டான்‌. இவளுடைய பேச்சும்‌ நடவடிக்கைகளும்‌ அம்மாதிரி எண்ண 
இடம்‌ தரவில்லை. வேறு ஏதோ மர்மமான காரணம்‌ இருக்கிறது. இவளுடைய வாயைப்‌ பிடுங்கி 
அதைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 


"ஒரு விஷயத்தை நினைத்தால்‌ கொஞ்சம்‌ எனக்குக்‌ கவலையாகத்தான்‌ இருக்கிறது..." 
என்றான்‌. 


"அது என்ன? உனக்குக்‌ கூடவா கவலையாயிருக்கிறது?" 
"இலங்கையில்‌ காடும்‌ மலையும்‌ அதிகம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌." 


"இலங்கையில்‌ பாதிக்கு மேலே காடும்‌ மலையுந்தான்‌." 


42 


"காட்டு மிருகங்கள்‌ அங்கே அதிகம்‌ என்று சொல்கிறார்கள்‌" 


"காட்டு யானைகள்‌ மந்தை மந்தையாகச்‌ சஞ்சரித்துக்‌ கொண்டிருக்கும்‌. சில சமயம்‌ 
காடுகளுக்கு வெளியிலும்‌ யானைக்‌ கூட்டம்‌ வந்துவிடும்‌." "இலங்கையில்‌ உள்ளவர்கள்‌ 
காட்டுமிராண்டி மக்கள்‌ என்று கேள்விப்பட்டி ருக்கி றேன்‌." 


"அது முழுப்‌ பொய்‌." 

"அப்படியானால்‌ சரி; நீ சொன்னால்‌ உண்மையாகத்தானிருக்கும்‌. அப்படிப்பட்ட 
காட்டுப்‌ பிரதேசத்தில்‌ இளவரசர்‌ அருள்மொழிவர்மர்‌ எங்கே இருக்கிறார்‌ என்று தேடிக்கண்டு 
பிடிக்கவேண்டும்‌." 


"அது ஒன்றும்‌ கஷ்டமில்லையென்று சற்று முன்‌ சொன்னாயே?" 


"ஆமாம்‌; சொன்னேன்‌. சூரியன்‌ இருக்குமிடத்தைக்‌ கண்டுபிடிப்பதில்‌ என்ன கஷ்டம்‌ 
இருக்க முடியுமென்று முதலில்‌ நினைத்தேன்‌." 


"இப்போது ஏன்‌ வேறு விதமாக நினைக்கிறாய்‌?" 
"சூரியனை மேகங்கள்‌ மறைந்திருக்கலாம்‌; அல்லது கடலுக்கடியில்‌ சென்றிருக்கலாம்‌." 


"இந்தச்‌ சூரியனை எந்த மேகமும்‌, கடலும்‌ மறைந்து விட முடியாது. பொன்னியின்‌ 
செல்வரை மறைக்க முயலும்‌ மேகமும்‌ ஒளி பெறும்‌; கடலும்‌ ஜொலிக்கும்‌!" 


இளவரசரைப்‌ பற்றிப்‌ பேசும்போது இவளுடைய உற்சாகம்‌ எப்படிப்‌ பொங்குகிறது? 
சோழநாட்டுப்‌ பிரஜைகள்‌ பலரையும்‌ போல இந்தப்‌ பெண்ணும்‌ அவரைத்‌ தெய்வமாகக்‌ கருது 
கிறாள்‌! அருள்மொழி வர்மரிடம்‌ அப்படிப்பட்ட வசீகர சக்தி என்ன இருக்கும்‌?- இவ்விதம்‌ 
மனத்தில்‌ எண்ணிக்கொண்டு," அப்படியானால்‌ இலங்கையில்‌ இளவரசரைத்‌ கண்டு பிடிப்பது 
கஷ்டமில்லையென்றா சொல்கிறாய்‌?" என்றான்‌. " 


சோழ சைன்யம்‌ எங்கே இருக்கிறது என்று விசாரித்துக்‌ கொண்டு போனால்‌, இளவரசர்‌ 
இருக்கும்‌ இடம்‌ தானே தெரிகிறது." 


"அது எப்படி? இலங்கையில்‌ பாதி அளவு சோழ சைன்யம்‌ பரவி இருக்கிறது என்று 
கேள்விப்பட்டேனே"? 


"ஆமாம்‌; மாதோட்டத்திலிருந்து புலஸ்திய நகரம்‌ வரையில்‌ சோழர்‌ படை 
பரவியிருக்கிறது என்றுதான்‌ நானும்‌ கேள்விப்‌ பட்டேன்‌..." 


"பின்னே? அவ்வளவு பெரிய பிரதேசத்தில்‌ இளவரசர்‌ எங்கே இருக்கிறாரோ? காட்டு 
வழிகளில்‌ தேடிச்சென்று அவரைக்‌ கண்டுபிடிக்க அதிக நாள்‌ ஆகலாம்‌. இந்த ஓலையை உடனே 
அவரிடம்‌ நான்‌ சேர்ப்பித்தாக வேண்டும்‌. நீ தான்‌ ஓலையைப்‌ பார்த்துவிட்டாயே? எவ்வளவு 
அவசரம்‌ என்று உனக்குத்‌ தெரிந்திருக்குமே?" 

சமுத்திர குமாரி இதற்கு மறுமொழி எதுவும்‌ சொல்லாமல்‌ மெளனமாயிருந்தாள்‌. 


"இளவரசர்‌ இருக்குமிடம்‌ நிச்சயமாகத்‌ தெரிந்தால்‌ வீண்‌ அலைச்சல்‌ அலையாமல்‌ அவர்‌ 
இருக்குமிடத்துக்கு நேரே போய்விடலாம்‌" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"அதற்கு ஒரு வழி இருக்கிறது" என்றாள்‌ பூங்குழலி. 


43 


"இருக்கும்‌ என்று நம்பித்தான்‌ உன்னைக்‌ கேட்டேன்‌." 

"காலையில்‌ நாகத்‌ தீவில்‌ உன்னை இறக்கி விடுவதாகச்‌ சொன்னேன்‌ அல்லவா?" 

"ஆமாம்‌!" 

"நாகத்‌ தீவுக்குப்‌ பக்கத்தில்‌ பூதத்‌ தீவு என்று ஒன்றிருக்கிறது." 

"தீவின்‌ பெயரே கேட்கப்‌ பயங்கரமாயிருக்கிறதே!" 

"பயப்படாதே! ஆதியில்‌ அந்தத்‌ தீவின்‌ பெயர்‌ போதத்‌ தீவு. புத்தபகவான்‌ ஆகாச 
மார்க்கமாக இலங்கைக்கு வந்த போது முதன்‌ முதலில்‌ அந்தத்‌ தீவிலேதான்‌ இறங்கினாராம்‌. 
அங்கிருந்த அரசமரத்தினடியில்‌ வீற்றிருந்து புத்த தர்மத்தைப்‌ போதித்தாரம்‌. அதனால்‌ போதத்‌ 
தீவு என்று பெயர்‌ வந்தது." 

பின்னால்‌ அது 'பூதத்‌ தீவு' என்று ஆகி விட்டதாகும்‌." 

"ஆமாம்‌! பூதத்‌ தீவு! என்றபெயரைக்‌ கேட்டே உன்னைப்போல்‌ பலர்‌ 
பயங்கரமடைந்தார்கள்‌. பிறகு அந்தத்‌ தீவுக்குச்‌ சாதாரணமாக யாரும்‌ போவதில்லை. பூதத்து 


க்குப்‌ பயப்படாதவர்கள்தான்‌ போவார்கள்‌." 


"அதாதவது உன்னைப்‌ போன்ற தைரியசாலிகள்‌. கொள்ளிவாய்ப்‌ பிசாசுக்குப்‌ 
பயப்படாதவள்‌ அல்லவா நீ? சரி; பூதத்‌ தீவைப்பற்றி என்ன சொல்ல வந்தாய்‌?" 


"பூதத்தீவின்‌ கரையில்‌ ஒரு நாழிகை நேரம்‌ நீ தாமதித்தால்‌ பொன்னியின்‌ செல்வர்‌ 
இப்போது இலங்கையில்‌ எங்கே இருக்கிறார்‌ என்று விசாரித்துச்‌ சொல்வேன்‌..." 


"பூதத்‌ தீவில்‌ யாரை விசாரிப்பாய்‌...?"' 

"பூதத்‌ தீவில்‌ ஒரு பூதம்‌ இருக்கிறது. அதை விசாரிப்பேன்‌.." 

"அந்தப்‌ பூதத்தை எனக்கும்‌ காட்டுவாயல்லவா?"" 

"அதுதான்‌ முடியாது. நீ என்னைத்‌ தொடர்ந்து தீவுக்குள்‌ வரக்கூடாது. கரையில்‌ 
படகைப்‌ பார்த்துக்கொண்டு காத்திருப்பதாகச்‌ சத்தியம்‌ செய்து கொடுத்தால்‌ நான்‌ போய்‌ 
விசாரித்துக்‌ கொண்டு வந்து சொல்வேன்‌." 

"சரி, அப்படியே ஆகட்டும்‌!" என்றான்‌ வல்லவரையன்‌. 

காற்று சுகமாக அடித்தது. பாய்‌ மரத்தின்‌ உதவியினால்‌ படகுவிர்ரென்று கடலைக்‌ 
கிழித்துக்கொண்டு சென்றது. கடலின்‌ ஓங்கார நாதம்‌ கேட்டுக்‌ கொண்டே இருந்தது. 
வந்தியத்தேவனுடைய கண்களைச்‌ சுழற்றிக்‌ கொண்டு தூக்கம்‌ வந்தது. விழிப்பு நிலையிலிருந்து 
உறக்க நிலைக்கு இலேசாக நழுவிச்‌ சென்றான்‌. 


44 


ஒன்பதாம்‌அத்தியாயம்‌ 
"இது இலங்கை!" 


மறுபடியும்‌ வந்தியத்தேவன்‌ கண்‌ விழித்தபோது, அவன்‌ எதிரேயும்‌ சுற்றிலும்‌ தோன்றிய 
காட்சி அவனைப்‌ பிரமிக்கச்‌ செய்தது. கிழக்கே வானமுகட்டில்‌ சூரியன்‌ உதயமாகிக்‌ 
கொண்டிருந்தான்‌. அங்கே கடல்‌ உருக்கிவிட்ட தங்கக்‌ கடலாகித்‌ தகதகவென்று திகழ்ந்தது. 
உதயகுமாரி தங்கப்‌ பட்டாடை புனைந்து கொண்டு ஜொலித்தாள்‌. அவனுக்கு எதிரே படகு 
போய்க்‌ கொண்டிருந்த திசையில்‌ ஒரு மரகதத்‌ தீவு நீலக்‌ கடலாடை போர்த்துக்கொண்டு 
விளங்கியது. 


வலப்புறத்தில்‌ அதே மாதிரி இன்னொரு பச்சை வர்ண பூமிப்‌ பிரதேசம்காணப்பட்டது. 
அது நாலு புறமும்‌ கடல்‌ சூழ்ந்த தீவா அல்லது நீண்டு பரந்து வியாபித்துள்ள பூமிப்பிரதேசமா 
என்று நன்றாகத்‌ தெரியவில்லை. இரண்டு மரகதப்‌ பிரதேசங்களுக்கும்‌ ஊடே பார்த்தால்‌ 
தூரத்தில்‌ அத்தகைய இன்னும்‌ பல தீவுகள்‌ பச்சை நிறத்தின்‌ பல்வேறு வகைக்‌ கலவைகளுக்கு 
உதாரணமாகத்‌ தோன்றிக்‌ கொண்டிருந்தன. படகிலிருந்தபடியே நாலுபுறமும்‌ சுற்றிப்‌ 
பார்த்தால்‌, வானவில்லின்‌ ஏழுவித வர்ணங்களும்‌அதன்‌ ஏழாயிரம்‌ வகைக்‌ கலவை நிறங்களும்‌ 
திகழ்ந்தன.மொத்தத்தில்‌ அந்தக்‌ காட்சி கண்ணெதிரே காணும்‌ உண்மைக்‌ காட்சியாகவே 
தோன்றவில்லை. ஓவியக்‌ கலையில்‌ தேர்ந்த அமர கலைஞன்‌ ஒருவன்‌, "இதோ சொர்க்கலோகம்‌ 
எப்படியிருக்கும்‌ என்று காட்டுகிறேன்‌!" என்று சபதம்‌ பூண்டு தீட்டிய வர்ணச்‌ சித்திர அற்புதம்‌ 
போலவே தோன்றியது. 


இந்தக்‌ காட்சியைக்‌ கண்டு மெய்ம்மறந்து நினைவிழந்திருந்த வந்தியத்தேவனுடைய 
செவியில்‌, "இது சொர்க்கம்‌ அல்ல; இது இலங்கை!" என்ற வார்த்தைகள்‌ விழுந்து அவனை 


விழிப்படையச்‌ செய்தன. 


"ஆம்‌! இது சொர்க்கமோ என்று நான்‌ சந்தேகித்தது உண்மைதான்‌!" என்றான்‌ 
வந்தியத்தேவன்‌. 


"இது சொர்க்க பூமி அல்ல; ஆனால்‌ சொர்க்கம்‌ போன்று பூமி. இந்த சொர்க்கத்தை 
நரகமாக்குவதற்கு மனித உருக்‌ கொண்ட அசுரர்கள்‌ வெகு காலமாகப்‌ பிரயத்தனப்‌ பட்டு 
வருகிறார்கள்‌" என்றாள்‌ பூங்குழலி. 

"யாரை அசுரர்கள்‌ என்று சொல்லுகிறாய்‌?" என்றான்‌. 

"உன்னைப்‌ போல்‌ யுத்தமே தொழிலாகக்‌ கொண்டவர்களைத்தான்‌." 

"பொன்னியின்‌ செல்வர்‌ கூடவா?" 

"அவரைப்‌ பற்றி என்னை எதற்காகக்‌ கேட்கிறாய்‌?" 

"இளவரசரைப்‌ பற்றி விசாரித்துச்‌ சொல்வதாகக்‌ கூறினாயே?" 


"அவர்‌ இருக்கக்கூடிய இடத்தை விசாரித்துச்‌ சொல்வதாகச்‌ கூறினேன்‌. அவர்‌ 
மனிதரா, அசுரரா, தேவரா என்று கண்டுபிடித்துச்‌ கூறுவதாகச்‌ சொல்லவில்லையே?" 


படகு தீவுகளை நெருங்கிக்‌ கொண்டிருந்தது. கடல்‌ நடூவே கேட்கும்‌ ஓங்காரத்‌ 
தொனிக்குப்‌ பதிலாகக்‌ கடல்‌ அலைகள்‌ கரையிலே மோதும்போது உண்டாகும்‌ சலசலப்புச்‌ 
சத்தம்‌ கேட்கத்‌ தொடங்கியது. 


45 


"என்ன சொல்கிறாய்‌? எதிரே தெரிகிறதே, அதுதான்‌ பூதத்தீவு, வலப்புறத்தில்‌ உள்ளது 
நாகத்தீவு. எங்கே போகட்டும்‌ நாகத்‌ தீவிலேயே உன்னைக்‌ கொண்டுபோய்‌ இறக்கி விட்டு 
விடட்டுமா? விசாரித்துக்கொண்டு போகிறாயா?" 


"இல்லை; பூதத்‌ தீவுக்கே போகலாம்‌. கொஞ்ச நேரம்‌ தாமதமானாலும்‌ இளவரசர்‌ 
எங்கே இருக்கிறார்‌ என்று தெரிந்து கொண்டு போவதுதான்‌ நல்லது." 


"அப்படியானால்‌ சரி; நீ எனக்குக்‌ கொடுத்த வாக்குறுதி ஞாபகம்‌ இருக்கட்டும்‌!" 


சிறிய தீவின்‌ கரையில்‌ வந்து படகு நின்றது.படகைப்‌ பார்த்துக்கொள்ளும்படி 
வந்தியத்தேவனிடம்‌ சொல்லிவிட்டூப்‌ பூங்குழலி அந்த மரகதத்‌ தீவிற்குள்ளே சென்றாள்‌. 
வந்தியத்தேவன்‌ அவள்‌ சென்ற திக்கைப்‌ பார்த்தான்‌.பச்சை மரங்களுக்கிடையில்‌அவள்‌ விரைவில்‌ 
மறைந்து விட்டாள்‌. 


போதத்‌ தீவு, மக்களின்‌ வாக்கில்‌ மருவிப்‌ பூதத்தீவாக மாறியது பற்றி வந்தியத்தேவன்‌ 
முதலில்‌ சிந்தித்தான்‌. பிறகு அத்தீவுக்குள்ளே இப்போது குடியிருக்கும்‌ பூதம்‌ எப்படிப்பட்ட 
பூதமாயிருக்கும்‌ என்று எண்ணமிட்டான்‌.பின்னர்‌ இந்த அதிசயமான பெண்ணின்‌ உள்ளத்தில்‌ 
மறைந்திருக்கும்‌ மர்மம்‌ என்னவாயிருக்கும்‌ என்று வியந்தான்‌. பூங்குழலி கூறியபடி ஒரு 
நாழிகைக்குள்‌ திரும்பி வந்தாள்‌. படகில்‌ ஏறிக்கொண்டு வந்தியத்தேவனையும்‌ ஏறிக்கொள்ளச்‌ 
சொன்னாள்‌. நாகத்தீவை நோக்கிப்‌ படகு சென்றது. 


"விசாரித்து விஷயத்தைத்‌ தெரிந்துகொள்ள முடிந்ததா?" என்று வல்லவரையன்‌ 
கேட்டான்‌. 


"முதன்‌ மந்திரி அநிருத்தப்‌ பிரம்மராயர்‌ பொன்னியின்‌ செல்வரைப்‌ பார்ப்பதற்காக 
மாதோட்டத்துக்கு வந்திருக்கிறாராம்‌. நேற்றைக்கு இளவரசரும்‌ மாதோட்டத்துக்கு வந்திருக்க 
வேண்டும்‌. எத்தனைநாள்‌ மாதோட்டத்தில்‌ இருப்பார்‌ என்று தெரியாது. நீ அங்கே போய்த்‌ 
தெரிந்து கொள்ளலாம்‌" என்றாள்‌ பூங்குழலி. 


"மாதோட்டம்‌ இங்கிருந்து எத்தனை தூரம்‌ இருக்கும்‌?" 


"ஐந்து, ஆறு காத தூரம்‌ இருக்கும்‌. வழியெல்லாம்‌ ஒரே காடு. கோடிக்கரைக்‌ காடூ 
மாதிரி இருக்கும்‌ என்று நினைக்காதே. வானை எட்டும்‌ மரங்கள்‌ அடர்ந்தகாடு. பட்டப்பகலில்‌ 
சில இடங்களில்‌ இருட்டாக இருக்கும்‌. யானைக்‌ கூட்டங்களும்‌, வேறு துஷ்ட மிருகங்களும்‌ 
உண்டு. நீ ஜாக்கிரதையாகப்‌ போய்ச்‌ சேரவேண்டும்‌. 


"காட்டில்‌ வழி காட்டுவதற்கு உன்னைப்போல்‌ ஒரு கெட்டிக்காரப்‌ 
பெண்மட்டுமிருந்தால்‌...?"' என்று வல்லவரையன்‌ பெரு மூச்சு விட்டான்‌. "அப்போது நீ ஒருவன்‌ 
என்னத்திற்காக! ஓலையை என்னிடம்‌ கொடுத்துவிடு! நானே கொண்டுபோய்க்‌ 
கொடுக்கிறேன்‌... இல்லை முடியாது! ஏதோ பைத்தியக்காரியைப்‌ போலப்‌ பேசுகிறேன்‌. 
என்னால்‌ முடியவே முடியாது. இளைய பிராட்டியிடம்‌ ஒப்புக்‌ கொண்டு வந்தாயல்லவா? அதை 
நீதான்‌ செய்து முடிக்கவேண்டும்‌!" என்றாள்‌. 


"ஆகட்டும்‌ பூங்குழலி! நான்‌ செய்துமுடிப்பேன்‌. இன்னொருவர்‌ கெஞ்சிக்‌ கேட்டாலும்‌ 
கொடுக்கமாட்டேன்‌. நீ இவ்வளவு உதவி செய்தனையே? அதுவே போதும்‌!" 


படகு நாகத்வ்பத்தை நெருங்கிக்கொண்டிருந்தது. பூங்குழலியின்‌ கைகள்‌ துடூப்பை 
வழக்கம்போல்‌ வலித்துக்‌ கொண்டிருந்தன. ஆனால்‌ அவளுடைய உள்ளம்‌ வேறு எங்கேயோ 
கனவுலோகத்தில்‌ சஞ்சரித்துக்‌ கொண்டிருந்தது என்பது முகத்திலிருந்து தெரிந்தது. 


46 


"சமுத்திர குமாரி!" என்று வந்தியத்தேவன்‌ அழைக்கவும்‌, அவள்‌ திடுக்கிட்டு 
இவ்வுலகத்துக்கு வந்தாள்‌. 


"ஏன்‌ கூப்பிட்டாய்‌?" என்று கேட்டாள்‌. 


"ஏதோ என்னிடம்‌ பிரதி உபகாரத்தை எதிர்‌ பார்ப்பதாகச்‌ சொன்னாயே? அதை 
இப்போது சொன்னால்தான்‌ சொன்னது. இதோ கரை நெருங்கி வருகிறது." 


பூங்குழலி உடனே மறுதளிக்கவில்லை; சிந்திப்பதாகத்‌ தோன்றியது. ஆகையால்‌ 
வந்தியத்தேவன்‌ தைரியம்‌ கொண்டு மேலும்‌ கூறினான்‌. "நீ எனக்குச்‌ செய்த உதவி 
மிகப்பெரியது. எனக்கு மட்டும்‌ நீ உதவவில்லை; சோழ சாம்ராஜ்யத்துக்கே உதவி 
புரிந்திருக்கிறாய்‌. சோழ சக்கரவர்த்தியின்‌ குலத்துக்கு மாபெரும்‌ உதவி புரிந்திருக்கிறாய்‌. 
இதற்குப்‌ பிரதியாக நான்‌ ஏதாவது செய்யாவிட்டால்‌ என்‌ மனம்‌ நிம்மதியடையாது" என்றான்‌. 


"இதையெல்லாம்‌ நீ உண்மையாகச்‌ சொல்லுகிறாயா? அல்லது உலகத்திலுள்ள மற்ற 
ஆண்‌ மக்களைப்போல்‌ வஞ்சகம்‌ பேசுகிறாயா?"' 


"சமுத்திர ராஜன்‌ அறியச்‌ சத்தியமாகச்‌ சொல்கிறேன்‌." 
"அதாவது தண்ணீரில்‌ எழுதி வைக்கிறேன்‌ என்கிறாயா?" 


"ஆகாச வாணியும்‌, பூமாதேவியும்‌, அஷ்ட திக்குப்‌ பாலகர்களும்‌, சூரிய சந்திரர்களும்‌ 
அறிய ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறேன்‌." 


"உன்னுடைய சத்தியத்தையும்‌ ஆணையையும்‌ நம்பி நான்‌ சொல்லவில்லை. பொய்‌ 
சொல்லும்‌ வஞ்சகர்கள்‌ சத்தியத்துக்கும்‌ ஆணைக்கும்‌ மட்டும்‌ பயந்து விடுவார்களா? உன்னை 
முதன்முதலாவது பார்த்தவுடனேயே நீ நல்லவன்‌ என்று எனக்குத்‌ தோன்றியது. ஆகையினால்‌ 
சொல்லுகிறேன்‌..." 


"முதலில்‌ தோன்றிய எண்ணந்தான்‌ எப்போதும்‌ மேலானது. அதை நீ மாற்றிக்கொள்ள 
வேண்டாம்‌." 


"பொன்னியின்‌ செல்வரைப்‌ பார்த்து அவரிடம்‌ ஓலையைக்‌ கொடுத்த பிறகு, சொல்ல 
வேண்டியதையெல்லாம்‌ சொல்லிப்‌ பேச வேண்டியதையெல்லாம்‌ பேசிய பிறகு, அவர்‌ 
அவகாசத்துடன்‌ இருக்கும்போது 'சமுத்திர குமாரியை உங்களுக்கு ஞாபகம்‌ இருக்கிறதா?! 
என்று கேள்‌. "ஞாபகம்‌ இருக்கிறது" என்று அவர்‌ சொன்னால்‌, 'அவள்தான்‌ எனக்குப்‌ படகு 
வலித்துக்கொண்டு வந்து இலங்கையில்‌ இறக்கி விட்டாள்‌' என்று கூறு!" 


"பூங்குழலி! அவ்வளவு உயரத்திலேயா நீ பறக்கப்‌ பார்க்கிறாய்‌? சிட்டுக்‌ குருவி ஒன்று 
ககன ராஜாவாகிய கருடன்‌ பறக்குமிடத்துக்கு நானும்‌ போவேன்‌ என்று பறக்கத்‌ 
தொடங்கலாமா? இது உனக்கு நல்லதல்லவே?' - இவ்வாறு வந்தியத்தேவன்‌ மனத்தில்‌ எண்ணிக்‌ 
கொண்டான்‌. 


வெளிப்படையாக, "இதைச்‌ சொல்லத்தானா, இவ்வளவு தயங்கினாய்‌? என்னமோ 
பெரியதாகக்‌ கேட்கப்‌ போகிறாய்‌ என்று நினைத்தேன்‌. இளவரசரிடம்‌ கட்டாயம்‌ நான்‌ 


சொல்லுகிறேன்‌! அவர்‌ கேட்காமற்‌ போனாலும்‌ நானே சொல்லுகிறேன்‌!..." என்றான்‌. 


"ஐயையோ! அவர்‌ கேட்காவிட்டால்‌ நீயாக ஒன்றும்‌ சொல்லவேண்டாம்‌!" 


47 


"அதெல்லாம்‌ முடியாது; சொல்லித்தான்‌ தீருவேன்‌." 
"என்ன சொல்லுவாய்‌?" 


"நடந்தது நடந்தபடிதான்‌ சொல்லுவேன்‌. 'இளவரசே! பொன்னியின்‌ செல்வரே! 
சமுத்திர குமாரியை உங்களுக்கு ஞாபகம்‌ இருக்கிறதல்லவா? ஞாபகம்‌ இல்லாவிட்டால்‌, 
இப்போது ஞாபகப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌! அவள்தான்‌ என்னைப்‌ பழுவேட்டரையரின்‌ 
கொலைகார ஆட்களிடம்‌ சிக்காமல்‌ காப்பாற்றினாள்‌. அவள்தான்‌ தன்னந்தனியாகப்‌ படகு 
தள்ளிக்கொண்டு வந்து என்னை இலங்கையில்‌ சேர்த்தாள்‌. கடலில்‌ விழுந்து தத்தளித்த என்னை 
அவள்தான்‌ காப்பாற்றிப்‌ படகில்‌ ஏற்றி விட்டாள்‌. சமுத்திர குமாரியின்‌ உதவியிராவிட்டால்‌ நான்‌ 
உயிருடன்‌ வந்து உங்களைப்‌ பார்த்திருக்க முடியாது. இந்த ஓலையும்‌ உங்களுக்குக்‌ 
கிடைத்திராது!"' என்று சொல்லுவேன்‌, சரிதானே?" 


"இதுவரை சொன்னது சரிதான்‌. மேலும்‌ ஏதாவது சேர்த்துக்‌ கொண்டுவிடாதே! 
இதையெல்லாம்‌ நான்‌ அவரிடம்‌ சொல்லச்‌ சொன்னதாகச்‌ சொல்லிவிடாதே!" 


"சேச்சே! என்னை முழுப்‌ பைத்தியம்‌ என்று நினைத்தாயா?" 


"இளவரசர்‌ அதற்கு ஏதேனும்‌ மறுமொழி சொன்னால்‌, அதை உள்ளது உள்ளபடி 
என்னிடம்‌ சொல்லவேண்டும்‌. கூட்டியோ, குறைத்தோ சொல்லக்‌ கூடாது." 


"உன்னைப்‌ மறுபடி நான்‌ எங்கே பார்ப்பது?" 


"என்னைப்‌ பார்ப்பதில்‌ என்ன கஷ்டம்‌? கோடிக்‌ கரையிலோ இந்தப்‌ பூதத்‌ தீவிலோ, 
அல்லது இரண்டுக்கும்‌ மத்தியில்‌ படகிலோ இருப்பேன்‌." 


"ஊருக்குத்‌ திரும்பும்போது இந்த வழியாக வந்தால்‌ பூதத்‌ தீவில்‌ நீ இருக்கிறாயா என்று 
பார்க்கட்டுமா?" 


"தீவுக்குள்ளே எந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டும்‌ நீ வரக்கூடாது; வந்தால்‌ விபரீதமாகும்‌. 
இந்தப்‌ படகு கடலோரத்தில்‌ இருக்கிறதா என்று பார்‌!இருந்தால்‌, ஏதாவது ஓர்‌ அடையாளம்‌ 
வைத்துக்‌ கொண்டு சத்தம்‌ செய்‌! நான்‌ நேற்றுக்‌ குயில்‌ மாதிரி கூவினேனே, அந்த மாதிரி நீ கூவ 
முடியுமா?..." 


"குயில்‌ மாதிரி கூவ முடியாது? ஆனால்‌ மயில்‌ மாதிரி சத்தம்‌ செய்வேன்‌. இதைக்கேள்‌!" 


வந்தேயத்தேவன்‌ வாயைக்‌ கையினால்‌ மூடிக்கொண்டு மயில்‌ கத்துவது போன்ற 
அகோரமான குரலில்‌ கத்திக்‌ காட்டினான்‌.அதைக்‌ கேட்டுப்‌ பூங்குழலி கலகலவென்று 
சிரித்தாள்‌. படகு நாகத்‌ தீவின்‌ கரையை அணுகியது. இருவரும்‌ படகிலிருந்து இறங்கினார்கள்‌. 
வந்தியத்தேவன்‌ கரையில்‌ ஏறி விடை பெற்றுக்கொண்டான்‌. பூங்குழலி படகைத்‌ திருப்பினாள்‌. 
வந்தியத்தேவன்‌ சபலத்துடன்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. "உன்னுடன்‌ வருகிறேன்‌" என்று சொல்லி, 
அவளும்‌ வரமாட்டாளா? என்ற ஆசை அவன்‌ மனத்தில்‌ இன்னமும்‌ கொஞ்சம்‌ இருந்தது. ஆனால்‌ 
பூங்குழலி அவனைக்‌ கவனிக்கவேயில்லை. அதற்குள்‌ அவள்‌ கனவுலோகத்தில்‌ சஞ்சரிக்கப்‌ 
போய்விட்டாள்‌ என்பதை அவள்‌ முகம்‌ எடுத்துக்‌ காட்டியது. 


46 


பத்தாம்‌ அத்தியாயம்‌ 
அநிருத்தப்‌ பிரமராயர்‌ 


இந்தக்‌ கதையின்‌ ஆரம்ப காலத்திலேயே நமக்கு நெருங்கிப்‌ பழக்கமான 
ஆழ்வார்க்கடியான்‌ நம்பியைக்‌ கொஞ்ச காலமாக நாம்‌ கவனியாது விட்டூ விட்டோம்‌. அதற்காக 
நேயர்களிடமும்‌, நம்பியிடமும்‌ மன்னிப்புக்‌ கோருகிறோம்‌. முக்கியமாக நம்பியின்‌ மன்னிப்பை 
இப்போது நாம்‌ கோரியே தீரவேண்டும்‌. ஏனெனில்‌ ஆழ்வார்க்கடியான்‌ இப்போது வெகு வெகு 
கோபமாயிருக்கிறான்‌! அவனுடைய முன்‌ குடுமி இராமேசுவரக்‌ கடற்கரையில்‌ அடிக்கும்‌ காற்றில்‌ 
பறந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய கைத்தடியோ தலைக்கு மேலே 
சுழன்றுகொண்டிருக்கிறது. அவனைச்‌ சுற்றி ஆதி சைவர்களும்‌, வீர சைவர்களும்‌ பலர்‌ சூழ்ந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய ஆர்ப்பாட்டம்‌ பலமாக இருப்பதால்‌, 
ஆழ்வார்க்கடியானுடைய கதி யாதாகுமோ என்று நமக்குக்‌ கொஞ்சம்‌ கவலையாகவுமிருக்கிறது. 
எனினும்‌ நம்பியின்‌ நரசிம்மாவதாரத்‌ தோற்றமும்‌, அவனுடைய கைத்தடி சுழலும்‌ வேகமும்‌ அந்தக்‌ 
கவலையைப்‌ போக்குகின்றன. 


வந்தியத்தேவனும்‌, இளையபிராட்டியும்‌ பேசியதைக்‌ ஒட்டுக்‌ கேட்ட ஆழ்வார்க்கடியான்‌ 
பழையாறையிலிருந்து அன்றைய தினமே புறப்பட்டான்‌. வாயு வேக மனோ வேகமாகத்‌ 
தென்திசையை நோக்கிச்‌ சென்றான்‌. வழியில்‌ எங்கும்‌ அவன்‌ சைவ வைஷ்ணவச்‌ சண்டையில்‌ 
இறங்கவில்லை.காரியத்துக்குத்‌ குந்தகம்‌ வரக்கூடாதென்று மனத்தைக்‌ கட்டுப்படுத்திக்‌ 
கொண்டு வலுவில்‌ வந்த சண்டைகளைக்கூட வேண்டாம்‌ என்று ஒதுக்கித்‌ தள்ளிவிட்டு நடந்தான்‌. 
மதுரையில்‌ சிறிது நேரம்‌ தங்கினான்‌. அங்கு அவன்‌ அறிய விரும்பிய செய்தியை விசாரித்து 
அறிந்து கொண்டு இராமேசுவரத்துக்குப்‌ புறப்பட்டான்‌. வந்தியத்தேவன்‌ பூங்குழலியின்‌ படகில்‌ 
சென்று இலங்கைத்‌ தீவில்‌ இறங்கிய அதே நாள்‌ மாலையில்‌ ஆழ்வார்க்கடியான்‌ நம்பி 
இராமேசுவரம்‌ வந்து சேர்ந்துவிட்டான்‌. 


அந்தப்‌ புண்ணிய பூமியை மிதித்த உடனே ஆழ்வார்க்கடியானுடைய மனத்தில்‌ அத்தனை 
நாளும்‌ அடங்கிக்‌ கிடந்த வைஷ்ணவ ஆர்வம்‌ கரையை உடைத்துக்கொண்டு பொங்கி விட்டது. 
இராமேசுவரத்‌ தீவில்‌ எங்கெங்கும்‌ மொய்த்துக்‌ கொண்டிருந்த வீர சைவ பட்டர்கள்‌ அந்த 
ஆர்வத்துக்குத்‌ தூபம்‌ போட்டுவிட்டார்கள்‌. அந்தப்‌ புண்ணிய ஸ்தலத்துக்கு வரும்‌ 
யாத்ரீகர்களுக்கு வழிகாட்டி அழைத்துச்‌ சென்று பற்பல தீர்த்தங்களிலும்‌ ஸ்நானம்‌ பண்ணி 
வைப்பதும்‌, ஆலயத்தில்‌- மூர்த்தி தரிசனம்‌ செய்து வைப்பதும்‌, அந்தந்தத்‌ தீர்த்தம்‌- மூர்த்தி 
விசேஷங்களை எடூத்துச்‌ சொல்வதுமே அவர்களுடைய அலுவல்கள்‌. எனவே, புதிய 
யாத்ரீகர்களைக்‌ கண்டதும்‌ பட்டர்கள்‌ பலர்‌ சென்று சூழ்ந்து கொள்வார்கள்‌. அவ்விதமே 
ஆழ்வார்க்கடியானையும்‌ சுற்றி மொய்த்துக்‌ கொண்டார்கள்‌. 


"அப்பனே! வா! வா! இந்த ஸ்தலத்திலுள்ள அறுபத்து நான்கு தீர்த்தங்களில்‌ ஸ்நானம்‌ 
செய்து உன்‌ தேகத்தில்‌ தரித்திருக்கும்‌ வைஷ்ணவப்‌ பாஷாண்டமத சின்னங்களைக்‌ கழுவித்‌ 
துடைத்துக்‌ கொள்‌! இராமரின்‌ பிரம்மஹத்தி தோஷத்தைப்‌ போக்கிய ஸ்தலம்‌ அல்லவா இது? 
வைஷ்ணவ பாஷாண்ட மதசின்னங்களை நீ அணிந்ததினால்‌ ஏற்பட்ட பாவங்களையும்‌ போக்கிக்‌ 
கொள்ளலாம்‌!" என்று ஒரு பட்டர்‌ விந்நியாசமாகப்‌ பேசினார்‌. 


இன்னொருவர்‌ குறுக்கிட்டு, 'இராம தீர்த்தம்‌, லக்ஷ்மண தீர்த்தம்‌ ஆஞ்சநேய தீர்த்தம்‌, 
சுக்ர்வதீர்த்தம்‌ இப்படி அறுபத்து நாலு தீர்த்தங்கள்‌ இருக்கின்றன. ஒவ்வொருவரும்‌ அந்தந்த 
தீர்த்தத்தில்‌ தலை மூழ்கி அவரவர்களுடைய தோஷத்தைப்‌ போக்கிக்‌ கொண்டார்கள்‌. நீ 
என்னுடன்‌ முதலில்‌ ஆஞ்சநேய தீர்த்தத்துக்கு வா! வைஷ்ணவ சின்ன தோஷத்துக்குச்‌ சரியான 
சங்கல்பம்‌ பண்ணி வைக்கிறேன்‌!" என்றார்‌. 


49 


மற்றொரு பட்டர்‌ "அப்பனே! இவர்கள்‌ சொல்வதைக்‌ கேளாதே! இராமர்‌ 
இராவணனைக்‌ கொன்ற பிரம்மஹத்தி தோஷத்தைப்‌ போக்கிக்‌ கொள்வதற்காகச்‌ சமுத்திர 
மணலைப்‌ பிடித்து வைத்துச்‌ சிவலிங்கமாக்கிப்‌ பூஜித்த இடத்துக்கு உன்னை நேராக அழைத்துப்‌ 
போகிறேன்‌" என்றார்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ கண்ணில்‌ தீப்பொறி பறக்க எல்லாரையும்‌ ஒரு தடவை விழித்துப்‌ 
பார்த்து, "நிறுத்துங்கள்‌ உங்கள்‌ அபத்தப்‌ பேச்சை! முதலில்‌ நீங்கள்‌ சொன்ன தீர்த்தங்களினால்‌ 
உங்களுடைய நாவை அலம்பி உங்கள்‌ பாவத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளுங்கள்‌!" என்றான்‌. 


"ஓஹோ! இராமன்‌, லக்ஷ்மணன்‌ என்றெல்லாம்‌ சொன்னதனால்‌ எங்களுக்குப்‌ பாவம்‌ 
வந்திருக்கும்‌ என்று நினைக்கிறாயா? அப்படி ஒன்றுமில்லை. இந்த கேஷேத்திரத்துக்குப்‌ பெயரே 
இராமேச்சுவரம்‌; இராமர்‌ ஈசுவரனாகிய சிவபெருமானைப்‌ பூஜை செய்து பாவத்தைப்‌ போக்கிக்‌ 
கொண்ட இடம்‌. அத்துடன்‌ இராமர்‌ என்ற பெயரில்‌ இருந்த தோஷமும்‌ போய்விட்டது!" என்றார்‌ 
ஒரு வீர சைவ பட்டர்‌. 


"ஓ அஞ்ஞான சிரோன்மணிகளே! ஏன்‌ இப்படித்‌ தலைக்குத்‌ தலை உளறுகிறீர்கள்‌? 
இந்த ஸ்தலப்‌ பெயரின்‌ அர்த்தம்‌ இன்னதென்பதையே நீங்கள்‌ தெரிந்துகொண்ட பாடில்லை!" 


"நீதான்‌ சொல்லேன்‌, பார்ப்போம்‌!" 


"பிரம்மாவினுடைய ஒரு தலையைப்‌ பறித்ததினால்‌ சிவனுக்குப்‌ பிரம்மஹத்தி தோஷம்‌ 
பிடித்துவிட்டது. திருமாலின்‌ பூரண அவதாரமாகிய இராமபிரானுடைய பாதம்‌ பட்டூப்‌ புனிதமான 
இந்த இடத்துக்குச்‌ சிவன்‌ வந்து அந்தப்‌ பிரம்மஹத்தி தோஷத்தைப்‌ போக்கிக்‌ கொண்டார்‌. 
இராமரை ஈசுவரன்‌ பூஜித்த இடமானபடியால்‌ இராமேசுவரம்‌ என்ற பெயர்‌ ஏற்பட்டது! தெரிந்து 
கொண்டீர்களா, மூடசிகாமணி பட்டர்களே!" என்று ஆழ்வார்க்கடியான்‌ கர்ஜித்தான்‌. 


"யாரடா! அவன்‌ எங்களை மூட சிகாமணிகள்‌ என்பது? அடே தடியா! நீ என்ன தலையில்‌ 
கொம்பு முளைத்தவனா?" என்று ஒரு பட்டர்‌ சீறினார்‌. 


"இல்லை, ஐயா, பட்டரே! என்‌ தலையிலே கொம்பு முளைக்கவில்லை; கையிலேதான்‌ 
இந்தக்‌ கொம்பு இருக்கிறது! என்னை யார்‌ என்று கேட்டீர்‌ அல்லவா? சொல்லுகிறேன்‌. 
திருக்குருகூரில்‌ அவதரித்து, வேதம்‌ தமிழ்‌ செய்த நம்மாழ்வாரின்‌ அடியார்க்கு 
அடியான்‌! மற்றவர்கள்‌ மண்டையில்‌ நையப்புடைக்கும்‌ கைத்தடியான்‌!'' என்று தடியைத்‌ தூக்கிக்‌ 
காட்டினான்‌. 


"ஆழ்வார்க்கடியார்க்‌ கடியானே! நீ ஏன்‌ உன்‌ தலையில்‌ முன்புறத்தில்‌ குடுமி 
வைத்திருக்கிறாய்‌? அதையும்‌ மழுங்கச்‌ சிரைத்து விட்டாயானால்‌, உன்‌ மண்டையில்‌ உள்ளும்‌, 
புறமும்‌ ஒன்றாயிருக்கும்‌!'' என்றார்‌ ஒரு சைவர்‌. 


"பட்டர்களே! இந்தப்‌ புண்ணிய கேத்திரத்திலே வந்து என்‌ முன்‌ குடுமியை எடுத்து 
விடுவதாகவே எண்ணியிருந்தேன்‌. அதற்குள்‌ நீங்கள்‌ ஞாபகப்படுத்தினீர்கள்‌!..." 


"அடே! நாவிதர்‌ தெருவுக்குச்‌ சென்று ஒருநாவிதனை அழைத்து வாருங்களடா! 
கத்தியை நன்றாய்த்‌ தீட்டிக்‌ கொண்டு வரச்‌ சொல்லுங்கள்‌! இவனுடைய சிகையை ஆணி 
வேரோடு களைந்தெறியச்‌ சொல்லலாம்‌!" என்றார்‌ ஒரு பட்டர்‌. 


"இதற்கு நாவிதனைக்‌ கூப்பிடுவானேன்‌? நாமே அந்தக்‌ கைங்கர்யம்‌ செய்து விடலாமே? 
நல்ல கூர்மையான கத்தியாகக்‌ கொண்டு வாருங்கள்‌!" என்றார்‌ இன்னொரு சைவர்‌. 


50 


"கொஞ்சம்‌ பொறுங்கள்‌; இன்னும்‌ ஒரு விஷயம்‌ பாக்கியிருக்கிறது. ஒரு காலத்தில்‌ என்‌ 
தலை முழுவதும்‌ சிகை அடர்த்தியாக இருந்தது.ஒரு சைவனுடைய மண்டையை உடைத்து விட்டூ 
என்‌ சிகையிலிருந்து ஒரு ரோமத்தை வாங்கிவிடுவதென்று விரதம்‌ எடூத்துக்கொண்டேன்‌. 
அதன்படி முக்காலே அரைக்கால்வாசி சிகை தீர்ந்து விட்டது. இந்த ஊரில்‌ என்‌ 
முழுவிரதத்தையும்‌ நிறைவேற்றிக்‌ கடலில்‌ ஒரு முழுக்குப்‌ போடப்‌ போகிறேன்‌. எங்கே, 
ஒவ்வொருவராக உங்களுடைய மண்டையைக்‌ காட்டுங்கள்‌. பார்க்கலாம்‌!" என்று 
ஆழ்வார்க்கடியான்‌ கைத்தடியை ஓங்கினான்‌. 


"அடடே! இந்த வைஷ்ணவன்‌ என்ன துடுக்காகப்‌ பேசுகிறான்‌?" என்று சொன்னார்‌ 
ஒருவர்‌. 


"எங்கள்‌ எல்லாருடைய மண்டையையும்‌ உடைத்து விடுவாயா? உன்னால்‌ முடியுமா?" 
என்று கூறினார்‌ இன்னொருவர்‌. 


"முடியாமலா முக்காலே அரைக்கால்‌ பங்கு சிகையை எடுத்து விட்டிருக்கிறேன்‌?" என்று 
கூறி ஆழ்வார்க்கடியான்‌ தடியை வேகமாகச்‌ சுழற்றத்‌ தொடங்கினான்‌. 


"அடியுங்கள்‌! பிடியுங்கள்‌! கட்டுங்கள்‌! வெட்டுங்கள்‌!" என்று தலைக்குத்‌ தலை 
கத்தினார்களே தவிர, அக்கூட்டத்தில்‌ யாரும்‌ ஆழ்வார்க்கடியானுக்கு அருகில்‌ 
நெருங்கவில்லை. அச்சமயம்‌ வெகு சமீபத்தில்‌ எழுந்த ஒரு கோஷம்‌ அவர்கள்‌ எல்லாருடைய 
கவனத்தையும்‌ கவர்ந்தது. "திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தரசோழ பராந்தகரின்‌ மகாமான்ய முதன்‌ 
மந்திரி அநிருத்தப்‌ பிரம்மாதி ராஜர்‌ வருகிறார்‌! பராக்‌! பராக்‌!" 


எல்லோரும்‌ திகைத்துப்‌ போய்க்‌ கோஜம்‌ வந்த திசையை நோக்கினார்கள்‌. 
ஆழ்வார்க்கடியான்‌ எல்லாரிலும்‌ அதிகமாகத்‌ திகைத்துத்‌ தனது கைத்‌ தடியைக்‌ கக்கத்தில்‌ 
வைத்துக்கொண்டு பார்த்தான்‌. அவர்கள்‌ நின்று சண்டையிட்ட இடம்‌, இராமேசுவரக்‌ கோயில்‌ 
மதிலின்‌ ஓரமான ஒரு முடுக்கு. அந்த முடுக்குத்‌ திரும்பியதும்‌ எதிரே விரிந்து பரந்தகடல்‌. 
அக்கடலின்‌ காட்சியோ கண்கொள்ளாத அற்புதக்‌ காட்சியாயிருந்தது.பெரிய பெரிய 
மரக்கலங்கள்‌, நாவாய்கள்‌, சிறிய கப்பல்கள்‌, படகுகள்‌, ஓடங்கள்‌, வள்ளங்கள்‌, வத்தைகள்‌, 
கட்டுமரங்கள்‌ ஆகியவை நெடுகிலும்‌ வரிசை வரிசையாகக்‌ கண்ணுக்‌ கெட்டிய தூரம்‌ 
காணப்பட்டன. பாய்மரங்களிலிருந்து படபடவென்று காற்றில்‌ அடித்துக்கொண்டு பறந்த 
வெண்ணிறப்‌ பாய்கள்‌, கடலையும்‌ வானத்தையும்‌ தூரத்திலே திட்டுத்‌ திட்டாகத்‌ தோன்றிய பல 
தீவுகளையும்‌ பெரும்பாலும்‌ மறைத்துக்‌ கொண்டிருந்தன. 


மேலே சொன்னவாறு கட்டியங்‌ கூறிக்கொண்டு காவல்‌ வீரர்கள்‌ முன்னும்‌ பின்னும்‌ 
தொடர, சோழ சாம்ராஜ்யத்தின்‌ புகழ்‌ பெற்ற முதன்‌ மந்திரி அன்பில்‌ அநிருத்தப்‌ பிரமராயர்‌ ராஜ 
கம்பீரத்துடன்‌ ஒரு படகில்‌ வந்து கொண்டிருந்தார்‌. கரையில்‌, கோயில்‌ மதில்‌ ஓரமாக நடந்து 
கொண்டிருந்த சச்சரவை அவர்‌ கவனித்தார்‌. கூட்டத்தின்‌ நடுவில்‌ கக்கத்தில்‌ தடியுடன்‌ பரம 
சாதுவைப்போல்‌ நின்ற ஆழ்வார்க்கடியானைக்‌ கையினால்‌ சமிக்ஞை செய்து அருகில்‌ 
அழைத்தார்‌. ஆழ்வார்க்கடியான்‌ பயபக்தியுடன்‌ கையைக்‌ கட்டிக்கொண்டு கடற்கரையோரம்‌ 
சென்று நின்றான்‌. 


"திருமலை! இது என்ன தெருக்கூத்து?" என்றார்‌ அநிருத்தர்‌. 
"குருவே! எல்லாம்‌ கபட நாடக சூத்திரதாரியான அந்தக்‌ கண்ணனின்‌ திருக்கூத்து 
த்தான்‌! என்‌ கண்களில்‌ காண்பதை நான்‌ நம்புவதா, இல்லையா என்றே தெரியவில்லை. நான்‌ 


காண்பது கனவா? அல்லது எல்லாம்‌ வெறும்‌ மாயையா?..."' 


"திருமலை! உன்னைப்‌ பரம வைஷ்ணவன்‌ என்று நினைத்தேன்‌. எப்போது பிரபஞ்சத்தை 
மித்தை என்று சொல்லும்‌ மாயாவாதியானாய்‌?" 


51 


"குருவே!பரம வைஷ்ணவ பரம்பரையில்‌ அவதரித்த தாங்கள்‌ சைவ சமயி ஆகும்போது 
நான்‌ என்‌ மாயவாதி ஆகக்‌ கூடாது? என்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு ஸரீ சங்கர பகவத்‌ 
பாதாச்சாரியாரின்‌ அடியார்க்கடியான்‌ ஆகிவிடுகிறேன்‌..." 


"பொறு! பொறு! நான்‌ சைவ சமயி ஆனதாக யார்‌ சொன்னது?" "தங்கள்‌ திருமேனியில்‌ 
உள்ள சின்னங்கள்‌ சொல்லுகின்றன! "ஆகா! திருமலை! நீ இன்னும்‌ முன்போலவே 
இருக்கிறாய்‌ புறச்சின்னங்களுக்கே முக்கியம்‌ கொடுக்கிறாய்‌! நெற்றியில்‌ இடுகிற சந்தனத்தைச்‌ 
சாய்த்து இட்டால்‌ என்ன? நிமிர்ந்து இட்டால்‌ என்ன?" 


"குருவே! நான்‌ ஒன்றும்‌ அறியாதவன்‌; எது முக்கியம்‌, எது அமுக்கியம்‌ என்று 
தெரியாதவன்‌. தாங்கள்தான்‌ என்னைத்‌ தெளிவித்து ஆட்கொள்ள வேண்டும்‌." 


"எல்லாம்‌ தெளிவிக்கிறேன்‌. நான்‌ தங்கும்‌ இடத்துக்கு வந்து சேர்‌! அதோ! கடலில்‌ ஒரு 
சிறிய தீவு தெரிகிறது பார்த்தாயா? அங்கேயுள்ள மண்டபத்துக்கு வா." 


"குருவே! இதோ இந்தச்‌ சண்டைக்காரச்‌ சைவர்கள்‌ என்னை வரவிடவேண்டுமே?"' 
என்று ஆழ்வார்க்கடியான்‌ சொல்லிக்‌ கையினால்‌ அவர்களைச்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌. அதுவரை 
சும்மாயிருந்த வீர சைவர்கள்‌ உடனே நெருங்கி வந்தார்கள்‌. "பிரம்மாதி ராஜரே! இந்த 
வைஷ்ணவன்‌ எங்கள்‌ மண்டைகளை உடைத்து விடூவானாம்‌! இவனை தக்கபடி 
தண்டிக்கவேண்டும்‌!" என்று ஒருவர்‌ ஆரம்பித்தார்‌. மற்றவர்கள்‌ தலைக்குத்‌ தலை 
பேசலானார்கள்‌. 


"இவனுக்குத்‌ தண்டனை நான்‌ கொடுக்கிறேன்‌. நீங்கள்‌ போகலாம்‌" என்றார்‌ 
அநிருத்தர்‌. இதனால்‌ அவர்கள்‌ திருப்தி அடையவில்லை. 


"நாங்களே இவனுக்குத்‌ தண்டனை கொடுக்கக்‌ கூடாதா? இவனுடைய முன்‌ 
குடுமியைச்‌ சிரைத்து, இவனுடைய ஊர்த்வ சின்னங்களையெல்லாம்‌ அழித்து, இவனைக்‌ 
கிணற்றில்‌ போட்டு முழுக்காட்டி..."" என்று அடுக்கினார்‌ ஒருவர்‌. 


"என்ன சொன்னீர்கள்‌?" என்று ஆழ்வார்க்கடியான்‌ கண்களில்‌ தீ எழத்‌ திரும்பி 
நோக்கினான்‌. 


அநிருத்தப்‌ பிரம்மராஜர்‌ அப்போது, "பட்டர்‌ மணிகளே! இவன்‌ பெரிய முரடன்‌. 
இவனைத்‌ தண்டிக்க உங்களால்‌ ஆகாது. நான்‌ பார்த்துக்கொள்கிறேன்‌" என்றார்‌. 


பிறகு தம்மைத்‌ தொடர்ந்து வந்த படகில்‌ இருந்த அகப்‌ பரிவார வீரர்களைப்‌ பார்த்து, 
"உங்களின்‌ எட்டுப்பேர்‌ இறங்கி இவனை நம்‌ இடத்துக்குக்‌ கொண்டு வாருங்கள்‌!" என்றார்‌. 
அவ்வளவுதான்‌. மறுகணம்‌ வீரர்கள்‌ எட்டுப்‌ பேர்‌ கரையில்‌ குதித்தார்கள்‌; ஆழ்வார்க்கடியானைச்‌ 
சூழ்ந்து கொண்டு நின்றார்கள்‌. படகு மேலே சென்றது. படை வீரர்கள்‌ புடைசூழ 
ஆழ்வார்க்கடியானும்‌ போனான்‌. பட்டர்களும்‌ மற்றவர்களும்‌ அந்த வைஷ்ணவனுடைய 
முரட்டுத்தனத்தைக்‌ குறித்துப்‌ பலவாறு பேசிக்கொண்டு கலைந்து போனார்கள்‌. 


32 


பதினொன்றாம்‌ அத்தியாயம்‌ 
தெரிஞ்சகைக்கோளப்‌ படை 


இராமேசுவரப்‌ பெருந்‌ தீவையடுத்த சிறிய தீவுகளில்‌ ஒன்றில்‌, ஒரு பழமையான 
மண்டபத்தில்‌, அநிருத்தப்‌ பிரம்மாதிராயர்‌ கொலுவீற்றிருந்தார்‌. அவருடைய அமைச்சர்‌ 
வேலையை நடத்துவதற்குரிய சாதனங்கள்‌ அவரைச்‌ சூழ்ந்திருந்தன. கணக்கர்கள்‌, ஓலை எழுதும்‌ 
திருமந்திர நாயகர்கள்‌, அகப்பரிவாரக்‌ காவலர்கள்‌ முதலியோர்‌ அவரவர்களுடைய இடத்தில்‌ 
ஆயத்தமாக இருந்தார்கள்‌. 


அநிருத்தர்‌ படகிலிருந்து இறங்கி வந்து அம்மண்டபத்தில்‌ அமர்ந்து சிறிது நேரம்‌ ஆனது 
, தம்மைப்‌ பார்க்க வந்திருந்தவர்களை அழைக்குமாறு கட்டளையிட்டார்‌. 

ஐந்து பேர்‌ முதலில்‌ வந்தார்கள்‌. அவர்களைப்‌ பார்த்தால்‌ செல்வச்‌ செழிப்புள்ள 
வர்த்தகர்கள்‌ என்று தோன்றியது. 

ஒரு தட்டில்‌ நவரத்தின மாலை ஒன்றை வைத்துச்‌ சமர்ப்பித்தார்கள்‌. அதை அநிருத்தப்‌ 


பிரம்மராயர்‌ வாங்கிக்‌ கணக்கரிடம்‌ கொடுத்து, "செம்பியன்‌ மகாதேவியின்‌ ஆலயத்‌ 
திருப்பணிக்கு என்று எழுதி வைத்துக்‌ கொள்க!" என்றார்‌. 


"பிறகு வந்தவர்களைப்‌ பார்த்து "நீங்கள்‌ யார்‌?" என்று கேட்டார்‌. (இந்த நீண்ட 
தொடர்ப்‌ பெயர்‌ கொண்ட வர்த்தகக்‌ கூட்டத்தார்‌ சோழப்‌ பேரரசின்‌ கீழ்‌, கடல்‌ கடந்த 


நாடுகளுடன்‌ வாணிபம்‌ நடத்தி வந்தார்கள்‌.) 


"நானா தேச திசையாயிரத்து ஐந்நூற்றுவர்‌ சார்பில்‌ நாங்கள்‌ வந்திருக்கிறோம்‌" என்று 
அவர்களில்‌ ஒருவர்‌ கூறினார்‌. 


"சந்தோஷம்‌; பாண்டியநாட்டில்‌ உங்களுடைய வாணிபம்‌ செழிப்பாயிருக்கிறதல்லவா?"' 

"நாளுக்கு நாள்‌ செழிப்படைந்து வருகிறது!" 

"பாண்டிய நாட்டு மக்கள்‌ என்ன பேசிக்‌ கொள்கிறார்கள்‌?" 

"பாண்டிய வம்ச ஆட்சியைக்‌ காட்டிலும்‌ சோழ குல ஆட்சியே மேலோனது என்று 
பேசிக்‌ கொள்கிறார்கள்‌. முக்கியமாக, இளவரசர்‌ அருள்மொழிவர்மரின்‌ வீர தயாளங்களைக்‌ 
குறித்துச்‌ சிலாகிக்கிறார்கள்‌. இலங்கையில்‌ நடப்பதெல்லாம்‌ இந்தப்‌ பக்கத்து மக்களிடையில்‌ 
பரவியிருக்கிறது..." 


"கீழ்க்கடல்‌ நாடுகளுடன்‌ உங்கள்‌ கப்பல்‌ வாணிபம்‌ இப்போது எப்படியிருக்கிறது?" 


"சுந்தர சோழ சக்கரவர்த்தி ஆளுகையில்‌ ஒரு குறைவும்‌ இல்லை. சென்ற ஆண்டில்‌ 
அனுப்பிய எங்கள்‌ கப்பல்கள்‌ எல்லாம்‌ திரும்பி வந்து விட்டன; ஒன்றுகூடச்‌ சேதமில்லை." 


"கடல்‌ கொள்ளைக்காரர்களினால்‌ தொல்லை ஒன்றுமில்லையே?" 
"சென்ற ஆண்டில்‌ இல்லை, மானக்க வாரத்‌ தீவுக்கு அருகில்‌ இருந்த கடற்‌ 


கொள்ளைக்காரர்களை நம்‌ சோழக்‌ கப்பற்‌ படை அழித்த பிறகு கீழைக்கடல்களில்‌ கொள்ளை 
பயம்‌ கிடையாது." 


53 


"நல்லது; நாம்‌ கொடுத்தனுப்பிய ஓலை சம்பந்தமாக என்ன ஏற்பாடு 
செய்திருக்கிறீர்கள்‌?" 


"கட்டளைப்படி செய்திருக்கிறோம்‌.இலங்கைச்‌ சைன்யத்துக்கு அனுப்ப ஆயிரம்‌ 
மூட்டை அரிசியும்‌, ஐந்தாறு மூட்டை சோளமும்‌, நூறுமூட்டை துவரம்பருப்பும்‌ இந்த 
இராமேசுவரத்‌ தீவில்‌ கொண்டு வந்திருக்கிறோம்‌. இலங்கைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு 
செய்யவேண்டும்‌." "உங்களுடைய கப்பல்களிலேயே ஏற்றி அனுப்ப முடியுமா?" 


"கட்டளையிட்டால்‌ செய்கிறோம்‌. இலங்கை யுத்தம்‌ எப்போது முடியும்‌ என்று தெரிந்து 
கொள்ள விரும்புகிறோம்‌." 


"ஆ! அது யாருக்குத்‌ தெரியும்‌? உங்களுடைய வர்த்தக சபைக்குச்‌ சோதிடக்காரன்‌ 
இருக்கிறான்‌ அல்லவா? அவனைக்‌ கேட்டு எனக்கும்‌ சொல்லுங்கள்‌!" 


"பிரம்ம ராஜரே! எங்கள்‌ சோதிடக்காரன்‌ சொல்வதையெல்லாம்‌ எங்களாலேயே நம்ப 
முடியவில்லை." 


"அப்படி அவன்‌ என்ன சொல்லுகிறான்‌?" 


"இளவரசர்‌ அருள்மொழிவர்மர்‌ போகுமிடமெல்லாம்‌ வெற்றிதான்‌ என்று 
சொல்லுகிறான்‌. அவருடைய ஆட்சியில்‌ சோழக்‌ கப்பல்‌ படை கடல்‌ கடந்த 
தேசங்களுக்கெல்லாம்‌ சென்று வெற்றி கொள்ளும்‌ என்று சொல்லுகிறான்‌. தூர தூரத்தில்‌ உள்ள 
தேசங்கள்‌ பலவற்றில்‌ புலிக்கொடி பறக்கும்‌ என்று சொல்லுகிறான்‌." 


"அப்படியானால்‌ உங்கள்‌ பாடு கொண்டாட்டம்‌ தான்‌!" 
"ஆம்‌; எங்கள்‌ கடல்‌ வர்த்தகம்‌ மேலும்‌ செழித்து ஓங்கும்‌ என்றும்‌ சொல்லியிருக்கிறான்‌." 


"மிகவும்‌ சந்தோஷம்‌ ஸீரங்கநாதருடைய அருள்‌ இருந்தால்‌ அப்படியே நடக்கும்‌. 
இலங்கையில்‌ யுத்தம்‌ நடக்கும்‌ வரையில்‌ மாதம்‌ ஒரு தடவை நீங்கள்‌ இப்படியே அரிசி 
முதலியவை அனுப்பி வரவேண்டும்‌. போய்‌ வாருங்கள்‌." 


"அப்படியே செய்கிறோம்‌, போய்‌ வருகிறோம்‌." 


ஐந்நூற்றுவர்‌ சபையின்‌ பிரதிநிதிகள்‌ போன பிறகு ஒரு காவலன்‌ வந்து, "தெரிஞ்ச 
கைக்கோளப்‌ படைச்‌ சேனாதிபதிகள்‌ காத்திருக்கிறார்கள்‌, பார்க்க விரும்புகிறார்கள்‌" என்று 
சொன்னான்‌. 


"வரச்‌ சொல்லு!" என்றார்‌ முதலாவது அமைச்சர்‌ அநிருத்தர்‌. 


"மூன்று கம்பீர புருஷர்கள்‌ பிரவேசித்தார்கள்‌. அவர்களுடைய முகங்களிலும்‌ 
தோற்றத்திலும்‌ வீர லக்ஷ்மி வாசம்‌ செய்தாள்‌. அஞ்சா நெஞ்சம்‌ படைத்த ஆண்மையாளர்‌ என்று 
பார்த்தவுடனே தெரிந்தது. (இன்று தமிழ்‌ நாட்டில்‌ கைத்தறி நெசவுத்‌ தொழிலில்‌ ஈடுபட்ட 
நூலின்றித்‌ திண்டாடும்‌ கைக்கோள வகுப்பார்‌ சோழப்‌ பேரரசின்‌ காலத்தில்‌ புகழ்பெற்ற வீர 
வகுப்பாராயிருந்தனர்‌. அவர்களில்‌ பொறுக்கி எடுத்த வீரர்களைக்‌ கொண்டு சோழ 
சக்கரவர்த்திகள்‌ 'அகப்‌ பரிவாரப்‌ படை'யை அமைத்துக்‌ கொள்வது வழக்கம்‌. அப்படிப்‌ பொறுக்கி 
எடுக்கப்பட்ட படைக்குத்‌ 'தெரிஞ்ச கைக்கோளர்‌ படை' என்ற பெயர்‌ வழங்கியது. அந்தந்தச்‌ 
சக்கரவர்த்தி அல்லது அரசரின்‌ பெயரையும்‌ படைப்பெயருக்கு முன்னால்‌ சேர்த்துக்‌ கொள்வது 


ண்டு.) 


54 


"சுந்தர சோழ தெரிஞ்ச கைக்கோளப்‌ படையார்‌ தானே?" என்று அநிருத்தர்‌ கேட்டார்‌. 


"ஆம்‌, ஐயா! ஆனால்‌ அப்படிச்‌ சொல்லிக்‌ கொள்ளவும்‌ எங்களுக்கு 
வெட்கமாயிருக்கிறது." 


"அது ஏன்‌?" 


"சக்கரவர்த்தியின்‌ சோற்றைத்‌ தின்றுகொண்டு ஆறு மாத காலமாக இங்கே வீணில்‌ 
காலங்கழித்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌." 


"உங்கள்‌ படையில்‌ எத்தனை கை? எத்தனை வீரர்கள்‌?" 


"எங்கள்‌ சேனை மூன்று கைமா சேனை, இவர்‌ இடங்கை சேனைத்‌ தலைவர்‌; இவர்‌ 
வலங்கை சேனைத்‌ தலைவர்‌; நான்‌ நடுவிற்கைப்‌ படைத்தலைவன்‌.ஒவ்வொரு கையிலும்‌ 
இரண்டாயிரம்வீரர்கள்‌. எல்லோரும்‌ சாப்பிட்டுத்‌ தூங்கி கொண்டிருக்கிறோம்‌. போர்த்‌ 
தொழிலே எங்களுக்கு மறந்து விடும்‌ போலிருக்கிறது." 


"உங்களுடைய கோரிக்கை என்ன?" 


"எங்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்கக்‌ கோருகிறோம்‌. இளவரசர்‌ 
அருள்மொழிவர்மர்‌ மாதண்ட நாயகராயிருக்கும்‌ சைன்யத்திலே சேர்ந்து யுத்தம்‌ செய்ய 
விரும்புகிறோம்‌!" "ஆகட்டும்‌; தஞ்சைக்குப்‌ போனதும்‌ சக்கரவர்த்தியின்‌ சம்மதம்‌ கேட்டுவிட்டு 
உங்களுக்கு அறிவிக்கிறேன்‌." 


"பிரம்மராஜரே! அதற்குள்ளே இலங்கை யுத்தம்‌ முடிந்து விட்டால்‌...?" 


"அந்தப்‌ பயம்‌ உங்களுக்கு வேண்டாம்‌, இலங்கை யுத்தம்‌ இப்போதைக்கு முடியும்‌ 
என்பதாகத்‌ தோன்றவில்லை." 


"ஈழத்துச்‌ சேனாவீரர்கள்‌ அவ்வளவு பொல்லாதவர்களா? எங்களை அங்கே அனுப்பி 
வையுங்கள்‌. ஒரு கை பார்க்கிறோம்‌!..." 


"ஒரு கை என்ன? நீங்கள்‌ மூன்று கையும்‌ பார்ப்பீர்கள்‌, தெரிஞ்ச கைக்கோளரின்‌ மூன்று 
கை மாசேனை யுத்தக்களத்தில்‌ புகுந்துவிட்டால்‌ பகைவர்களின்‌ பாடு என்னவென்று சொல்ல 
வேண்டுமோ? நடுவிற்கை வீரர்கள்‌ பகைவர்‌ படையின்‌ நடுவில்‌ புகுந்து தாக்குவீர்கள்‌. அதே 
சமயத்தில்‌ இடங்கை வீரர்கள்‌ இடப்புறத்திலும்‌ வலங்கை வீரர்கள்‌ வலப்புறத்திலும்‌ சென்று இடி 
விழுவதுபோலப்‌ பகைவர்கள்மீது விழுந்து தாக்குவீர்கள்‌..." 


"அப்படித்‌ தாக்கித்தான்‌ பாண்டிய சைன்யத்தை நிர்மூலம்‌ செய்தோம்‌; சேரர்களை 
முறியடித்தோம்‌." 

"பாண்டியர்களும்‌ சேரர்களும்‌ போர்க்களத்தில்‌ எதிர்த்து நின்றார்கள்‌; அதனால்‌ 
அவர்களைத்‌ தாக்கி முறியடித்தீர்கள்‌. பகை வீரர்களை முதலில்‌ கண்ணால்‌ பார்த்தால்தானே 


அவர்களை நீங்கள்‌ ஒரு கையும்‌ பார்க்கலாம்‌; மூன்று கையும்‌ பார்க்கலாம்‌?" 


"இராவணர்‌ காலத்து அசுரர்களைப்போல்‌ இந்தக்‌ காலத்து இலங்கை வீரர்களும்‌ 
மாயாவிகளாகிவிட்டார்களா? மேக மண்டலத்தில்‌ மறைந்து நின்று போரிடுகிறார்களா?" 


"மாயாவிகளாய்‌ மறைந்துதான்‌ விட்டார்கள்‌; ஆனால்‌ போர்‌ செய்யவில்லை. 
போரிட்டால்தான்‌ இருக்குமிடத்தைக்‌ கண்டுபிடித்து விடலாமோ? இலங்கை அரசன்‌ 


20 


மகிந்தனையும்‌ காணவில்லை; அவனுடைய சேனா வீரர்களையும்‌ காணவில்லை. காடூகளிலே, 
மலைகளிலே எங்கே போய்‌ ஒளிந்து கொண்டார்களோ, தெரியவில்லை. ஆகையால்‌ 
ஆறுமாதமாக இலங்கையில்‌ யுத்தமே நடைபெறவில்லை. உங்களையும்‌ அங்கே அனுப்பி என்ன 
செய்கிறது?" 


"மகா மந்திரி! எங்களை அனுப்பிப்‌ பாருங்கள்‌! மகிந்தனும்‌, அவனுடைய வீரர்களும்‌ காடு 
மலைகளிலே ஒளிந்திருக்கட்டும்‌; அல்லது மேக மண்டலத்திலே ஒளிந்திருக்கட்டும்‌; அவர்களைக்‌ 
கைப்பிடியாகப்‌ பிடித்துக்‌ கொண்டு வந்து இளவரசரின்‌ காலடியில்‌ சேர்க்கிறோம்‌. அப்படிச்‌ 
சேர்க்காவிட்டால்‌, 'தெரிஞ்ச கைக்கோளர்‌ படை' என்ற பெயரை மாற்றிக்கொண்டு 'வேளாளரின்‌ 
அடிமைப்படை' என்ற பட்டயத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்கிறோம்‌!" 


"வேண்டாம்‌; வேண்டாம்‌! அப்படி ஒன்றும்‌ இப்போது சபதம்‌ செய்ய வேண்டாம்‌! 
தெரிஞ்ச கைக்கோளர்‌ படையின்‌ வீர பராக்கிரமம்‌ இந்த ஜம்புத்வீபத்தில்‌ யாருக்குத்‌ தெரியாது? 
தஞ்சாவூர்‌ சென்றதும்‌ சக்கரவர்த்தியைக்‌ கேட்டுக்‌ கொண்டு உங்களுக்குக்‌ கட்டளை 
அனுப்புகிறேன்‌. அதுவரை பொறுமையாக இருங்கள்‌. பாண்டிய நாட்டில்‌ பகைவர்களை அடக்கி 
அமைதியை நிலை நாட்டி வாருங்கள்‌!" 


"மகா மந்திரி! பாண்டி நாட்டில்‌ இனி அடக்குவதற்குப்‌ பகைவர்‌ யாரும்‌ இல்லை. குடி 
மக்கள்‌ யுத்தம்‌ நின்றது பற்றி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள்‌. அவரவர்களும்‌ விவசாயம்‌, 
வாணிபம்‌, கைத்தொழில்களில்‌ ஈடுபட்டு அமைதியான வாழ்க்கை நடத்துகிறார்கள்‌. பாண்டிய 
மன்னர்குலமோ நாசமாகி விட்டது..." 


"அவ்விதம்‌ எண்ண வேண்டாம்‌! வீர பாண்டியனோடு பாண்டியவம்சம்‌ அற்றுவிட்டதாக 
நினைக்கிறீர்கள்‌. அது தவறு.பாண்டிய சிம்மாசனத்துக்கு உரிமை கோருவோர்‌ இன்னும்‌ 
இருக்கிறார்கள்‌...! அவர்களுக்காகச்‌ சதிசெய்வோரும்‌ இருக்கிறார்கள்‌...!" 


"ஆகா! எங்கே அந்தச்‌ சதிகாரர்‌? தெரியப்படுத்துங்கள்‌!" 


"காலம்‌ வரும்போது உங்களுக்கே தெரியும்‌. பாண்டிய குலத்தின்‌ பழைமையான மணிக்‌ 
கிரீடமும்‌, இந்திரன்‌ அளித்த இரத்தின மாலையும்‌, வைரமிழைத்த பட்டத்து உடைவாளும்‌ 
இன்னும்‌ இலங்கையில்‌ இருந்து வருகின்றன. ரோஹண மலை நாட்டில்‌ எங்கேயோ ஒளித்து 
வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றைப்‌ மீட்டுக்கொண்டு வரும்‌ வரையில்‌ பாண்டியப்‌ போர்‌ முற்றுப்‌ 
பெறாது." 

"ஆபரணங்களை மீட்டுக்கொண்டு வரவேண்டும்‌; இளவரசர்‌ அருள்மொழிவர்மரை மது 
ரைச்‌ சிம்மாசனத்தில்‌ அமர்த்திப்‌ பாண்டிய மணி மகுடத்தையும்‌, பட்டாக்‌ கத்தியையும்‌ 
அணிவிக்கும்‌ நாளும்‌ வரவேண்டும்‌!" 


"ஆகா! இது என்ன வார்த்தை சொல்கிறீர்கள்‌?" 


"குடி மக்களின்‌ நாவிலும்‌, போர்‌ வீரர்களின்‌ உள்ளத்திலும்‌ இருப்பதைச்‌ 
சொல்கிறோம்‌!" 


"அதெல்லாம்‌ பெரிய இராஜரீக விஷயங்கள்‌, நாம்‌ பேசவேண்டாம்‌. உங்களுக்குச்‌ 
சந்தோஷமளிக்கக்கூடிய வேறு ஒரு முக்கிய விஷயம்‌ சொல்லப்‌ போகிறேன்‌..." 


"கவனமாய்க்‌ கேட்டுக்‌ கொள்கிறோம்‌, மகா மந்திரி!" 


"இலங்கை யுத்தத்தோடு யுத்தம்‌ முடிந்துவிடும்‌ என்று நினைக்க வேண்டாம்‌. இளவரசர்‌ 
அருள்மொழிவர்மர்‌ இலங்கைப்போர்‌ முடிந்த பிறகு நாலா திசைகளிலும்‌ திக்விஜயம்‌ செய்யப்‌ 


56 


புறப்படுவார்‌. ஆயிரம்‌ கப்பல்களில்‌ வீரர்களை ஏற்றிக்கொண்டு கீழ்த்திசைக்‌ கடல்களிலே 
செல்வார்‌. மாநக்கவாரம்‌, மாபப்பாளம்‌, மாயிருடிங்கம்‌, கடாரம்‌, இலாமுரி தேசம்‌, ஸீவிசயம்‌, 
சாவகம்‌, புட்பகம்‌ ஆகிய நாடுகளை அந்த மகா வீரர்‌ வெற்றி கொள்வார்‌. தெற்கே 
முந்நீர்ப்பழந்தீவு பன்னீராயிரமும்‌ கைப்பற்றுவார்‌. மேற்கே, கேரளம்‌, குடமலை, கொல்லம்‌ ஆகிய 
நாடுகள்‌ அவருடைய காலடியில்‌ வந்து பணியும்‌, பிறகு வடதிசை நோக்கிப்‌ புறப்படுவார்‌. வேங்கி, 
கலிங்கம்‌, இரட்டபாடி, சக்கரக்கோட்டம்‌, அங்கம்‌, வங்கம்‌, கோசலம்‌, விதேகம்‌, கூர்ஜரம்‌, 
பாஞ்சாலம்‌ என்னும்‌ நாடுகளுக்குப்‌ படையெடுத்துச்‌ செல்வார்‌.காவியப்‌ புகழ்‌ பெற்ற கரிகால 
வளவனைப்‌ போல்‌ இமயமலைக்கும்‌ சென்று புலிக்கொடியை நாட்டுூவார்‌. வீர சேநாதிபதிகளே! 
இப்படியெல்லாம்‌ நமது தென்திசை மாதண்டநாயகர்‌ திட்டம்‌ இட்டிருக்கிறார்‌. தமிழகத்தில்‌ வீர 
ரத்தமும்‌, வயிர நெஞ்சமும்‌ படைத்த அனைவருக்கும்‌ வேண்டிய வேலை இருக்கும்‌; தத்தம்‌ வீர 
பராக்கிரமங்களை நிலை நாட்டச்‌ சந்தர்ப்பம்‌ கிடைக்கும்‌. ஆகையால்‌ நீங்களும்‌ உங்கள்‌ 
தெரிஞ்ச கைக்கோளப்‌ படையும்‌ பொறுமை இழக்க வேண்டாம்‌!" 


சேநாதிபதிகள்‌ மூவரும்‌ ஏக காலத்தில்‌ சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க! இளவரசர்‌ 
அருள்மொழிவர்மர்‌ வாழ்க! மகா மந்திரி அநிருத்தர்‌ வாழ்க!" என்று கோவித்தார்கள்‌. 


'பிறகு அவர்களில்‌ ஒரு படைத்தலைவன்‌ கூறினான்‌; - "மகாமந்திரி! இன்னும்‌ ஒரே ஒரு 
விண்ணப்பம்‌ செய்து கொள்ள விரும்புகிறோம்‌. எங்கள்‌ படையில்‌ பெயர்‌ 'சுந்தர சோழ தெரிஞ்ச 
கைக்கோளப்‌ படை' என்பது தாங்கள்‌ அறிந்ததே." 

"தெரிந்த விஷயந்தான்‌." 

"சுந்தர சோழ சக்கரவர்த்தியின்‌ திருப்பணியில்‌ உயிரையும்‌ விடுவோம்‌ என்று 
பகைவர்களின்‌ இரத்தம்‌ தோய்ந்த சிவந்த கையினால்‌ அடித்துப்‌ பிரமாணம்‌ செய்து 
கொடுத்தவர்கள்‌." 


"அதுவும்‌ நான்‌ அறிந்ததே." 


"ஆகையால்‌ சக்கரவர்த்தியைத்‌ தவிர வேறு யாரையும்‌ நாங்கள்‌ சேரமாட்டோம்‌; வேறு 
யார்‌ சொல்வதையும்‌ கேட்கமாட்டோம்‌." 


"உங்களிடம்‌ நான்‌ எதிர்பார்த்ததும்‌ இதுவேதான்‌!" 

"முன்னொரு காலத்தில்‌ பழுவேட்டரையர்களின்‌ மாபெரும்‌ சேனையில்‌ ஒரு பகுதியாக 
இருந்தோம்‌. அது காரணம்‌ பற்றி எங்கள்‌ பேரில்‌ யாருக்கும்‌ யாதொரு சந்தேகமும்‌ ஏற்படக்‌ 
கூடாது..." 

"ஆகா! இது என்ன வார்த்தை? யாருக்கு என்னச்‌ சந்தேகம்‌!" 

"தஞ்சாவூரில்‌ நடப்பது பற்றி ஏதேதோ வதந்திகள்‌ காற்றிலே வருகின்றன." 

"காற்றிலே வருகிறது காற்றோடு போகட்டும்‌! நீங்கள்‌ அதையெல்லாம்‌ நம்பவும்‌ 
வேண்டாம்‌; திருப்பிச்‌ சொல்லவும்‌ வேண்டாம்‌." "கொடும்பாளூர்‌ வேளாளர்கள்‌ ஏதாவது 
எங்களைப்‌ பற்றிச்‌ சந்தேகத்தை கிளப்பக்கூடும்‌..."' 

"கிளப்ப மாட்டார்கள்‌; கிளப்பினாலும்‌ யாரும்‌ கேட்க மாட்டார்கள்‌." 


"மனித காயம்‌ அநித்தியமானது..." 


"அதனால்‌ சுத்த வீரர்கள்‌ உயிருக்குப்‌ பயப்படமாட்டார்கள்‌." 


a7 


"திரிபுவன சக்கரவர்த்தியானாலும்‌ ஒரு நாள்‌..." 
"இறைவன்‌ திருப்பாதங்களை அடைய வேண்டியதுதான்‌." 
"சக்கரவர்த்திக்கோ உடல்நிலை சரியாக இல்லை..." 
"வானத்தில்‌ வால்‌ நட்சத்திரம்‌ பிரகாசிக்கிறது!" 


"சக்கரவர்த்திக்கு அப்படி ஏதாவது நேர்ந்துவிட்டால்‌, எங்கள்‌ படை வீரர்கள்‌ 
அருள்மொழிவர்மரின்‌ அகப்‌ பரிவாரமாக விரும்புகிறார்கள்‌!" 


"சக்கரவர்த்தியின்‌ ஆக்ஞையின்‌ படி நடப்பது உங்கள்‌ கடமை!" 


"சக்கரவர்த்தியின்‌ ஆக்ஞையை எங்களுக்குத்‌ தெரிவிப்பது தங்களுடைய கடமை. 
தாங்கள்‌ அந்தப்‌ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள்‌. அல்லது தஞ்சைக்குப்‌ போய்ச்‌ 
சக்கரவர்த்தியைத்‌ தரிசிக்க எங்களுக்கு அநுமதி கொடுங்கள்‌... !"' 


"வேண்டாம்‌; நீங்கள்‌ தஞ்சை போவது உசிதமல்ல; வீண்‌ குழப்பம்‌ ஏற்படும்‌. 
சக்கரவர்த்தியைக்‌ கண்டு உங்கள்‌ விருப்பத்தைத்‌ தெரியப்படுத்துவதை நானே ஏற்றுக்‌ 
கொள்கிறேன்‌. நீங்கள்‌ நிம்மதியாக இருங்கள்‌!" 


"தங்களிடம்‌ தெரியப்படுத்தியதுமே எங்களுடைய மனத்திலிருந்த பாரம்‌ நீங்கிவிட்டது! 
போய்‌ வருகிறோம்‌!" 


தெரிஞ்ச கைக்கோளப்‌ படைத்‌ தலைவர்கள்‌ மூவரும்‌ அங்கிருந்து அகன்று 
சென்றார்கள்‌. 


அநிருத்தப்‌ பிரமராயர்‌ "ஆகா! பொன்னியின்‌ செல்வரிடம்‌ அப்படி என்னதான்‌ ஆகர்ஷண 
சக்தி இருக்குமோ, தெரியவில்லை! அவரை ஒரு முறை பார்த்தவர்கள்கூடப்‌ பைத்தியமாகி 
விடுகிறார்களே!" என்று வாய்க்குள்‌ முணுமுணுத்துக்‌ கொண்டார்‌. 


பிறகு, உரத்த குரலில்‌, "எங்கே? அந்த முரட்டு வைஷ்ணவனை இங்கே வரச்‌ 
சொல்லுங்கள்‌!" என்று கட்டளையிட்டார்‌. 


பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
குருவும்‌ சீடனும்‌ 


இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ தமிழ்‌ நாட்டுச்‌ சரித்திர ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு 
நிகழ்ச்சியை இக்கதையைப்‌ படித்து வரும்‌ நேயர்களுக்குத்‌ தெரிவித்துக்‌ கொள்ள 
விரும்புகிறோம்‌. திருச்சிராப்பள்ளி ஜில்லா லால்குடி தாலுகாவில்‌ அன்பில்‌ என்ற பெயர்‌ 
கொண்ட கிராமம்‌ ஒன்று இருக்கிறது. இதை வடமொழியாளர்‌ 'பிரேமபுரி' என்று 
மொழிபெயர்த்துக்‌ கையாண்டிருக்கிறார்கள்‌. (இந்த அத்தியாயம்‌ எழுதப்பட்டது 1951-ல்‌) 
இன்றைக்குச்‌ சுமார்‌ நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்தக்‌ கிராமத்தில்‌ ஒரு வேளாளர்‌ 
தம்முடைய பழைய வீட்டை இடித்துப்‌ புதுப்பித்துக்‌ கட்டுவதற்காக அஸ்திவாரம்‌ தோண்டினார்‌. 
அப்போது ஓர்‌ அதிசயமான வஸ்து பூமிக்கடியிலிருந்து அகப்பட்டது. பல செப்புத்‌ தகடுகளை 
நுனியில்‌ துவாரமிட்டு வளையத்தினால்‌ கோத்திருந்தது. அந்தத்‌ தகடுகளில்‌ ஏதோ செதுக்கி 


58 


எழுதப்பட்டிருந்தது. இரண்டு ஆள்‌ தூக்க முடியாத கனமுள்ள அந்தத்‌ தகடுகளை அவர்‌ சில 
காலம்‌ வைத்திருந்தார்‌. பிறகு அந்தக்‌ கிராமத்துக்‌ கோயிலைப்‌ புதுப்பித்த திருப்பணி 
செய்யலாம்‌ என்று வந்த ஸர்‌ ஆர்‌.எஸ்‌.எல்‌.லக்டிமண செட்டியார்‌ என்பவரிடம்‌ அத்தகடூுகளைக்‌ 
கொடுத்தார்‌. ஸரீ லக்டமண செட்டியார்‌, அத்தகடுகளில்‌ சரித்திர சம்பந்தமான விவரங்கள்‌ 
இருக்கலாம்‌ என்று ஊகித்து அவற்றை எடுத்துக்‌ கொண்டுபோய்‌ மகா மகோபாத்தியாய 
சுவாமிநாத ஐயர்‌ அவர்களிடம்‌ தந்தார்‌. ஐயர்‌ அவர்கள்‌ அச்செப்பேடுகளில்‌ மிக முக்கியமாக 
விவரங்கள்‌ இருப்பதைக்‌ கண்டு அந்த நாளில்‌ சிலாசாஸன ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டிருந்த ஸீ டி.ஏ. 
கோபிநாத ராவ்‌, எம்‌.ஏ. என்பாரிடம்‌ அத்தகடுகளைச்‌ சேர்ப்பித்தார்‌. ஸீ கோபிநாதராவ்‌ 
அச்செப்புத்‌ தகடுகளைத்‌ கண்டதும்‌ அருமையான புதையலை எடுத்தவர்‌ போல்‌ அகமகிழ்ந்தார்‌. 
ஏனென்றால்‌, சோழ மன்னர்களின்‌ வம்சத்தைப்‌ பற்றிய அவ்வளவு முக்கியமான விவரங்கள்‌ 
அச்செப்பேடுகளில்‌ செதுக்கப்பட்டிருந்தன. 


சுந்தரசோழ சக்கரவர்த்தியின்‌ 'மான்ய மந்திரியான அன்பில்‌ 
அநிருத்தப்பிரமராயருக்குச்‌ சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த நாலாம்‌ ஆண்டில்‌ அளித்த பத்து 
வேலி நில சாஸனத்தைப்‌ பற்றிய விவரங்கள்‌ அந்தச்‌ செப்பேடுகளில்‌ செதுக்கப்பட்டி ருந்தன. 
இந்த நில சாஸனத்தை எழுதிய மாதவ பட்டர்‌ என்பவர்‌ சுந்தர சோழர்‌ வரைக்கும்‌ வந்த சோழ 
வம்சாளியை அதில்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. அத்துடன்‌ அநிருத்தப்‌ பிரமராயரின்‌ வைஷ்ணவ 
பரம்பரையைக்‌ குறிப்பிட்டு, அவருடைய தந்தை, தாயார்‌, பாட்டனர்‌, கொள்ளுப்பாட்டனார்‌ 
ஆகியவர்கள்‌ .ஸரூ ரங்கநாதரின்‌ ஆலயத்தில்‌ செய்து வந்த சேவையைத்‌ குறித்தும்‌ 
எழுதியிருந்தார்‌. இதற்கு முன்னால்‌ அகப்பட்டிருந்த ஆனைமங்கலச்‌ செப்பேடுகள்‌, 
திருவாலங்காட்டுச்‌ செப்பேடுகள்‌, ஆகியவற்றில்‌ கொடுத்திருந்த சோழ வம்சாவளியுடன்‌ அன்பில்‌ 
செப்பேடுகளில்‌ கண்டது பெரும்பாலும்‌ ஒத்திருந்தது. எனவே, அந்தச்‌ செப்பேடுகளில்‌ கண்டவை 
சரித்திர பூர்வமான உண்மை விவரங்கள்‌ என்பது ஊர்ஜிதமாயிற்று. மற்ற இரண்டு செப்பேடுகளில்‌ 
காணாத இன்னும்‌ சில விவரங்களும்‌ இருந்தபடியால்‌ "அன்பிற்‌ செப்பேடுகள்‌" தமிழ்‌ நாட்டுச்‌ 
சரித்திர ஆராய்ச்சித்‌ துறையில்‌ மிகப்‌ பிரசித்தி அடைந்தன. எனவே, அநிருத்த பிரமராயர்‌ 
என்பவர்‌ சரித்திரச்‌ செப்பேடுகளில்‌ புகழ்‌ பெற்ற சோழ சாம்ராஜ்ய மந்திரி என்பதை மனத்தில்‌ 
வைத்துக்கொண்டு மேலே கதையைத்‌ தொடர்ந்து படிக்குபடி நேயர்களைக்‌ 
கேட்டுக்கொள்கிறோம்‌. 


மானிய முதன்‌ மந்திரி அநிருத்தப்‌ பிரம்மராயர்‌ வீற்றிருந்த மண்டபத்துக்குள்‌ 
ஆழ்வார்க்கடியான்‌ பிரவேசித்தான்‌. அவரை மூன்றுதடவை சுற்றி வந்தான்‌! சாஷ்டாங்கமாக 
விழுந்து நமஸ்கரித்து எழுந்தான்‌! 


"ஓம்‌ ஹ்ராம்‌ ஹ்ரீம்‌ வஷட்டூு" என்று நாலு தடவை உரத்த குரலில்‌ உச்சரித்துவிட்டு, 
குருதேவரே விடை கொடுங்கள்‌" என்றான்‌. 


அநிருத்தர்‌ புன்னகையுடனே, "திருமலை! என்ன இந்தப்‌ போடு போடுகிறாய்‌? எதற்கு 
என்னிடத்தில்‌ விடை கேட்கிறாய்‌?" என்றார்‌. 


"தாஸன்‌ அவலம்பித்த ஸ்ர வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும்‌, 'ஆழ்வார்க்கடியான்‌ என்ற 
பெயரையும்‌, தங்களுக்குக்‌ கைங்கரியம்‌ செய்யும்‌ பாக்கியத்தையும்‌ இந்த மாகடலில்‌ அர்ப்பணம்‌ 
செய்துவிட்டு வீர சைவ காளாமுக சம்பிரதாயத்தைச்‌ சேர்ந்து விடப்‌ போகிறேன்‌. கையில்‌ 
மண்டை ஓட்டை எடுத்துக்கொண்டு 'ஓம்‌ ஹ்ராம்‌ ஹ்ரீம்‌ வஷட்டு என்ற மகத்தான மந்திரத்தை 
உச்சரித்துக்‌ கொண்டு ஊர்‌ ஊராகப்‌ போவேன்‌! தலையில்‌ ஜடாமகுடமும்‌, முகத்தில்‌ நீண்ட 
தாடியும்‌ வளர்த்துக்‌ கொண்டு, எதிர்ப்படுகிற ர வைஷ்ணவர்களுடைய மண்டைகளையெல்லாம்‌ 
இந்தத்‌ தடியினால்‌ அடித்துப்‌ பிளப்பேன்‌..." 


"அப்பனே! நில்‌! நில்‌! என்னுடைய மண்டைக்குக்‌ கூட அந்தக்‌ கதிதானோ?" 


22 


"குருவே! தாங்கள்‌ ஸரீ வை.ணவ சம்பிரதாயத்தை இன்னமும்‌ 
அவலம்பிக்கிறவர்தானோ?" 


"திருமலை! அதைப்‌ பற்றி உனக்கு என்ன சந்தேகம்‌? என்னை யார்‌ என்று நினைத்தாய்‌!" 

"தாங்கள்‌ யார்‌? அது விஷயத்திலேதான்‌ எனக்கும்‌ சந்தேகம்‌ ஏற்பட்டுவிட்டது. இரண்டு 
நதிகளின்‌ நடுவில்‌ அறிதுயில்‌ புரிந்து சகல புவனங்களையும்‌ காக்கும்‌ ஸ்ரீ ரங்கநாதருக்குப்‌ பணி 
செய்வதையே வாழ்க்கை எடூத்த பயனாகக்‌ கொண்டிருந்த அன்பில்‌ அனந்தாழ்வார்‌ சுவாமிகளின்‌ 
கொள்ளுப்பேரர்‌ தாங்கள்‌ தானே?" 


"ஆம்‌ அப்பனே? நான்தான்‌!" 


"ஸ்ரீமந்‌ நாராயண நாமத்தின்‌ மகிமையை நானிலத்துக்கெல்லாம்‌ எடுத்துரைத்த அன்பில்‌ 
அநிருத்தப்‌ பட்டாச்சாரியின்‌ திருப்பேரரும்‌ தாங்கள்தானே?" 


"ஆமாம்‌; நானேதான்‌! அந்த மகானுடைய திருநாமத்தைத்‌ தான்‌ எனக்கும்‌ 
சூட்டினார்கள்‌?" 


"ஆழ்வார்களுடைய அமுதொழுகும்‌ மதுர கீதங்களைப்‌ பாடிப்‌ பக்த கோடிகளைப்‌ 
பரவசப்படுத்தி வந்த நாராயண பட்டாச்சாரியின்‌ சாக்ஷாத்‌ சீமந்த புத்திரரும்‌ 
தாங்களேயல்லவா?"" 

"ஆமாம்‌ அப்பா; ஆமாம்‌!" 

"மீ ரங்கநாதர்‌ பள்ளிகொண்ட பொன்னரங்கக்‌ கோயிலில்‌ தினந்தினம்‌ நுந்தா விளக்கு 
ஏற்றி வைத்தும்‌ யாத்ரீகர்களுக்கு வெள்ளித்‌ தட்டில்‌ அன்னமிட்டும்‌ கைங்கரியம்‌ புரிந்து வந்த 
மங்கையர்‌ திலகத்தின்‌ புதல்வரும்‌ தாங்களே அல்லவா?" 


"சந்தேகம்‌ இல்லை!" 


"அப்படியானால்‌, என்‌ கண்கள்‌ என்னை மோசம்‌ செய்கின்றனவா? என்‌ கண்‌ முன்னே 
நான்‌ பார்ப்பது பொய்யா? என்‌ இரு செவிகளால்‌ நான்‌ கேட்டதும்‌ பொய்யா?" 


"எதைச்‌ சொல்கிறாய்‌, அப்பனே? உன்‌ கண்களின்‌ மேலும்‌ காதுகளின்‌ பேரிலும்‌ 
சந்தேகம்‌ கொள்ளும்படி என்ன நேர்ந்தது விட்டது?" 


"தாங்கள்‌ இந்த ஊர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்குச்‌ சென்று அபிஷேகம்‌ - அர்ச்சனை எல்லாம்‌ 
நடத்திவைத்ததாக என்‌ செவிகளால்‌ கேட்டேன்‌." 


"அது உண்மையேதான்‌; உன்‌ செவிகள்‌ உன்னை மோசம்‌ செய்து விடவில்லை." 


"தாங்கள்‌ சிவன்‌ கோவிலுக்குப்‌ போய்‌ வந்ததின்‌ அடையாளங்கள்‌ தங்கள்‌ திருமேனியில்‌ 
இருப்பதாக என்‌ கண்கள்‌ காண்பதும்‌ உண்மைதான்‌ போலும்‌!" 


"அதுவும்‌ உண்மையே!" 
"இந்தக்‌ கலியுகத்தில்‌ ஸ்ரீமந்‌ நாராயணனே தெய்வம்‌ என்றும்‌, ஆழ்வார்களின்‌ 


பாசுரங்களே வேதம்‌ என்றும்‌, ஹரிநாம சங்கீர்த்தனமே மோட்சத்தை அடையும்‌ மார்க்கம்‌ என்றும்‌ 
எனக்குக்‌ கற்பித்த குருதேவர்‌ தாங்களே அல்லவா?" 


60 
"ஆம்‌; அதனால்‌ என்ன?" 


"குருதேவராகிய தாங்களே சொல்வது ஒன்றும்‌, செய்வது ஒன்றுமாக இருந்தால்‌, 
சீடனாகிய நான்‌ என்ன செய்யக்‌ கிடக்கின்றது?" 


"திருமலை! நான்‌ சிவன்‌ கோயிலுக்குப்‌ போய்த்‌ தரிசனம்‌ செய்தது பற்றித்தானே 
சொல்லுகிறாய்‌?" 


"குருதேவரே! அங்கே எந்தக்‌ கடவுளைத்‌ தரிசனம்‌ செய்தீர்கள்‌?" 

"சந்தேகம்‌ என்ன? நாராயண மூர்த்தியைத்தான்‌!" 

"இராமேச்சுரக்‌ கோயிலுக்குள்‌ இலிங்க வடிவம்‌ வைத்திருப்பதாக அல்லவோ 
கேள்விப்பட்டிருக்கிறேன்‌? அதனால்‌ தானே இங்குள்ள வீர சைவ பட்டர்மார்கள்‌ என்னைச்‌ 


சூழ்ந்து கொண்டு அவ்வளவு கொக்கரித்தார்கள்‌?" 


"பிள்ளாய்‌! நீ திருநகரியில்‌ திரு அவதாரம்‌ செய்த நம்‌ சடகோபரின்‌ அடியார்க்கடியான்‌ 
என்று நாமம்‌ பூண்டிருப்பது சத்தியந்தானே?" 


"அதில்‌ என்ன சந்தேகம்‌?" 


"நம்மாழ்வாரின்‌ அருள்வாக்கைச்‌ சற்று ஞாபகப்படுத்திக்கொள்‌. நீ மறந்திருந்தால்‌ 
நானே நினைவூட்டுகிறேன்‌; கேள்‌; 


இலிங்கத்திட்ட புராணத்தீரும்‌ 
சமணரும்‌ சாக்கியரும்‌ 


வலிந்து வாது செய்வீர்களும்‌ மற்று நுந்‌ 


இவ்வாறு சடகோபரே சாதித்திருக்கும்போது சிவலிங்கத்தில்‌ நான்‌ 
நாராயணனைத்‌ தரிசித்தது தவறா?" 


"ஆகா! சடாகோபரின்‌ அருள்வாக்கே! வாக்கு! இலிங்கத்தை வழிபடுவோரைச்‌ 
சமணரோடும்‌ சாக்கியரோடும்‌ கொண்டு போய்த்‌ தள்ளினார்‌ பாருங்கள்‌!" "அப்பனே! உன்‌ 
குதர்க்க புத்தி உன்னை விட்டு எப்போது நீங்குமோ, தெரியவில்லை. நம்‌ சடகோபர்‌ மேலும்‌ 
சொல்லியிருப்பதைக்‌ கேள்‌: 

'நீராய்‌ நிலனாய்த்‌ தீயாய்க்‌ காலாய்‌ நெடுவானாய்ச்‌ 


சீரார்‌ சுடர்கள்‌ இரண்டாய்ச்‌ சிவனாய்‌ அயனாய்‌...' 


உள்ளவன்‌ ஸ்‌ நாராயண மூர்த்தியே என்று திருவாய்‌ மலர்ந்திருக்கிறார்‌. 
இன்னும்‌ கேள்‌, திருமலை! கேட்டு உன்‌ மனமாசைத்‌ துடைத்துக்கொள்‌! 


'முனியே நான்முகனே முக்கண்ணப்பா! 


என்‌ பொல்லாக்‌ 


61 


கனிவாய்த்‌ தாமரைக்கண்‌ கருமாணிக்கமே 
என்‌ கள்வா! 

தனியே ஆருயிரே என்தலை மிசையாய்‌ 
வந்திட்டு..." 


கேட்டாயா, திருமலை 'முக்கண்ணப்பா!' என்று நம்‌ சடகோபர்‌ கூவி அழைத்துத்‌ தம்‌ 
தலைமீது வரும்படி பிரார்த்திருக்கிறார்‌! நீயோ சிவன்‌ கோமிலுக்கு நான்‌ போனது பற்றி 
ஆட்சேபிக்கிறாய்‌!..." 


"குருதேவரே! மன்னிக்க வேண்டும்‌; அபசாரத்தை க்ஷமிக்க வேண்டும்‌! நம்மாழ்வாரின்‌ 
பாசுரங்கள்‌ அனைத்தையும்‌ தெரிந்து கொள்ளாமையினால்‌ வீண்‌ சண்டைகளில்‌ 
காலங்கழித்தேன்‌. தங்களையும்‌ சந்தேகித்தேன்‌. இனி எனக்கு ஒரு வரம்‌ கொடுத்து அருள 
வேண்டும்‌." 


"என்ன வரம்‌ வேண்டும்‌ என்று சொன்னாயானால்‌, கொடுப்பதைப்‌ பற்றி யோசிக்கலாம்‌." 


"திருக்குருகூர்‌ சென்று அங்கேயே தங்கிவிட ஆசைப்படுகிறேன்‌. நம்‌ சடகோபரின்‌ 
ஆயிரம்‌ பாடல்களையும்‌ சேகரித்துக்‌ கொண்டு பிறகு ஊர்‌ ஊராகச்‌ சென்று அந்தப்‌ பாடல்களைக்‌ 
கானம்‌ செய்ய விரும்புகிறேன்‌..." 


"இந்த ஆசை உனக்கு ஏன்‌ வந்தது?" 


"வடவேங்கடத்திலிருந்து வரும்‌ வழியில்‌ வீர நாராயணப்‌ பெருமாள்‌ சந்நிதியில்‌ ஆழ்வார்‌ 
பாசுரங்கள்‌ சிலவற்றைப்‌ பாடினேன்‌. அந்தச்‌ சந்நிதியில்‌ கைங்கரியம்‌ செய்யும்‌ ஈசுவரப்பட்டர்‌ 
என்னும்‌ பெரியவர்‌ கேட்டு ஆனந்தக்‌ கண்ணீர்‌ விட்டார்‌..." 


"ஈசுவர பட்டர்‌ மகா பக்திமான்‌; நல்ல சிஷ்டர்‌." 


"அவருடைய இளம்‌ புதல்வன்‌ ஒருவனும்‌ அவர்‌ அருகில்‌ நின்று கேட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌. அந்த இளம்‌ பாலகனின்‌ பால்வடியும்‌ முகம்‌ ஆழ்வார்‌ பாசுரத்தை கேட்டுப்‌ 
பூரண சந்திரனைப்போல்‌ பிரகாசித்தது. 'மற்றப்‌ பாடல்களும்‌ தெரியுமா?' என்று அந்தச்‌ 
சின்னஞ்சிறு பிள்ளை பால்‌ மணம்‌ மாறாத வாயினால்‌ கேட்டான்‌. 'தெரியாது' என்று சொல்ல 
எனக்கு வெட்கமாயிருந்தது. ஆழ்வார்களின்‌ தொண்டுக்கே ஏன்‌ இந்த நாயேனை அர்ப்பணம்‌ 
செய்து விடக்கூடாது என்று அப்போதே தோன்றியது. இன்றைக்கு அந்த எண்ணம்‌ 
உறுதிப்பட்டுவிட்டது..." 


"திருமலை; அவரவர்களும்‌ ஸ்வதர்மத்தைக்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌ என்று 
கீதாச்சாரியார்‌ அருள்புரிந்திருக்கிறார்‌ அல்லவா?" 


"ஆம்‌, குருவே!" 


"ஆழ்வார்களின்‌ பாசுரங்களைச்‌ சேகரிப்பதற்கும்‌ பரப்புவதற்கும்‌ மகான்கள்‌ 
அவதரிப்பார்கள்‌. அதுபோலவே ஆழ்வார்களுடைய பாடல்களில்‌ உள்ள வேத சாரமான தத்து 
வங்களை நிரூபணம்‌ செய்து, வடமொழியின்‌ மூலம்‌ பரத கண்டமெங்கும்‌ நிலை நாட்டக்கூடிய 
அவதாரமூர்த்திகளும்‌ இந்நாட்டில்‌ ஜனிப்பார்கள்‌. நீயும்‌ நானும்‌ இராஜ்ய சேவையை நமது 


62 


ஸ்வதர்மமாகக்‌ கொண்டவர்கள்‌. சோழ சக்கரவர்த்தியின்‌ சேவையில்‌ உடல்‌ பொருள்‌ ஆவியை 
அர்ப்பணம்‌ செய்வதாக நாம்‌ சபதம்‌ செய்திருப்பதை மறந்தனையோ?.." 


"மறக்கவில்லை, குருவே! ஆனால்‌ அது உசிதமா என்ற சந்தேகம்‌ தோன்றி என்‌ 
உள்ளத்தை அரித்து வருகிறது. முக்கியமாக, தங்களைப்‌ பற்றிச்‌ சில இடங்களில்‌ பேசிக்‌ 
கொள்வதைக்‌ கேட்டால்‌..." 


"என்ன பேசிக்‌ கொள்கிறார்கள்‌?" 


"தங்களுக்குச்‌ சக்கரவர்த்தி பத்து வேலி நிலம்‌ மானியம்‌ விட்டு அதைச்‌ செப்பேட்டிலும்‌ 
எழுதிக்‌ கொடுத்திருப்பதால்‌ தாங்கள்‌ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விட்டுவிட்டதாகச்‌ சிலர்‌ 
சொல்கிறார்கள்‌. ஜாதி தர்மத்தைப்‌ புறக்கணித்துக்‌ கப்பல்‌ பிரயாணம்‌ செய்ததாகவும்‌ 
கூறுகிறார்கள்‌..." 


"அந்தப்‌ பொறாமைக்காரர்கள்‌ சொல்வதை நீ பொருட்படுத்த வேண்டாம்‌. நம்முடைய 
ஜாதி கிணற்றுத்‌ தவளைகளாக இருக்க வேண்டுமென்று அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
சக்கரவர்த்தி எனக்குப்‌ பத்து வேலி நிலம்‌ மானியம்‌ கொடுத்திருப்பது உண்மைதான்‌. அதைச்‌ 
செப்பேட்டிலும்‌ எழுதிக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அதற்கு நாலு வருஷங்களுக்கு முன்பே 
சக்கரவர்த்திக்கு நான்‌ மந்திரியானேன்‌ என்பது உனக்குத்‌ தெரியும்‌ அல்லவா?" 
ஆழ்வார்க்கடியான்‌ மெளனமாயிருந்தான்‌. 


"சக்கரவர்த்திக்கும்‌ எனக்கும்‌ எப்போது நட்பு ஏற்பட்டது என்றாவது உனக்குத்‌ 
தெரியுமா? நாங்கள்‌ இருவரும்‌ இளம்பிராயத்தில்‌ ஒரே ஆசிரியரிடம்‌ பாடங்கற்றோம்‌. 
செந்தமிழும்‌ வடமொழியும்‌ பயின்றோம்‌. கணிதம்‌, வான சாஸ்திரம்‌, தர்க்கம்‌, வியாகரணம்‌ எல்லாம்‌ 
படித்தோம்‌. அப்போதெல்லாம்‌ சுந்தர சோழர்‌ சிம்மாசனம்‌ ஏறப்‌ போகிறார்‌ என்று யாரும்‌ 
கனவிலும்‌ எண்ணியதில்லை. அவராவது, நானாவது அதைப்‌ பற்றிச்‌ சிந்தித்ததே கிடையாது. 
இராஜாதித்தரும்‌ கண்டராதித்தரும்‌ காலமாகி அரிஞ்சய சோழர்‌ பட்டத்துக்கு வருவார்‌ என்று 
யார்‌ நினைத்தது? அரிஞ்சயருக்கு அவ்வளவு விரைவில்‌ துர்மரணம்‌ சம்பவித்துச்‌ சுந்தர சோழர்‌ 
பட்டத்துக்கு வரும்படியிருக்கும்‌ என்றுதான்‌ யார்‌ நினைத்தார்கள்‌? சுந்தர சோழர்‌ சிம்மாசனம்‌ 
ஏறியபோது அதனால்‌ பல சிக்கல்கள்‌ விளையும்‌ என்று எதிர்பார்த்தார்‌. உடனிருந்து நான்‌ 
உதவுவதாயிருந்தால்‌ பட்டத்தை ஒப்புக்கொள்வதாகவும்‌ இல்லாவிட்டால்‌ மறுத்துவிடுவதாகவும்‌ 
கூறினார்‌. இராஜ்ய நிர்வாகத்தில்‌ அவருக்கு உதவுவதாக அப்போது வாக்களித்தேன்‌. அந்த 
வாக்குறுதியை இன்றளவும்‌ நிறைவேற்றி வருகிறேன்‌. இதெல்லாம்‌ உனக்குத்‌ தெரியாதா, 
திருமலை?" 


"எனக்குத்‌ தெரியும்‌, குருதேவா! என்‌ ஒருவனுக்கு மட்டும்‌ தெரிந்து என்ன பயன்‌? 
ஜனங்களுக்குத்‌ தெரியாது தானே? நாட்டிலும்‌ நகரத்திலும்‌ வம்பு பேசுகிறவர்களுக்குத்‌ 
தெரியாதுதானே" 


"வம்பு பேசுகிறவர்களைப்‌ பற்றி நீ சிறிதும்‌ கவலைப்படவேண்டாம்‌. பரம்பரையான 
ஆச்சாரியத்‌ தொழிலை விட்டுவிட்டு நான்‌ இராஜ சேவையில்‌ இறங்கியது பற்றி இதற்கு 
முன்னால்‌ நானே சில சமயம்‌ குழப்பமடைந்ததுண்டு. ஆனால்‌ சென்ற இரண்டு நாட்களாக 
அத்தகைய குழப்பம்‌ எனக்குச்‌ சிறிதும்‌ இல்லை. திருமலை! நான்‌ இராமேசுவர ஆலயத்தில்‌ 
சுவாமி தரிசனத்துக்காக இங்கு வரவில்லை என்பதும்‌ மாதோட்டம்‌ போவதற்காகவே இங்கு 
வந்தேன்‌ என்பதும்‌ உனக்குத்‌ தெரியும்‌ அல்லவா?" 


"அப்படித்தான்‌ ஊகித்தேன்‌, குருதேவரே!" 


"நீ ஊகித்தது சரியே, அன்றைக்குச்‌ சம்பந்தரும்‌ சுந்தரமூர்த்தியும்‌ பரவசமாக 
வர்ணித்தபடியேதான்‌ இன்றைக்கும்‌ பாலாவி நதிக்கரையில்‌ மாதோட்டம்‌ இருக்கிறது. 


63 


'வண்டுபண்செயும்‌ மாமலர்ப்‌ பொழில்‌ 
மஞ்ஞை நடமிடுமாதோட்டம்‌ 

தொண்டர்‌ நாடொறுந்‌ துதிசெய 
அருள்செய்‌ கேதீச்சுர மதுதானே!' 


என்று சம்பந்தர்‌ பாடியிருக்கிறாரே, அந்த மாதோட்டத்தை நேரில்‌ பார்க்காமல்‌ 
எழுதியிருக்க முடியுமா? இந்த இராமேசுவரத்‌ தீவிலிருந்தபடியே மாதோட்டத்தை எட்டிப்‌ 
பார்த்து விட்டு எழுதியதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌, கிணற்றுத்‌ தவளைப்‌ பண்டிதர்கள்‌ சிலர்‌. 
அத்தகையோர்‌ சொல்வதை நீ பொருட்படுத்த வேண்டாம்‌..." 


"சுவாமி! மாதோட்டத்தின்‌ இயற்கை வளங்களைக்‌ கண்டு களிப்பதற்காகவா தாங்கள்‌ 
அந்த கேஷத்திரத்துக்குச்‌ சென்றிருந்தீர்கள்‌?" 


"இல்லை; உன்னை அங்கே அனுப்ப எண்ணியிருப்பதால்‌ அதைப்‌ பற்றியும்‌ சொன்னேன்‌. 
நான்‌ சென்றது இளவரசர்‌ அருள்மொழிவர்மரைப்‌ பார்ப்பதற்காக..." 


"இளவரசரைப்‌ பார்த்தீர்களா, குருதேவரே?" என்று ஆழ்வார்க்கடியான்‌ கேட்டான்‌. 
அவனுடைய பேச்சில்‌ இப்போதுதான்‌ சிறிது ஆர்வமும்‌ பரபரப்பும்‌ தொனித்தன. 


"ஆகா! உனக்குக்கூட ஆவல்‌ உண்டாகிவிட்டதல்லவா, இளவரசரைப்‌ பற்றித்‌ தெரிந்து 
கொள்வதற்கு? ஆம்‌, திருமலை! இளவரசரைப்‌ பார்த்தேன்‌; பேசினேன்‌. இலங்கையிலிருந்து 
வந்து கொண்டிருந்த அதிசயமான செய்திகள்‌ எவ்வளவு தூரம்‌ உண்மை என்பதை நேரில்‌ 
தெரிந்து கொண்டேன்‌. கேள்‌, அப்பனே! இலங்கை அரசன்‌ மகிந்தனிடம்‌ ஒரு மாபெரும்‌ 
சைன்யம்‌ இருந்தது. அந்தச்‌ சைன்யம்‌ இப்போது இல்லவே இல்லை! அது என்ன ஆயிற்று 
தெரியுமா? சூரியனைக்‌ கண்ட பனிபோல்‌ கரைந்து, மறைந்து போய்விட்டது! மகிந்தனுடைய 
சைன்யத்திலே பாண்டியநாட்டிலிருந்தும்‌, சேரநாட்டிலிருந்தும்‌ சென்ற வீரர்கள்‌ பலர்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ எல்லாரும்‌ நம்‌ இளவரசர்‌ படைத்தலைமை வகித்து வருகிறார்‌ என்று 
அறிந்ததும்‌ ஆயுதங்களைக்‌ கீழே போட்டுவிட்டார்கள்‌. ஒருவரைப்‌ போல்‌ அனைவரும்‌ நம்முடைய 
கட்சிக்கே வந்து சேர்ந்து விட்டார்கள்‌! மகிந்தன்‌ எப்படிப்‌ போர்‌ புரிவான்‌? போயே போய்‌ 
விட்டான்‌. மலைகள்‌ சூழ்ந்த ரோஹண நாட்டிற்குச்‌ சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறான்‌. ஆக, 
நமது சைன்யம்‌ போர்‌ செய்வதற்கு அங்கு இப்போது எதிரிகளே இல்லை!" 


"அப்படியானால்‌, குருதேவரே! இளவரசர்‌ நம்‌ சைனியத்துடன்‌ திரும்பிவிட வேண்டியது 
தானே? மேலும்‌ அங்கே இருப்பானேன்‌? நம்‌ வீரர்களுக்குத்‌ தானியம்‌ அனுப்புவது பற்றிய 
ரகளையெல்லாம்‌ எதற்காக?" 


"எதிரிகள்‌ இல்லையென்று சொல்லி திரும்பிவந்து விடலாம்‌. ஆனால்‌ இளவரசருக்கு 
அதில்‌ இஷ்டமில்லை. எனக்கும்‌ அதில்‌ சம்மதமில்லை. இளவரசரும்‌, சைனியமும்‌ இப்பால்‌ 
வந்ததும்‌, மகிந்தன்‌ மலை நாட்டிலிருந்து வெளி வருவான்‌. மறுபடியும்‌ பழையபடி போர்‌ 
தொடங்கும்‌. அதில்‌ என்ன பயன்‌? இலங்கை மன்னரும்‌, மக்களும்‌ ஒன்று நமக்குச்‌ 
சிநேகிதர்களாக வேண்டும்‌. அல்லது புலிக்கொடியின்‌ ஆட்சியை அங்கே நிரந்தரமாக நிறுவுதல்‌ 
வேண்டும்‌. இந்த இரண்டு வகை முயற்சியிலும்‌ இளவரசர்‌ ஈடூபட்டிருக்கிறார்‌. நமது போர்‌ 
வீரர்கள்‌ இப்போது இலங்கையில்‌ என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்‌ தெரியுமா? பழைய 
போர்களில்‌ அநுராதபுரநகரமே நாசமாகிவிட்டது. அங்கிருந்த பழமையான புத்த விஹாரங்கள்‌, 
கோயில்கள்‌, தாது கர்ப்ப கோபுரங்கள்‌ எல்லாம்‌ இடிந்து பாழாய்க்‌ கிடக்கின்றன. இளவரசரின்‌ 


64 


கட்டளையின்‌ பேரில்‌ இப்போது நம்வீரர்கள்‌ இடிந்த அக்கட்டிடங்களை யெல்லாம்‌ புதுப்பித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌.!' 


"அழகாய்த்தானிருக்கிறது.சைவம்‌, வைஷ்ணவம்‌ இரண்டையும்‌ கைவிட்டு இளவரசர்‌ 
சாக்கிய மதத்திலேயே ஒருவேளை சேர்ந்து விடுவாரோ, என்னமோ? அதையும்‌ தாங்கள்‌ 
ஆமோதிப்பீர்களோ?" 


"நானும்‌ நீயும்‌ ஆமோதித்தாலும்‌ ஒன்றுதான்‌! ஆமோதிக்காவிட்டாலும்‌ ஒன்றுதான்‌. 
நம்மைப்‌ போன்றவர்கள்‌ நம்முடைய மதமே பெரிது என்று சண்டையிட்டுக்‌ கொண்டிருக்கலாம்‌. 
ஆனால்‌ ஒரு நாட்டை ஆளும்‌ அரசர்‌ தம்முடைய பிரஜைகள்‌ அனுசரிக்கும்‌ சமயங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ ஆதரித்துப்‌ பராமரிக்கவேண்டும்‌. இந்த உண்மையை யாருடைய 
தூண்டுதலுமில்லாமல்‌ இளவரசர்‌ தாமே உணர்ந்திருக்கிறார்‌. சந்தர்ப்பம்‌ கிடைத்ததும்‌ 
காரியத்திலும்‌ செய்து காட்டுகிறார்‌. திருமலை, இதைக்‌ கேள்‌! நம்‌ இளவரசர்‌ 
அருள்மொழிவர்மருடைய கரங்களில்‌ சங்கு சக்கர ரேகை இருப்பதாகச்‌ சொல்லக்‌ 
கேட்டிருக்கிறேன்‌, நீயும்‌ கேட்டிருப்பாய்‌. ஆனால்‌ அவருடைய கரங்களை நீட்டச்‌ சொல்லி நான்‌ 
பார்த்ததில்லை. அவர்‌ கையில்‌ சங்கு சக்கர ரேகை இருந்தாலும்‌ சரி, இல்லாவிட்டாலும்‌ சரி, 
ஒன்று நிச்சயமாக சொல்கிறேன்‌. இந்தப்‌ பூமண்டலத்தை ஏக சக்ராதிபதியாக ஆளத்தகுந்தவர்‌ 
ஒருவர்‌ உண்டு என்றால்‌ அவர்‌ இளவரசர்‌ அருள்மொழிவர்மர்‌ தாம்‌. பிறவியிலேயே அத்தகைய 
தெய்வ கடாட்சத்துடன்‌ சிலர்‌ பிறக்கிறார்கள்‌. சற்றுமுன்‌ சில வர்த்தகத்தலைவர்களும்‌ 
கைக்கோளப்‌ படைச்‌ சேநாதிபதிகளும்‌ வந்துபேசிக்‌ கொண்டிருந்தார்களே, அது உன்‌ காதில்‌ 
விழுந்ததா? இளவரசருக்கு என்றால்‌ நம்‌ வர்த்தகர்கள்‌, - காசிலேயே கருத்துள்ளவர்கள்‌, - 
எவ்வளவு தாராளமாகி விடுகிறார்கள்‌ பார்த்தாயா?" 


'சில நாளைக்கு முன்னால்‌ பொதிகைமலைச்‌ சிகரத்தில்‌ ஒரு தவயோகியைப்‌ 
பார்த்தேன்‌; அவர்‌ ஞானக்கண்‌ படைத்த மகான்‌. அவர்‌ என்ன சொன்னார்‌ தெரியுமா? 'யானைக்கு 
ஒரு காலம்‌ வந்தால்‌, பூனைக்கு ஒரு காலம்‌ வரும்‌. இப்போது தென்னாடு மேம்பாடு அடையும்‌ 
காலம்‌ வந்திருக்கிறது. வெகுகாலமாக இப்புண்ணிய பாரத பூமியில்‌ பெரிய பெரிய 
சக்கரவர்த்திகளும்‌, வீராதி வீரர்களும்‌, ஞானப்‌ பெருஞ்‌ செல்வர்களும்‌, மகா கவிஞர்களும்‌ 
வடநாட்டிலேயே அவதரித்து வந்தார்கள்‌. ஆனால்‌ வடநாட்டைச்‌ சீக்கிரம்‌ கிரகணம்‌ பிடிக்கப்‌ 
போகிறது. இமயமலைக்கு அப்பாலிருந்து ஒரு மகா முரட்டுச்‌ சாதியார்‌ வந்து வடநாட்டைச்‌ 
சின்னா பின்னம்‌ செய்வார்கள்‌. கோயில்களையும்‌, விக்கிரகங்களையும்‌ உடைத்துப்‌ 
போடுவார்கள்‌. ஸநாதன தர்மம்‌ பேராபத்துக்கும்‌ உள்ளாகும்‌. அப்போது நமது தர்மம்‌, 
வேதசாஸ்திரம்‌, கோயில்‌, வழிபாடு - ஆகியவற்றையெல்லாம்‌ தென்னாடுதான்‌ காப்பாற்றித்‌ 
தரப்போகிறது. வீராதி வீரர்களான சக்கரவர்த்திகள்‌ இத்தென்னாட்டில்‌ தோன்றி, நாலு 
திசைகளிலும்‌ ஆட்சி செலுத்துவார்கள்‌. மகாஞானிகளும்‌, பண்டிதோத்தமர்களும்‌, பக்த 
சிரோமணிகளும்‌ இத்தென்னாட்டில்‌ அவதரிப்பார்கள்‌!' என்று இவ்விதம்‌ அந்தப்‌ பொதிகை 
மலைச்‌ சிவயோகி அருளினார்‌. அந்த யோகியின்‌ தீர்க்க தரிசனம்‌ உண்மையாகும்‌ என்ற 
நம்பிக்கை எனக்கு இப்போது பிறந்திருக்கிறது, திருமலை!' 


"சுவாமி! தாங்கள்‌ ஏதேதோ ஆகாசக்‌ கோட்டைகள்‌ கட்டிக்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌. 
ஆனால்‌ அங்கே இராஜ்யத்தின்‌ அஸ்திவாரத்தையே தகர்த்தெறியப்‌ பார்க்கிறார்கள்‌ குரு 
தேவரே! நான்‌ பார்த்ததையெல்லாம்‌ தாங்கள்‌ பார்த்து நான்‌ கேட்டதையெல்லாம்‌ தாங்களும்‌ 
கேட்டிருந்தால்‌ இவ்வளவு குதூகலமாயிருக்க மாட்டீர்கள்‌. இந்தச்‌ சோழ சாம்ராஜ்யத்துக்கு 
ஏற்படப்போகும்‌ அபாயத்தை நினைத்துக்‌ கதிகலங்குவீர்கள்‌..." 


"திருமலை, ஆம்‌, நான்‌ மறந்துவிட்டேன்‌. அதிக உற்சாகம்‌ என்‌ அறிவை மூடிவிட்டது. நீ 
உன்‌ பிரயாணத்தில்‌ தெரிந்து வந்த செய்திகளை இன்னும்‌ நான்‌ கேட்கவே இல்லை. சொல்‌, 
கேட்கிறேன்‌. எவ்வளவு பயங்கரமான செய்திகளாயிருந்தாலும்‌ தயங்காமல்‌ சொல்‌!" "சுவாமி, 
இங்கேயே சொல்லும்படி ஆக்ஞாபிக்கிறீர்களா? நான்‌ கொண்டுவந்த செய்திகளை வாயு 
பகவான்‌ கேட்டால்‌ நடுங்குவார்‌; சமுத்திரராஜன்‌ கேட்டால்‌ ஸ்தம்பித்து நிற்பார்‌; பட்சிகள்‌ 


65 


கேட்டால்‌ பறக்கும்‌ சக்தியை இழந்து சுருண்டுவிடும்‌; ஆகாசவாணியும்‌, பூமா தேவியுங்கூட 
அலறிவிடூவார்கள்‌. அப்படிப்பட்ட செய்திகளை இங்கே பகிரங்கமாகச்‌ சொல்லும்‌ படியா 
பணிக்கிறீர்கள்‌?" என்றான்‌ ஆழ்வார்க்கடியான்‌. 


"அப்படியானால்‌ வா! காற்றும்‌, கனலும்‌ புகாத பாதாளக்‌ குகை ஒன்று இந்தத்‌ தீவிலே 
இருக்கிறது. அங்கே வந்து விவரமாகச்‌ சொல்லு!" என்றார்‌ அநிருத்தப்‌ பிரமராயர்‌. 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
"பொன்னியின்‌ செல்வன்‌" 


வந்தியத்தேவன்‌ நாகத்தீவின்‌ முனையில்‌ இறங்கி மாதோட்டத்தை நோக்கிப்‌ 
போய்க்கொண்டிருந்த அதே சமயத்தில்‌ - அநிருத்தப்‌ பிரமராயரும்‌ ஆழ்வார்க்கடியானும்‌ 
சாம்ராஜ்ய நிலைமையைப்பற்றி விவாதித்துக்‌ கொண்டிருந்த அதே நேரத்தில்‌ - குந்தவை 
தேவியும்‌ கொடும்பாளூர்‌ இளவரசி வானதியும்‌, அம்பாரி வைத்த ஆனைமீது ஏறித்‌ தஞ்சை நகரை 
நெருங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இளைய பிராட்டி சில காலமாகத்‌ தஞ்சைக்குப்‌ போவதில்லை 
என்று வைத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. இதற்குப்‌ பல காரணங்கள்‌ இருந்தன. தஞ்சையில்‌ 
அரண்மனைப்‌ பெண்டிர்‌ தனித்தனியாக வசிக்கும்படியாகப்‌ போதிய அரண்மனைகள்‌ இன்னும்‌ 
உண்டாகவில்லை. சக்கரவர்த்தியின்‌ பிரதான அரண்மனையிலேயே எல்லாப்‌ பெண்டிரும்‌ 
இருந்தாக வேண்டும்‌. மற்ற அரண்மனைகளையெல்லாம்‌ பழுவேட்டரையர்களும்‌ மற்றும்‌ 
பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளும்‌ ஆக்ரமித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. பழையாறையில்‌ 
அரண்மனைப்‌ பெண்டிர்‌ சுயேச்சையாக இருக்க முடிந்தது. விருப்பம்‌ போல்‌ வெளியில்‌ 
போகலாம்‌; வரலாம்‌. ஆனால்‌ தஞ்சையில்‌ வசித்தால்‌ பழுவேட்டரையர்களின்‌ கட்டுப்பாடுகளுக்கு 
உட்பட்டுத்‌ தீரவேண்டும்‌. கோட்டைக்குள்ளும்‌, அரண்மனைக்குள்ளும்‌ இஷ்டம்போல்‌ வருவதும்‌ 
போவதும்‌ இயலாத காரியம்‌. அம்மாதிரி கட்டுப்பாடுகளும்‌, நிர்ப்பந்தங்களும்‌ இளைய 
பிராட்டிக்குப்‌ பிடிப்பதில்லை. அல்லாமலும்‌ பழுவூர்‌ இளையராணியின்‌ செருக்கும்‌, அவளுடைய 
அகம்பாவ நடத்தைகளும்‌ குந்தவைப்‌ பிராட்டிக்கு மிக்க வெறுப்பை அளித்தன. அரண்மனைப்‌ 
பெண்டிர்கள்‌ பழையாறையில்‌ இருப்பதையே சக்கரவர்த்தியும்‌ விரும்பினார்‌. இந்தக்‌ 
காரணங்களினால்‌ குந்தவைப்‌ பிராட்டி பழையாறையிலேயே வசித்து வந்தாள்‌. உடம்பு 
குணமில்லாத தன்‌ அருமைத்‌ தந்தையைப்‌ பார்க்கவேண்டும்‌. அவருக்குப்‌ பணிவிடை செய்ய 
வேண்டும்‌ என்ற ஆர்வத்தையும்‌ கட்டுப்படுத்திக்‌ கொண்டிருந்தாள்‌. 


ஆனால்‌ வந்தியத்தேவன்‌ வந்துவிட்டுப்‌ போனதிலிருந்து இளைய பிராட்டியின்‌ மனத்தில்‌ 
ஒரு மாறுதல்‌ ஏற்பட்டிருந்தது. இராஜரீகத்தில்‌ பயங்கரமான சூழ்ச்சிகளும்‌, சதிகளும்‌ 
நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கும்‌ போது நாம்‌ பழையாறையில்‌ உல்லாசமாக நதிகளில்‌ ஓடம்‌ 
விட்டுக்கொண்டும்‌, பூங்காவனங்களில்‌ ஆடிப்பாடிக்‌ கொண்டும்‌ காலங்‌ கழிப்பது சரியா? 
தமையன்‌ தொண்டை நாட்டில்‌ இருக்கிறான்‌; தம்பியோ ஈழநாட்டில்‌ இருக்கிறான்‌; அவர்கள்‌ 
இருவரும்‌ இல்லாத சமயத்தில்‌ இராஜ்யத்தில்‌ நடக்கும்‌ விவகாரங்களை நாம்‌ கவனித்தாக 
வேண்டும்‌ அல்லவா? தலை நகரில்‌ அவ்வப்போது நடக்கும்‌ நிகழ்ச்சிகளை அந்தரங்கத்‌ தூதர்கள்‌ 
மூலம்‌ அறிவிக்க வேண்டும்‌ என்று தமையன்‌ ஆதித்த கரிகாலன்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கிறானே? 
பழையாறையில்‌ வசித்தால்‌ தஞ்சையில்‌ நடக்கும்‌ காரியங்கள்‌ எப்படித்‌ தெரியவரும்‌? 


வந்தியத்தேவன்‌ அறிவித்த செய்திகளோ மிகப்‌ பயங்கரமாயிருந்தன. 
பழுவேட்டரையர்கள்‌ தங்கள்‌ அந்தஸ்துக்கு மீறி அதிகாரம்‌ செலுத்தி வந்தது மட்டுமே இது 
வரையில்‌ இளைய பிராட்டிக்குப்‌ பிடிக்காமலிருந்தது. இப்போதோ சிம்மாசனத்தைப்‌ பற்றியே 
சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்துவிட்டார்கள்‌. பாவம்‌! அந்தப்‌ பரம சாது மதுராந்தகனையும்‌ தங்கள்‌ 
வலையில்‌ போட்டுக்‌ கொண்டார்கள்‌. சோழ நாட்டுச்‌ சிற்றரசர்களையும்‌, பெருந்தரத்து 
அதிகாரிகள்‌ பலரையும்‌ தங்கள்‌ வசப்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. எந்த நேரத்தில்‌ என்ன 


66 


நடக்குமோ, தெரியாது. இவர்களுடைய சூழ்ச்சியும்‌, வஞ்சனையும்‌, துராசையும்‌ எந்த வரையில்‌ 
போகும்‌ என்று யார்‌ கண்டது? சுந்தர சோழரின்‌ உயிருக்கு உலை வைத்தாலும்‌ வைத்து 
விடுவார்கள்‌! மாட்டார்கள்‌ என்று எப்படிச்‌ சொல்ல முடியும்‌? சக்கரவர்த்தியின்‌ புதல்வர்கள்‌ 
இருவரும்‌ இல்லாத சமயத்தில்‌ அவருக்கு எதாவது நேர்ந்துவிட்டால்‌, மதுராந்தகனைச்‌ 
சிம்மாசனத்தில்‌ ஏற்றி வைத்துவிடுவது எளிதாயிருக்கும்‌ அல்லவா? இதற்காக என்ன செய்தாலும்‌ 
செய்வார்கள்‌! அவர்களுக்கு யோசனை தெரியாவிட்டாலும்‌ அந்த ராட்சஷி நந்தினி சொல்லிக்‌ 
கொடுப்பாள்‌. அவர்கள்‌ தயங்கினாலும்‌, இவள்‌ துணிவூட்டுவாள்‌. ஆகையால்‌ தஞ்சாவூரில்‌ நம்‌ 
தந்தையின்‌ அருகில்‌ நாம்‌ இனி இருப்பதே நல்லது. சூழ்ச்சியும்‌ சதியும்‌ எதுவரைக்கும்‌ 
போகின்றன என்று கவனித்துக்‌ கொண்டு வரலாம்‌. அதோடு நம்‌ அருமைத்‌ தந்தைக்கும்‌ ஆபத்து 
ஒன்றும்‌ வராமல்‌ பார்த்துக்‌ கொள்ளலாம்‌. 


சாதுவாகிய மதுராந்தகனை ஏன்‌ இவர்கள்‌ சிம்மாசனத்தில்‌ ஏற்றப்‌ பார்க்கிறார்கள்‌? தர்ம 
நியாய முறைக்காகவா? இல்லவே இல்லை.மதுராந்தகனுக்குப்‌ பட்டம்‌ கட்டினால்‌ அவனைப்‌ 
பொம்மையாக வைத்துக்கொண்டு தங்கள்‌ இஷ்டம்‌ போல்‌ எல்லாக்‌ காரியங்களையும்‌ நடத்திக்‌ 
கொள்ளலாம்‌ என்பதற்காகத்தான்‌.அப்புறம்‌ நந்தினி வைத்ததுதான்‌ சோழ சாம்ராஜ்யத்தில்‌ 
சட்டமாகிவிடும்‌! அவளுடைய அதிகாரத்துக்குப்‌ பயந்துதான்‌ மற்றவர்கள்‌ வாழ வேண்டும்‌. 
அவளிடம்‌ மற்ற அரண்மனை மாதர்‌ கைகட்டி நிற்கவேண்டும்‌. சீச்சீ! அத்தகைய நிலைமைக்கு 
இடம்‌ கொடுக்க முடியுமா? நான்‌ ஒருத்தி இருக்கும்‌ வரைமில்‌ அது நடவாது. பார்க்கலாம்‌ 
அவளுடைய சமார்த்தியத்தை! 


தஞ்சாவூரில்‌ இருப்பது தனக்குப்‌ பல வகையில்‌ சிரமமாகவே இருக்கும்‌. தாயும்‌, 
தந்தையும்‌, "இங்கு எதற்காக வந்தாய்‌, பழையாறையில்‌ சுகமாக இருப்பதை விட்டு?" என்று 
கேட்பார்கள்‌. 'சுயேச்சை என்பதே இல்லாமற்‌ போய்விடும்‌. தன்னுடைய திருமணத்தைப்‌ பற்றிய 
பேச்சை யாரேனும்‌ எடுப்பார்கள்‌. அதைக்‌ கேட்கவே தனக்குப்‌ பிடிக்காது. நந்தினியைச்‌ 
சிலசமயம்‌ பார்க்கும்படியாக இருக்கும்‌. அவளுடைய அதிகாரச்‌ செருக்கைத்‌ தன்னால்‌ சகிக்க 
முடியாது. ஆனால்‌ இதையெல்லாம்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ பார்த்தால்‌ சரிப்படுமா? இராஜ்யத்து 
க்குப்‌ பேரபாயம்‌ வந்திருக்கிறது. தந்தையின்‌ உயிருக்கு அபாயம்‌ நேரலாம்‌ என்ற பயமும்‌ 
இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில்‌ நாம்‌ இருக்கவேண்டிய இடம்‌ தஞ்சையேயல்லவா?' 


இவ்வளவையும்‌ தவிர, வேறொரு, முக்கிய காரணமும்‌ இருந்தது. அது 
வந்தியத்தேவனைப்‌ பற்றி ஏதேனும்‌ செய்தி உண்டா என்று தெரிந்துகொள்ளும்‌ ஆசைதான்‌. 
வந்தியத்தேவன்‌ கோடிக்கரைப்‌ பக்கம்‌ போயிருக்கிறான்‌ என்று தெரிந்து அவனைப்‌ பிடித்து வரப்‌ 
பழுவேட்டரையர்கள்‌ ஆட்கள்‌ அனுப்பியிருப்பதைப்பற்றி இளைய பிராட்டி கேள்விப்பட்டாள்‌. 
புத்தி யுத்திகளில்‌ தேர்ந்த அந்த இளைஞன்‌ இவர்களிடம்‌ அகப்பட்டுக்‌ கொள்வானா? 
ஒருவேளை அகப்பட்டால்‌ தஞ்சாவூருக்குத்தான்‌ கொண்டு வருவார்கள்‌. அச்சமயம்‌ நாம்‌ அங்கே 
இருப்பது மிகவும்‌ அவசியமல்லவா? ஆதித்த கரிகாலன்‌ அனுப்பிய தூதனை அவர்கள்‌ அவ்வளவு 
எளிதில்‌ ஒன்றும்‌ செய்து விடமுடியாது.ஏதாவது குற்றம்‌ சாட்டித்தான்‌ தண்டிக்க வேண்டும்‌. 
அதற்காகவே சம்புவரையர்‌ மகனை முதுகில்‌ குத்திக்‌ கொல்ல முயன்றதாக குற்றம்‌ 
சாட்டியிருக்கிறார்கள்‌. அது பொய்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌ அது பொய்‌ என்பதை 
நிரூபிக்க வேண்டும்‌. கந்தன்‌ மாறனுடன்‌ பேசி அவனுடைய வாய்ப்‌ பொறுப்பை அறிந்து கொள்வது 
அதற்கு உபயோகமாயிருக்கலாம்‌...' 


இவ்விதமெல்லாம்‌ குந்தவையின்‌ உள்ளம்‌ பெரிய பெரிய சூழ்ச்சிகளிலும்‌ சிக்கலான 
விவகாரங்களிலும்‌ சஞ்சரித்துக்‌ குழம்பிக்‌ கொண்டிருக்கையில்‌, அவளுடன்‌ யானைமீது வந்த 
அவள்‌ தோழி வானதியின்‌ உள்ளம்‌, பால்‌ போன்ற தூய்மையுடனும்‌, பளிங்கு போன்ற 
தெளிவுடனும்‌ ஒரே விஷயத்தைப்பற்றியே சிந்தித்துக்‌ கொண்டிருந்தது. அந்த ஒரு விஷயம்‌ 
இளவரசர்‌ அருள்மொழிவர்மர்‌ எப்போது இலங்கையிலிருந்து திரும்பி வருவார்‌ என்பது 
பற்றித்தான்‌. 


67 


"அக்கா! அவரை உடனே புறப்பட்டு வரும்படி ஓலை அனுப்பியிருப்பதாகச்‌ 
சொன்னீர்கள்‌ அல்லவா? வந்தால்‌, எவ்விடம்‌ வருவார்‌? பழையாறைக்கா? தஞ்சாவூருக்கா?" என்று 
வானதி கேட்டாள்‌. 


தஞ்சாவூருக்கு இவர்கள்‌ போயிருக்கும்போது இளவரசர்‌ பழையாறைக்கு வந்து 
விட்டால்‌ என்ன செய்கிறது என்பது வானதியின்‌ கவலை. வேறு யோசனைகளில்‌ ஆழ்ந்திருந்த 
குந்தவைப்‌ பிராட்டி வானதியைத்‌ திரும்பிப்‌ பார்த்து, "யாரைப்பற்றியட கேட்கிறாய்‌? 
பொன்னியின்‌ செல்வனைப்‌ பற்றியோ?" என்றாள்‌. 


"ஆமாம்‌, அக்கா! அவரைப்‌ பற்றித்தான்‌. இளவரசரைப்‌ 'பொன்னியின்‌ செல்வன்‌' என்று 
நாலைந்து தடவை தாங்கள்‌ குறிப்பிட்டு விட்டீர்கள்‌, அதற்குக்‌ காரணம்‌ சொல்லவில்லை. 
பிற்பாடு சொல்வதாகத்‌ தட்டிக்‌ கழித்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள்‌. இப்போதாவது 
சொல்லுங்களேன்‌. தஞ்சாவூர்க்‌ கோட்டை இன்னும்‌ வெகுதூரத்தில்‌ இருக்கிறது. இந்த 
யானையோ ஆமை நகர்வதுபோல்‌ நகர்கிறது!" என்றாள்‌ வானதி. 


"இதற்குமேல்‌ யானை வேகமாய்ப்‌ போனால்‌ நம்மால்‌ இதன்‌ முதுகில்‌ இருக்க முடியாது. 
அம்பாரியோடு நாமும்‌ கீழே விழவேண்டியதுதான்‌! அடியே! தக்கோலப்‌ போரில்‌ என்ன நடந்தது 
என்று உனக்குத்‌ தெரியுமா?" 


"அக்கா! 'பொன்னியின்‌ செல்வன்‌' என்னும்‌ பெயர்‌ எப்படி வந்தது என்று சொல்லுங்கள்‌!" 


"அடி கள்ளி! அதை நீ மறக்கமாட்டாய்‌ போலிருக்கிறது; சொல்கிறேன்‌, கேள்‌!" என்று 
குந்தவைப்‌ பிராட்டி சொல்லத்‌ தொடங்கினாள்‌. 


சுந்தர சோழ சக்கரவர்த்தி பட்டதுக்கு வந்த புதிதில்‌ அவருடைய குடூம்ப வாழ்க்கை 
ஆனந்த மயமாக இருந்தது.அரண்மனைப்‌ படகில்‌ குடும்பத்துடன்‌ அமர்ந்து சக்கரவர்த்தி 
பொன்னி நதியில்‌ உல்லாசமாக உலாவி வருவார்‌.அத்தகைய சமயங்களில்‌ படகில்‌ ஓரே 
குதூகலமாயிருக்கும்‌. வீணா கானமும்‌ பாணர்களில்‌ கீதமும்‌ கலந்து காவேரி வெள்ளத்தோடு 
போட்டியிட்டுக்‌ கொண்டு பெருகும்‌. இடையிடையே யாரேனும்‌ ஏதேனும்‌ வேடிக்கை 
செய்வார்கள்‌. உடனே கலகலவென்று சிரிப்பின்‌ ஒலி கிளம்பிக்‌ காவேரிப்‌ பிரவாகத்தில்‌ 
சலசலப்பு ஒலியுடன்‌ ஒன்றாகும்‌. 


சிலசமயம்‌ பெரியவர்கள்‌ தங்களுக்குள்‌ பேசி மகிழ்வார்கள்‌. படகில்‌ ஒரு பக்கத்தில்‌ 
குழந்தைகள்‌ கும்மாளம்‌ அடித்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌. சில சமயம்‌ எல்லோருமாகச்‌ சேர்ந்து 
வேடிக்கை விநோதங்களில்‌ ஈடுபட்டுத்‌ தங்களை மறந்து களிப்பார்கள்‌. ஒருநாள்‌ அரண்மனைப்‌ 
படகில்‌ சக்கரவர்த்தியும்‌ ராணிகளும்‌ குழந்தைகளும்‌ உட்கார்ந்து காவேரியில்‌ உல்லாசப்‌ 
பிரயாணம்‌ செய்து கொண்டிருந்த போது, திடீரென்று, "குழந்தை எங்கே? குழந்தை 
அருள்மொழி எங்கே?" என்று ஒரு குரல்‌ எழுந்தது. இந்தக்‌ குரல்‌ குந்தவையின்‌ குரல்தான்‌ 
அருள்மொழிக்கு அப்போது வயது ஐந்து. குந்தவைக்கு வயது எழு. அரண்மனையில்‌ 
அனைவருக்கும்‌ கண்ணினும்‌ இனிய செல்லக்‌ குழந்தை அருள்மொழி. ஆனால்‌ எல்லாரிலும்‌ 
மேலாக அவனிடம்‌ வாஞ்சை உடையவள்‌ அவன்‌ தமக்கை குந்தவை. படகில்‌ குழந்தையைக்‌ 
காணோம்‌ என்பதைக்‌ குந்தவைதான்‌ முதலில்‌ கவனித்தாள்‌. உடனே மேற்கண்டவாறு 
கூச்சலிட்டாள்‌. எல்லாரும்‌ கதிகலங்கிப்‌ போனார்கள்‌. படகில்‌ அங்குமிங்கும்‌ தேடினார்கள்‌. 
ஆனால்‌ அரண்மனைப்‌ படகில்‌ அதிகமாகத்‌ தேடுவதற்கு இடம்‌ எங்கே? சுற்றிச்‌ சுற்றித்‌ தேடியும்‌ 
குழந்தையைக்‌ காணவில்லை. குந்தவையும்‌, ஆதித்தனும்‌ அலறினார்கள்‌. ராணிகள்‌ 
புலம்பினார்கள்‌, தோழிமார்கள்‌ அரற்றினார்கள்‌.படகோட்டிகளில்‌ சிலர்‌ காவேரி வெள்ளத்தில்‌ 
குதித்துத்‌ தேடினார்கள்‌. சுந்தர சோழரும்‌ அவ்வாறே குதித்துத்‌ தேடலுற்றார்‌. ஆனால்‌ எங்கே 
என்று தேடுவது? ஆற்று வெள்ளம்‌ குழந்தையை எவ்வளவு தூரம்‌ அடித்துக்கொண்டு போயிருக்கும்‌ 
என்று யார்‌ கண்டது? குழந்தை எப்போது வெள்ளத்தில்‌ விழுந்தது என்பதுதான்‌ யாருக்குத்‌ 
தெரியும்‌? நோக்கம்‌, குறி என்பது ஒன்றுமில்லாமல்‌ காவேரியில்‌ குதித்தவர்கள்‌ நாலாபுறமும்‌ 


68 


பாய்ந்து துழாவினார்கள்‌. குழந்தை அகப்படவில்லை. இதற்குள்‌ படகில்‌ இருந்த ராணிகள்‌ - 
தோழிமார்களில்‌ சிலர்‌ மூர்ச்சை போட்டு விழுந்துவிட்டார்கள்‌. அவர்களைக்‌ கவனிப்பார்‌ 
இல்லை. உணர்ச்சியோடு இருந்த மற்றவர்கள்‌ 'ஐயோ!' என்று அழுது புலம்பிய சோகக்‌ குரல்‌ 
காவேரி நதியின்‌ ஓங்காரக்‌ குரலை அடக்கிக்கொண்டு மேலெழுந்தது. நதிக்கரை மரங்களில்‌ 
வசித்த பறவைகள்‌ அதைக்‌ கேட்டுத்‌ திகைத்து மோனத்தில்‌ ஆழ்ந்தன. 


சட்டென்று ஓர்‌ அற்புதக்‌ காட்சி தென்பட்டது. படகுக்குச்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ ஆற்று 
வெள்ளத்தின்‌ மத்தியில்‌ அது தெரிந்தது. பெண்‌ உருவம்‌ ஒன்று இரண்டு கைகளிலும்‌ 
குழந்தையைத்‌ தூக்கிப்‌ பிடித்துக்கொண்டு நின்றது.அந்த மங்கையின்‌ வடிவம்‌ இடுப்புவரையில்‌ 
தண்ணீரில்‌ மறைந்திருந்தது. அப்பெண்ணின்‌ பொன்‌ முகமும்‌, மார்பகமும்‌, தூக்கிய கரங்களும்‌ 
மட்டுமே மேலே தெரிந்தன. அவற்றிலும்‌ பெரும்‌ பகுதியைக்‌ குழந்தை மறைத்துக்‌ 
கொண்டிருந்தது. எல்லாரையும்‌ போல்‌ சுந்தர சோழரும்‌ அந்தக்‌ காட்சியைப்‌ பார்த்தார்‌. உடனே 
பாய்ந்து நீந்தி அந்தத்‌ திசையை நோக்கிச்‌ சென்றார்‌. கைகளை நீட்டிக்‌ குழந்தையை வாங்கிக்‌ 
கொண்டார்‌. இதற்குள்‌ படகும்‌ அவர்‌ அருகில்‌ சென்றுவிட்டது. படகிலிருந்தவர்கள்‌ 
குழந்தையைச்‌ சுந்தர சோழரிடமிருந்து வாங்கிக்‌ கொண்டார்கள்‌.சக்கரவர்த்தியையும்‌ கையைப்‌ 
பிடித்து ஏற்றி விட்டார்கள்‌. சக்கரவர்த்தி படகில்‌ ஏறியதும்‌ நினைவற்று விழுந்துவிட்டார்‌. 
அவரையும்‌, குழந்தையையும்‌ கவனிப்பதில்‌ அனைவரும்‌ ஈடுபட்டார்கள்‌. குழந்தையைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொடுத்த மாதரசி என்னவானாள்‌? என்று யாரும்‌ கவனிக்கவில்லை. அவளுடைய 
உருவம்‌ எப்படியிருந்தது? என்று அடையாளம்‌ சொல்லும்படி யாரும்‌ கவனித்துப்‌ பார்க்கவும்‌ 
இல்லை. "குழந்தையைக்‌ காப்பாற்றியவள்‌ நான்‌!" என்று பரிசுகேட்பதற்கு அவள்‌ வரவும்‌ 
இல்லை. ஆகவே காவேரி நதியாகிய தெய்வந்தான்‌ இளவரசர்‌ அருள்மொழிவர்மரைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொடுூத்திருக்கவேண்டும்‌ என்று அனைவரும்‌ ஒரு முகமாக முடிவு கட்டினார்கள்‌. 
ஆண்டுதோறும்‌ அந்த நாளில்‌ பொன்னி நதிக்குப்‌ பூஜை போடவும்‌ ஏற்பாடாயிற்று. அதுவரை 
அரண்மனைச்‌ செல்வனாயிருந்த அருள்மொழிவர்மன்‌ அன்றுமுதலாவது 'பொன்னியின்‌ செல்வன்‌' 
ஆனான்‌. அச்சம்பவத்தை அறிந்த அரச குடூம்பத்தார்‌ அனைவரும்‌ பெரும்பாலும்‌ 'பொன்னியின்‌ 
செல்வன்‌' என்றே அருள்மொழிவர்மனை அழைத்து வந்தார்கள்‌. 


பதினான்காம்‌ அத்தியாயம்‌. 
இரண்டு பூரண சந்திரர்கள்‌ 


அன்று தஞ்சை நகரம்‌ அல்லோலகல்லோலப்பட்டது. பல காலமாகத்‌ தலைநகருக்கு 
வராதிருந்த இளவரசி மனம்‌ மாறித்‌ தஞ்சைக்கு வருகிறார்‌ என்றால்‌ அந்த நகர மாந்தர்களின்‌ 
எக்களிப்புக்குக்‌ கேட்பானேன்‌? சோழ நாட்டில்‌ இளவரசி குந்தவையின்‌ அழகு, அறிவு, தயாளம்‌ 
முதலிய குணங்களைப்‌ பற்றித்‌ தெரியாதவர்கள்‌ இல்லை. தினம்‌ ஒரு தடவையாவது ஏதேனும்‌ 
ஒரு வியாஜம்‌ பற்றி அவருடைய பெயரைக்‌ குறிப்பிட்டுப்‌ பேசாதவர்களும்‌ இல்லை. இந்த வருஷம்‌ 
நவராத்திரி வைபவத்துக்கு இளவரசி தஞ்சை அரண்மனையில்‌ வந்து இருப்பார்‌ என்ற வதந்தி 
முன்னமே பரவி மக்களின்‌ ஆவலை வளர்த்திருந்தது. எனவே, இன்றைக்கு வருகிறார்‌ என்று 
தெரிந்ததும்‌ தஞ்சைக்‌ கோட்டை வாசலில்‌ ஒரு ஜன சமுத்திரமே காத்துக்கொண்டிருந்தது. 
பூரண சந்திரனுடைய உதயத்தை எதிர்பார்த்து ஆஹ்லாத ஆரவாரம்‌ செய்யும்‌ 
ஜலசமுத்திரத்தைப்‌ போல்‌ இந்த ஜனசமுத்திரமும்‌ ஆர்வம்‌ மிகுந்து ஆரவாரம்‌ செய்து 
கொண்டிருந்தது. 


கடைசியில்‌, பூரணசந்திரனும்‌ உதயமாயிற்று. ஏன்‌? இரண்டு நிலாமதியங்கள்‌ ஒரே 
சமயத்தில்‌ உதயமாயின. தஞ்சைக்‌ கோட்டை வாசலண்டை குந்தவை தேவி தன்‌ பரிவாரத்துடன்‌ 
வந்து சேர்ந்தபோது, கோட்டைக்‌ கதவுகள்‌ தடால்‌ என்று திறந்தன. உள்ளேயிருந்து தேவியை 
வரவேற்று அழைத்துப்‌ போவதற்காக அரண்மனைப்‌ பரிவாரங்கள்‌ வெளிவந்தன. அந்தப்‌ 
பரிவாரங்களின்‌ முன்னிலையில்‌ இருபழுவேட்டரையர்களும்‌ இருந்தார்கள்‌. அது மட்டுமல்ல; 


69 


அவர்களுக்குப்‌ பின்னால்‌, முத்துப்பதித்த தந்தப்‌ பல்லக்கு ஒன்றும்‌ வந்தது.அதன்‌ பட்டுத்திரைகள்‌ 
விலகியதும்‌ உள்ளே பழுவூர்‌ இளைய ராணி நந்தினிதேவியின்‌ சுந்தர மதிவதனம்‌ தெரிந்தது. 


குந்தவை யானையிலிருந்தும்‌ நந்தினி பல்லக்கிலிருந்தும்‌ இறங்கினார்கள்‌. நந்தினி 
விரைந்து முன்னால்‌ சென்று குந்தவைக்கு முகமன்‌ கூறி வரவேற்றாள்‌. அந்த வரவேற்பைக்‌ 
குந்தவை புன்னகை புரிந்து அங்கீகரித்தாள்‌. சோழநாட்டின்‌ அந்த இரு பேரழகிகளையும்‌ அங்கு 
ஒருங்கே கண்ட ஜனத்திரளின்‌ உற்சாகம்‌ கரைபுரண்டு ஓடியது. நந்தினி பொன்‌ வர்ணமேனியாள்‌; 
குந்தவை செந்தாமரை நிறத்தினாள்‌. நந்தினியின்‌ பொன்முகம்‌ பூரணசந்திரனைப்போல்‌ வட்ட 
வடிவமாயிருந்தது; குந்தவையின்‌ திருமுகம்‌ கைதேர்ந்த சிற்பிகள்‌ வார்த்த சிலை வடிவத்தைப்‌ 
போல்‌ சிறிது நீள வாட்டமாயிருந்தது. நந்தினியின்‌ செவ்வரியோடிய கருநிறக்‌ கண்கள்‌ இறகு 
விரித்த தேன்‌ வண்டுகளைப்போல்‌ அகன்று இருந்தன; குந்தவையின்‌ கருநீல வர்ணக்‌ கண்கள்‌ 
நீலோத்‌ பலத்தின்‌ இதழைப்போல்‌ காதளவு நீண்டு பொலிந்தன. நந்தினியின்‌ மூக்கு தட்டையாக 
வழுவழுவென்று தந்தத்தினால்‌ செய்ததுபோல்‌ திகழ்ந்தது. குந்தவையின்‌ மூக்கு சிறிது நீண்டு 
பன்னீர்ப்பூவின்‌ மொட்டைப்போல்‌ இருந்தது. நந்தினியின்‌ சிறிது தடித்த இதழ்கள்‌ அமுதம்‌ தது 
ம்பும்‌ பவழச்‌ செப்பைப்‌ போல்‌ தோன்றியது. குந்தவையின்‌ மெல்லிய இதழ்களோ தேன்‌ பிலிற்றும்‌ 
மாதுளை மொட்டெனத்‌ திகழ்ந்தது. நந்தினி தன்‌ கூந்தலைக்‌ கொண்டை போட்டு 
மலர்ச்செண்டுகளைப்‌ போல்‌ அலங்கரித்து இருந்தாள்‌. குந்தவையின்‌ கூந்தலோ "இவள்‌ அழகின்‌ 
அரசி" என்பதற்கு அடையாளமாகச்‌ சூட்டிய மணி மகுடத்தைப்போல்‌ அமைந்திருந்தது. 


இப்படியெல்லாம்‌ அந்த இருவனிதா மணிகளின்‌ அழகையும்‌ அலங்காரத்தையும்‌ 
தனித்தனியே பிரித்து ஒப்பிட்டுப்‌ பார்த்து எல்லோரும்‌ மகிழ்ந்தார்கள்‌ என்று சொல்ல முடியாது 
தான்‌. ஆயினும்‌ பொதுப்படையாக இருவரும்‌ நிகரில்லாச்‌ செளந்தரியவதிகள்‌ என்பதையும்‌, 
அங்க அமைப்பிலும்‌ அலங்காரத்திலும்‌ மாறுபட்டவர்கள்‌ என்பதையும்‌ அனைவருமே எளிதில்‌ 
உணர்ந்தார்கள்‌. நந்தினியின்‌ பேரில்‌ அதுவரையில்‌ நகர மாந்தர்களுக்கு ஓரளவு அதிருப்தியும்‌ 
அசூயையும்‌ இருந்து வந்தன. குந்தவைப்‌ பிராட்டியை ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ குல தெய்வமெனப்‌ 
பக்தியுடன்‌ பாராட்டினார்கள்‌. ஆனால்‌, இப்போது பழுவூர்‌ இளைய ராணி கோட்டை வாசலுக்கு 
வந்து இளைய பிராட்டியை வரவேற்று மக்களுக்கு மிகுந்த குதூகலத்தை விளைவித்தது. 


மக்கள்‌ இவ்விதம்‌ மகிழ்ச்சியில்‌ ஆழ்ந்திருக்கையில்‌ நந்தினிக்கும்‌, குந்தவைக்கும்‌ நடந்த 
சம்பாஷணை, மின்னலை மின்னல்‌ வெட்டும்‌ தோரணையில்‌ அமைந்தது. "தேவி! வருக! வருக! 
எங்களை அடியோடு மறந்துவிட்டீர்களோ, என்று நினைத்தோம்‌. இளைய பிராட்டியின்‌ கருணை 
எல்லையற்றது என்பதை இன்று அறிந்தோம்‌" என்றாள்‌ நந்தினி. 


"அது எப்படி ராணி! தூரத்திலிருந்தால்‌ மறந்து விட்டதாக அர்த்தமா? நீங்கள்‌ 
பழையாறைக்கு வராதபடியால்‌ என்னை மறந்து விட்டதாக வைத்துக்‌ கொள்ளலாமா?" என்றாள்‌ 
குந்தவை. 


"தேன்‌ மலரை நோக்கி வண்டுகள்‌ தாமே வரும்‌; அழைப்பு வேண்டியதில்லை. அழகிய 
பழையாறைக்கு யாரும்‌ வருவார்கள்‌. இந்த அவலட்சணமான தஞ்சைக்‌ கோட்டைக்குத்‌ தாங்கள்‌ 
வந்தது தங்கள்‌ கருணையின்‌ பெருமையல்லவா ?"" 


"அது என்ன அப்படிச்‌ சொல்லிவிட்டீர்கள்‌? தஞ்சை புரியை அவலட்சண நகரமென்று 
சொல்லலாமா? இங்கே செளந்தரியத்தையே சிறைப்படுத்தி வைத்திருக்கும்போது?." என்றாள்‌ 
இளையபிராட்டி. 


"நானும்‌ அப்படித்தான்‌ கேள்வியுற்றேன்‌, சக்கரவர்த்தியை இங்கே சிறைப்படுத்தி 
வைத்திருக்கிறார்கள்‌ என்று. இனிமேல்‌ கவலையில்லை. அவரை விடூவித்துச்‌ செல்லத்‌ தாங்கள்‌ 
வந்து விட்டீர்கள்‌ அல்லவா?" என்று நந்தினி கூறிய போது அவளுடைய கண்களில்‌ மின்வெட்டுத்‌ 
தோன்றி மறைந்தது. 


70 


"அழகாமிருக்கிறது! சுந்தரசோழ சக்ரவர்த்தியைச்‌ சிறை வைக்க இந்திராதி 
தேவர்களாலும்‌ முடியாது. சிறிய மனிதர்களால்‌ எப்படி முடியும்‌? நான்‌ அதைப்பற்றிச்‌ 
சொல்லவில்லை. செளந்தர்ய தேவதையான நந்தினி தேவியைப்‌ பற்றிச்‌ சொன்னேன்‌..." 


"நன்றாகச்‌ சொல்லுங்கள்‌, தேவி! அவர்‌ காது பட இதைச்‌ சொல்லுங்கள்‌. என்னைச்‌ 
சிறையில்‌ வைத்திருப்பது போலத்தான்‌ பழுவூர்‌ அரசர்‌ வைத்திருக்கிறார்‌. தாங்கள்‌ கொஞ்சம்‌ 
சிபாரிசு செய்து..." 


"என்‌ சிபாரிசு என்னத்துக்கு ஆகும்‌? தங்களை வைத்திருப்பது சாதாரணச்‌ 
சிறையல்லவே? காதல்‌ என்னும்‌ சிறையல்லவா! அதிலும்‌..." "ஆம்‌, தேவி! அதிலும்‌ கிழவருடைய 
காதல்‌ சிறையாயிருந்துவிட்டால்‌ விமோசனமே இல்லை! ஏதோ பாதாளச்‌ சிறை 
என்கிறார்களே? அதில்‌ அடைக்கப்பட்டவர்களாவது வெளிவரக்கூடும்‌! ஆனால்‌..." 


"ஆமாம்‌! ராணி! அதிலும்‌ நாமாகப்‌ போட்டுக்கொண்ட விலங்காயிருந்தால்‌, நாமாகத்‌ 
தேடிச்‌ சென்ற சிறையாயிருந்தால்‌ விடுதலை கஷ்டமானதுதான்‌!... சீதை, கண்ணகி, நளாயினி, 
சாவித்திரி வழியில்‌ வந்தவர்கள்‌ விடுதலை தேடவும்‌ மாட்டார்கள்‌!... அதோ, அங்கே என்ன 
அவ்வளவு கூச்சல்‌?" என்றாள்‌ குந்தவைப்‌ பிராட்டி. 


உண்மையாகவே, கோட்டை வாசலுக்குச்‌ சற்றுத்தூரத்தில்‌ திரளாக நின்று 
கொண்டிருந்த பெண்களின்‌ நடுவிலிருந்து அந்தப்‌ பெருங்கூச்சல்‌ எழுந்து கொண்டிருந்தது. 
குந்தவையும்‌, நந்தினியும்‌ அவ்விடத்தை நெருங்கிப்‌ போனார்கள்‌. பெண்கள்‌ பலர்‌ ஏக காலத்தில்‌ 
கூச்சலிட்டபடியால்‌ முதலில்‌ இன்னதென்று புரியவில்லை. பிறகு கொஞ்சம்‌ விளங்கியது. 
இளைய பிராட்டியை அடிக்கடி அரண்மனைக்கு வந்து பார்க்க அவர்கள்‌ விரும்புவதாகவும்‌, 
ஆகையால்‌ நவராத்திரி ஒன்பதுநாளும்‌ கோட்டைக்குள்‌ பிரவேசிப்பதில்‌ உள்ள கட்டுக்‌ 
காவல்களை நீக்கிவிட வேண்டும்‌ என்றும்‌ அவர்கள்‌ கோருவதாகத்‌ தெரிந்தது. 


"ராணி! தங்கள்‌ கணவரிடமாவது, மைத்துனரிடமாவது சொல்லி, இவர்களுடைய 
கோரிக்கையை நிறைவேற்றச்‌ சொல்லுங்கள்‌. கேவலம்‌ இந்த ஸ்திரீகளைக்‌ கண்டு 
பயப்படுவானேன்‌? இவர்களால்‌ சோழ சாம்ராஜ்யத்துக்கு என்ன ஆபத்து வந்து விடும்‌? பழுவூர்‌ 
சகோதரர்களின்‌ ஆணை நாலா திசையிலும்‌, கடற்கரை வரையில்‌ நீண்டு பரந்திருக்கிறது 
அல்லவா?" என்றாள்‌ குந்தவை. 


"அது என்ன, கடற்கரையோடு நிறுத்திவிட்டீர்கள்‌? கடல்‌ கடந்து அப்பாலும்‌ 
அவர்களுடைய ஆணையும்‌ அதிகாரமும்‌ போகின்றன. இதற்கு அடையாளம்‌ சீக்கிரம்‌ 
கிடைக்கும்‌!'' என்று சொல்லி நந்தினி செய்த புன்னகை குந்தவையின்‌ இருதயத்தைப்‌ பிளந்தது. 
'இந்தப்‌ பாதகி வார்த்தையின்‌ உட்கருத்து யாதாயிருக்கலாம்‌?' என்று சிந்தித்தாள்‌. இதற்குள்‌ 
நந்தினி பெரிய பழுவேட்டரையரைச்‌ சமிக்ஞையால்‌ அருகில்‌ அழைத்து அப்பெண்களின்‌ 
கோரிக்கையையும்‌, இளையபிராட்டியின்‌ விருப்பத்தையும்‌ தெரிவித்தாள்‌. 


"இளைய பிராட்டியின்‌ வார்த்தைக்கு எதிர்‌ வார்த்தை ஏது?" என்றார்‌ 
பழுவேட்டரையர்‌.பின்னர்‌, ஜனத்திரளின்‌ கோலாகல  ஆரவாரத்தினிடையே அவர்கள்‌ 
கோட்டைக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. 


அன்று முதலாவது சில தினங்கள்‌ தஞ்சை நகரும்‌, சுற்றுப்புறங்களும்‌ அளவில்லாக்‌ 
குதூகல ஆரவாரத்தில்‌ திளைத்துக்‌ கொண்டிருந்தன. குந்தவை தேவி தஞ்சைக்கு வந்த 
சமயத்தில்‌ நவராத்திரி உற்சவம்‌ சேர்ந்து கொண்டது. பழுவேட்டரையரும்‌ தம்முடைய வாக்கை 
நிறைவேற்றினார்‌. தங்கு தடையில்லாமல்‌ அந்தப்‌ பத்து நாட்களிலும்‌ ஜனங்கள்‌ கோட்டைக்குள்‌ 
புகவும்‌ வெளிவரவும்‌ அனுமதித்தார்‌. கோட்டை வாசற்‌ கதவுகள்‌ சதா காலமும்‌ அகலத்‌ 
திறந்திருந்தன.கோட்டைக்குள்ளே அரண்மனைகளிலும்‌, வெளியில்‌ ஊர்ப்‌ புறங்களிலும்‌ பல 
கோலாகல நிகழ்ச்சிகள்‌ நடந்து வந்தன. அவற்றைக்‌ கண்டுகளிக்கப்‌ பெருந்திரளாக மக்கள்‌ 


71 


குழுமிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அக்கூட்டங்களின்‌ நடுவே அடிக்கடி இரண்டு பூரணசந்திரர்கள்‌ 
சேர்ந்தாற்போல்‌ உதயமாகிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அந்தக்‌ காட்சியைக்‌ கண்டு ஜனசமுத்திரம்‌ 
பொங்கிப்‌ பூரித்து ஆரவாரித்தது. ஆனால்‌ வெளியில்‌ இவ்வாறு ஒரே உற்சவ உற்சாகக்‌ 
குதூகலமாயிருந்தபோது, அந்த இரண்டு பூர்ண சந்திரர்களுடைய இதயப்‌ பிரதேசங்களிலும்‌ 
எரிமலைகள்‌ பொங்கி அக்கினிக்‌ குழம்பைக்‌ கக்கிக்‌ கொண்டிருந்தன. பழுவூர்‌ 
இளையராணிக்கும்‌, பழையாறை இளையபிராட்டிக்கும்‌ ஓயாமல்‌ போராட்டம்‌ நடந்து 
கொண்டிருந்தது. சொல்லம்புகளைக்‌ கொண்டும்‌ விழிகளாகிற வேல்களைக்‌ கொண்டும்‌, அவ்விரு 
அழகிகளும்‌ துவந்த யுத்தம்‌ நடத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அந்தப்‌ போராட்டத்தில்‌ இரு 
பக்கமும்‌ கூருள்ள வாள்கள்‌ ஒன்றோடொன்று உராய்ந்தபோது தீப்பொறிகள்‌ பறந்தன. தீட்டிச்‌ 
சாணை பிடித்த ஈட்டிகள்‌ ஒன்றையொன்று தாக்கி ஜுவாலை வீசின.இருண்டவான வெளியில்‌ 
இரண்டு மின்னல்கள்‌ ஒன்றையொன்று வெட்ட, இரண்டும்‌ சேர்ந்து துடி துடித்தன. கொடிய 
அழகு வாய்ந்த இரண்டு பெண்‌ புலிகள்‌ ஒன்றையொன்று கட்டித்‌ தழுவிக்‌ கால்நகங்களினால்‌ 
பிறாண்டி இரத்தம்‌ கசியச்‌ செய்தன. பயங்கரச்‌ செளந்தரியம்‌ பொருந்திய இரண்டு 
நாகசர்ப்பங்கள்‌ படம்‌ எடுத்து ஆடி அவற்றின்‌ கூரிய மெல்லிய சிவந்த நாக்குகளை நீட்டி 
ஒன்றையொன்று விழுங்கி விடப்பார்த்தன. 


இந்த அதிசயமான போராட்டத்தில்‌ அவர்கள்‌ உற்சாக வெறியும்‌ அடைந்தார்கள்‌; 
வேதனைப்பட்டு உள்ளம்‌ புழுங்கியும்‌ துடித்தார்கள்‌. நகர மாந்தர்களின்‌ உற்சாகத்திலும்‌ கலந்து 
கொள்ளாமல்‌, இந்த இரு சந்திரமதிகளின்‌ போராட்டத்தையும்‌ புரிந்து கொள்ளாமல்‌, ஒரே ஒரு 
ஆத்மா தவித்துக்‌ கொண்டிருந்தது. கொடும்பாளூர்‌ இளவரசி வானதிக்கு இப்போதெல்லாம்‌ 
இளைய பிராட்டியுடன்‌ பேசுவதற்கே அவகாசம்‌ கிடைக்கவில்லை. அக்காளுடன்‌ கூடக்‌ கூடப்‌ 
போனாளே தவிர வெளியில்‌ நடப்பது ஒன்றிலும்‌ அவள்‌ மனம்‌ ஈடுபடவில்லை. தனக்குள்ளே ஒரு 
தனிமை உலகைச்‌ சிருஷ்டித்துக்‌ கொண்டு அதிலேயே சஞ்சரித்து வந்தாள்‌. 


பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
இரவில்‌ ஒரு துயரக்‌ குரல்‌ 
சோழ நாட்டில்‌ அக்காலத்தில்‌ ஆடல்‌ பாடல்‌ கலைகள்‌ மிகச்‌ செழிப்படைந்திருந்தன. 


நடனமும்‌, நாடகமும்‌ சேர்ந்து வளர்ந்திருந்தன. தஞ்சை நகர்‌ சிறப்பாக நாடகக்‌ கலைஞர்கள்‌ 
பலரைத்‌ தோற்றுவித்தது. அந்த நாளில்‌ வாழ்ந்திருந்த கருவூர்த்‌ தேவர்‌ என்னும்‌ சிவநேசச்‌ 


செல்வர்‌ 'இஞ்சி சூழ்‌' தஞ்சைநகரைப்‌ பற்றிப்‌ பாடல்களில்‌ கூறியிருக்கிறார்‌. 
"மின்னெடும்‌ புருவத்து இளமயிலனையார்‌ 
விலங்கல்‌ செய நாடகசாலை 
இன்னடம்‌ பயிலும்‌ 
இஞ்சி சூழ்‌ தஞ்சை" (இஞ்சி கோட்டை மதில்‌) 
என்று அவருடைய பாடல்களில்‌ ஒன்று வர்ணிக்கிறது. தஞ்சை நகரில்‌ நாடகக்‌ கலை 
ஓங்கி வளர்ந்ததற்கு அறிகுறியாக நாடக சாலைகள்‌ பல இருந்தன. அந்த நாடக சாலைகளில்‌ 
எல்லாம்‌ மிகச்‌ சிறந்த நாடக சாலை சக்கரவர்த்தியின்‌ அரண்மனைக்குள்ளேயே இருந்தது. 
புதிய புதிய நாடகங்களைக்‌ கற்பனை செய்து அமைக்கும்‌ கலைஞர்கள்‌ தஞ்சை நகரில்‌ 


வாழ்ந்து வந்தனர்‌.அதற்கு முன்னாலெல்லாம்‌ புராண இதிகாச காவியங்களில்‌ உள்ள 
கதைகளையே நாடகங்களாக அமைத்து நடிப்பது வழக்கம்‌, சில காலமாகத்‌ தஞ்சை நாடகக்‌ 


72 


கலைஞர்கள்‌ வேறொரு துறையில்‌ கவனம்‌ செலுத்தி வெற்றி பெற்றிருந்தார்கள்‌. சரித்திரப்‌ புகழ்‌ 
பெற்ற வீரர்களின்‌ வரலாறுகளை அவர்கள்‌ நாடகமாக அமைத்தார்கள்‌. அவர்களுடைய காலத்து 
க்குச்‌ சிறிது முற்பட்டவர்களின்‌ வீரக்‌ கதைகளையும்‌ நாடகங்களாக்கி நடித்தார்கள்‌. 
அப்படிப்பட்ட வீரர்கள்‌ சோழ வம்சத்தில்‌ பிறந்தவர்களைப்‌ போல்‌ வேறு எங்கே உண்டூ? 
ஆகையினால்‌, கரிகால்‌ வளவர்‌, விஜயாலய சோழர்‌, பராந்தக தேவர்‌ முதலிய சோழ வம்சத்து 
மன்னர்களின்‌ சரித்திரங்களை நாடகங்களாக்கி நடித்தார்கள்‌. 


நவராத்திரித்‌ திருநாளில்‌ சக்கரவர்த்தியின்‌ அரண்மனையில்‌ சோழ வம்சத்து 
மன்னர்களின்‌ வீர சரித்திர நாடகம்‌ மூன்று நாட்கள்‌ நடைபெற்றன. சித்திர விசித்திரமாக 
அமைந்த நாடக சாலைக்கு எதிரே அரண்மனை நிலாமுற்றத்தில்‌ ஆயிரக்கணக்கான ஜனங்கள்‌ 
கூடியிருந்து நாடகங்களைக்‌ கண்டுகளித்தார்கள்‌. அரண்மனைப்‌ பெண்டிர்‌ அமர்வதற்கு ஒரு 
தனியான இடம்‌, நீலப்பட்டு விதானத்தின்‌ கீழ்‌ முத்திழைத்த சித்திரத்‌ தூண்களுடன்‌ ஏற்பாடாகி 
இருந்தது.அதன்‌ கீழ்‌ மகாராணிகளும்‌, இளவரசிகளும்‌, அவர்களுடைய அந்தரங்கத்‌ 
தோழிமார்களும்‌ அமர்ந்து நாடகம்‌ பார்த்தார்கள்‌. அப்போதெல்லாம்‌ குந்தவை தேவிக்கு 
அருகாமையிலேயே நந்தினி வந்து உட்கார்ந்தாள்‌. இது மற்றப்‌ பெண்களில்‌ சிலருக்குப்‌ 
பிடிக்கவில்லை யென்றாலும்‌ அதை அவர்கள்‌ மனத்திலேயே வைத்துக்கொண்டு 
பொருமினார்களேயன்றி வேறெதுவும்‌ செய்ய முடியவில்லை. பெரிய பழுவேட்டரையர்‌ பழுவூர்‌ 
இளையராணி இவர்களுடைய கோபத்துக்குப்‌ பாத்திரமாக யாருக்குத்தான்‌ துணிவு இருக்கும்‌? 
இளைய பிராட்டியே அந்தக்‌ கர்வக்காரிக்கு அவ்வளவு மதிப்பளித்து மரியாதை செய்யும்போது 
மற்றவர்கள்‌ எம்மாத்திரம்‌? 


சோழ வம்ச மன்னர்களைப்‌ பற்றிய மூன்று நாடகங்களில்‌ மூன்றாவதான பராந்தக தேவர்‌ 
நாடகம்‌ மிகச்‌ சிறந்து விளங்கியது. அன்றைக்குத்தான்‌ நாடகம்‌ பார்த்த ஜனங்களின்‌ மத்தியில்‌ 
ஒரு சலசலப்புத்‌ தோன்றி வளர்ந்தது.அதுவரை சோழ நாட்டை அரசு புரிந்த சோழ மன்னர்‌ 
பரம்பரையில்‌ சுந்தர சோழரின்‌ பாட்டனாரான கோப்‌ பரகேசரி பராந்தகர்‌ வீரப்புகழில்‌ சிறந்து 
விளங்கினார்‌. சுமார்‌ நாற்பத்தாறு ஆண்டுகள்‌ இவர்‌ ஆட்சி நடத்தினார்‌. அவருடைய காலதில்‌ 
சோழ சாம்ராஜ்யம்‌ விரிந்து பரவியது. ஈழ நாட்டிலிருந்து துங்கபத்திரை நதி வரையில்‌ 
அவருடைய ஆணை சென்றது. பல போர்கள்‌ நடந்தன; மகத்தான வெற்றி கிடைத்தது.'மதுரையும்‌ 
ஈழமுங்கொண்ட கோப்‌ பரகேசரி வர்மர்‌' என்ற பட்டம்‌ பெற்றார்‌. தில்லைச்‌ சிதம்பரத்தில்‌ 
சிற்றம்பலத்துக்குப்‌ பொன்‌ வேய்ந்து புகழ்‌ பெற்றார்‌. இவருடைய வாழ்க்கையின்‌ இறுதியில்‌ சில 
தோல்விகள்‌ ஏற்பட்டு இராஜ்யம்‌ சுருங்கியது. ஆனால்‌ இவருடைய வீரப்புகழ்‌ மட்டும்‌ 
குன்றவில்லை. வடக்கே இரட்டை மண்டலத்திலிருந்து கடல்‌ போன்ற மாபெரும்‌ சைன்யத்துடன்‌ 
படையெடுத்து வந்த கன்னரதேவன்‌ என்னும்‌ அரசனுடன்‌ தக்கோலத்தில்‌ இறுதிப்‌ பெரும்போர்‌ 
நடந்தது. இப்போரில்‌ பராந்தகருடைய மூத்த புதல்வராகிய இராஜாதித்தர்‌, இந்தப்‌ பரத 
கண்டம்‌ என்றும்‌ கண்டிராத வீராதி வீரர்‌, படைத்தலைமை வகித்தார்‌. கன்னர தேவனுடைய 
சைன்யத்தை முறியடித்துவிட்டு, யானை மீதிருந்தபடி உயிர்‌ துறந்து வீர சொர்க்கம்‌ எய்தினார்‌. 
அந்த வீரருடைய அம்பு பாய்ந்த சடலத்தை அப்படியே ஊருக்கு எடுத்து வந்தார்கள்‌. 
அரண்மனையில்‌ கொண்டு சேர்த்தார்கள்‌. பராந்தக சக்கரவர்த்தியும்‌ அவருடைய தேவிமார்களும்‌ 
நாட்டைப்‌ பாதுகாப்பதற்காக உயிர்‌ துறந்த வீரப்‌ பெருமகனின்‌ உடலைத்‌ தங்கள்‌ மத்தியில்‌ 
போட்டுக்கொண்டு கண்ணீர்‌ பெருக்கினார்கள்‌. திரைக்குப்‌ பின்னாலிருந்து அசரீரி வாக்கு 
"வருந்தற்க! வருந்தற்க! இளவரசர்‌ இராஜாதித்தர்‌ இறக்கவில்லை; சோழ நாட்டு மக்கள்‌ 
ஒவ்வொருவர்‌ உள்ளத்திலும்‌ கோயில்‌ கொண்டு விளங்குகிறார்‌!" என்று முழங்கிற்று. இந்த 
இறுதிக்‌ காட்சியுடன்‌ நாடகம்‌ முடிவடைந்தது. 


அந்தத்‌ தலைமுறைக்கு முந்திய தலைமுறையில்‌ நடந்த வீர சம்பவங்கள்‌ நிறைந்த இந்த 
நாடகத்தை ஜனங்கள்‌ பிரமாதமாக ரசித்து மகிழ்ந்தார்கள்‌. சபையோருக்குள்ளே சலசலப்பு 
ஏற்பட்டதன்‌ காரணம்‌ என்னவென்றால்‌, பராந்தக தேவரது காலத்தில்‌ நடந்த பெரும்‌ போர்களில்‌ 
அவருக்கு இரண்டு சிற்றரசர்கள்‌ அருந்துணையாக இருந்தார்கள்‌. ஒருவர்‌ கொடும்பாளூர்‌ 
சிற்றரசர்‌; இன்னொருவர்‌ பழுவூர்க்‌ குறுநில மன்னர்‌. இந்த இருவரும்‌ சோழ வம்சத்தாருடன்‌ 
உறவுத்‌ தளையினால்‌ பிணைக்கப்பட்டவர்கள்‌.பெண்‌ கொடுத்துப்‌ பெண்‌ வாங்கியவர்கள்‌. 


73 


இருவரும்‌ இரண்டு கரங்களைப்‌ போல்‌ பராந்தகருக்கு உதவி வந்தார்கள்‌. யார்‌ வலக்கை, யார்‌ 
இடக்கை என்று சொல்ல முடியாமலிருந்தது. இருவரையும்‌ தம்‌ இரண்டு கண்களைப்‌ போல்‌ 
பராந்தக சோழர்‌ ஆதரித்துச்‌ சன்மானித்து வந்தார்‌. இரண்டு கண்களில்‌ எது உயர்வு, எது தாழ்வு 
என்று சொல்ல முடியாதுதானே? இப்போது அதிகாரம்‌ செலுத்தி வந்த பழுவேட்டரையர்களின்‌ 
பெரிய தந்‌ைத பராந்தகருக்கு உதவி செய்தவர்‌. அவர்‌ பெயர்‌ பழுவேட்டரையர்‌ கண்டன்‌ 
அமுதனார்‌. ஈழத்தில்‌ உயிர்‌ துறந்த கொடும்பாளூர்ச்‌ சிறிய வேளாளரின்‌ தந்தைதான்‌ (அதாவது 
வானதியின்‌ பாட்டனார்‌) பராந்தக தேவருக்குத்‌ துணை புரிந்த கொடும்பாளூர்‌ சிற்றரசர்‌. 


பராந்தக தேவரின்‌ நாடகம்‌ நடத்தியவர்கள்‌ மேற்கூறிய இரண்டூ சிற்றரசர்களுக்குள்ளே 
எவ்வித உயர்வு தாழ்வும்‌ வேற்றுமையும்‌ கற்பியாமல்‌ மிக ஜாக்கிரதையாகவே ஒத்திகை 
செய்திருந்தார்கள்‌. இருவருடைய வீரப்‌ புகழும்‌ நன்கு வெளியாகும்படி நடித்தார்கள்‌. பராந்தக 
தேவர்‌ அந்த இரு வீரர்களையும்‌ சமமாகச்‌ சன்மானித்ததைக்‌ குறிப்பாக எடுத்துக்‌ காட்டினார்கள்‌. 
ஆனபோதிலும்‌ நாடகம்‌ பார்த்த சபையோர்‌ அத்தகைய சமபாவத்தைக்‌ 
கொள்ளவில்லையென்பது சீக்கிரத்திலேயே வெளியாயிற்று. அவர்களில்‌ சில கொடும்பாளூர்க்‌ 
கட்சி என்றும்‌, வேறு சிலர்‌ பழுவூர்‌ கட்சி என்றும்‌ தெரிய வந்தது. கொடும்பாளூர்‌ தலைவன்‌ வீரச்‌ 
செயல்‌ புரிந்ததை நாடக மேடையில்‌ காட்டியபோது சபையில்‌ ஒரு பகுதியார்‌ ஆரவாரம்‌ 
செய்தார்கள்‌. பழுவூர்‌ வீரன்‌ மேடைக்கு வந்ததும்‌ இன்னும்‌ சிலர்‌ ஆரவாரித்தார்கள்‌. முதலில்‌ 
இந்தப்‌ போட்டி சிறிய அளவில்‌ இருந்தது;வரவரப்‌ பெரிதாகி வளர்ந்தது. நாடகத்தின்‌ நடுநடுவே 
"நாவலோ நாவல்‌!" (இந்த நாளில்‌ உற்சாகத்தையும்‌ ஆதரவையும்‌ காட்டுவதற்கு ஜனங்கள்‌ 
ஜயகோஷம்‌ செய்வதுபோல்‌ அக்காலத்தில்‌ "நாவலோ நாவல்‌!" என்று சப்தமிடூுவது வழக்கம்‌.) 
என்னும்‌ சபையோரின்‌ கோஷம்‌ எழுந்து நாலு திசைகளிலும்‌ எதிரொலியைக்‌ கிளப்பியது. 


சபையில்‌ எழுந்த இந்தப்‌ போட்டி கோஷங்கள்‌ குந்தவை தேவிக்கு உற்சாகத்தை 
அளித்தன. கொடும்பாளூர்க்‌ கட்சியின்‌ கோஷம்‌ வலுக்கும்போது பக்கத்திலிருந்த கொடும்பாளூர்‌ 
இளவரசியைத்‌ தூண்டி, "பார்த்தாயா, வானதி! உன்‌ கட்சி இப்போது வலுத்து விட்டது!" 
என்பாள்‌. கள்ளங்கபடமற்ற வானதியும்‌ அதைக்‌ குறித்துத்‌ தன்‌ மகிழ்ச்சியைப்‌ புலப்படுத்துவாள்‌. 
பழுவூர்க்‌ கட்சியாரின்‌ கோஷம்‌ வலுக்குபோது இளைய பிராட்டி நந்தினியைப்‌ பார்த்து, "ராணி! 
இப்போது உங்கள்‌ கட்சி பலத்துவிட்டது!" என்பாள்‌. 


ஆனால்‌ இது நந்தினிக்கு உற்சாக மூட்டவில்லை என்பதை அவள்‌ முகக்குறி 
புலப்படுத்தியது. இந்த மாதிரி ஒரு போட்டி ஏற்பட்டதும்‌, அதிலே ஜனங்கள்‌ பகிரங்கமாக 
ஈடுபட்டுக்‌ கோஷமிடூவதும்‌, இளைய பிராட்டி அதை மேலும்‌ தூண்டி விட்டு வருவதும்‌, அந்த 
அற்பச்‌ சிறுமி வானதியையும்‌, தன்னையும்‌ ஒரு நிறையில்‌ சமமாக வைத்துப்‌ பரிகசிப்பதும்‌ 
நந்தினியின்‌ உள்ளக்‌ கனலைப்‌ பன்மடங்கு வளர்த்து வந்தது. கோபித்துக்கொண்டு எழுந்து 
போய்‌ விடலாமா என்று பல தடவை தோன்றியது. அப்படிச்‌ செய்தால்‌ அந்தப்‌ போட்டியைப்‌ 
பிரமாதப்படுத்தித்‌ தன்‌ தோல்வியை ஒப்புக்கொண்டதாகும்‌ என்று எண்ணிப்‌ பழுவூர்‌ ராணி 
பல்லைக்‌ கடித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 


இதையெல்லாம்‌ குந்தவை கவனித்து வந்தாள்‌. நந்தினியின்‌ மனோநிலையைக்‌ 
கண்ணாடியில்‌ பார்ப்பதுபோல்‌ அவளுடைய முகத்‌ தோற்றத்திலிருந்து தெரிந்துகொண்டு 
வந்தாள்‌. ஆனால்‌ வேறொரு விஷயம்‌ இளைய பிராட்டிக்குத்‌ தெரியாத மர்மமாயிருந்தது. 
போரில்‌ பாண்டிய மன்னன்‌ தோல்வியடைந்தது, அவன்‌ இலங்கை மன்னனிடம்‌ சென்று 
சரணாகதி அடைந்தது, இலங்கை மன்னனிடம்‌ உதவி பெறாமல்‌ மணிமகுடத்தையும்‌, இரத்தின 
ஆரத்தையும்‌ அங்கேயே விட்டுவிட்டுச்‌ சேர நாட்டுக்கு ஓடியது முதலியவற்றை நாடகத்தில்‌ 
காட்டிய போது சபையோர்‌ அனைவருமே அளவிலா உற்சாகத்தைக்‌ காட்டினார்கள்‌. ஆனால்‌ 
நந்தினியின்‌ முகம்‌ மட்டும்‌ அப்போதெல்லாம்‌ மிக்க மன வேதனையைப்‌ பிரதிபலித்தது. இதன்‌ 
காரணம்‌ என்னவென்பது பற்றி இளைய பிராட்டி வியப்புற்றாள்‌. 


கொஞ்சம்‌ பேச்சுக்கொடுத்துப்‌ பார்க்கலாம்‌ என்று எண்ணி, "சக்கரவர்த்தியும்‌ நம்முடன்‌ 
இருந்து இந்த அருமையான நாடகத்தைப்‌ பார்க்க முடியாமற்‌ போயிற்றே? பாட்டனார்‌ சாதித்த 


74 


இக்காரியங்களை இவரும்‌ தம்‌ காலத்தில்‌ சாதித்திருக்கிறார்‌ அல்லவா? அப்பாவுக்கு மட்டும்‌ 
உடம்பு குணமானால்‌?..." என்றாள்‌. 


"தானே உடம்பு குணமாகி விடுகிறது. அவருடைய செல்வப்‌ புதல்வியும்‌ இங்கு வந்து 
விட்டீர்கள்‌. இலங்கையிலிருந்து மூலிகையும்‌ சீக்கிரம்‌ வந்துவிட்டால்‌ சக்கரவர்த்திக்கு நிச்சயம்‌ 
உடம்பு குணமாகிவிடும்‌" என்றாள்‌ நந்தினி. 


" இலங்கையிலிருந்து மூலிகை வருகிறதா? அது என்ன?" என்றாள்‌ குந்தவை. 


"தெரியாதவரைப்‌ போல்‌ கேட்கிறீர்களே! இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வர 
பழையாறை வைத்தியர்‌ ஆள்‌ அனுப்பியிருக்கிறாராமே? தாங்கள்தான்‌ ஆள்‌ கொடுத்து 
உதவினீர்கள்‌ என்று கேள்விப்பட்டேனே? அது பொய்யா?" 


குந்தவைப்‌ பல்லினால்‌ உதட்டைக்‌ கடித்துக்‌ கொண்டாள்‌. பார்ப்பதற்கு முல்லை 
மொக்கைப்‌ போல்‌ பல்‌ வரிசை அழகாயிருந்தாலும்‌ கடிக்கப்பட்ட உதடுகளுக்கு வலிக்கத்தான்‌ 
செய்தது. 


நல்லவேளையாக "நாவலோ நாவல்‌!" என்னும்‌ பெருங்கோஷம்‌ அச்சமயம்‌ 
எழுந்தபடியால்‌ அந்தப்‌ பேச்சு அத்துடன்‌ தடைப்பட்டது. 


% 33% 


சுந்தர சோழரின்‌ வண்மையும்‌ வனப்பும்‌, ஆயுளும்‌ அரசும்‌ வாழ்கென வாழ்த்திவிட்டு 
நாடகம்‌ முடிவடைந்தது. சபையோர்‌ கலைந்து குதூகல ஆனந்தத்தினால்‌ ஆடிக்கொண்டூ தத்தம்‌ 
வீடு சென்றார்கள்‌. சிற்றரசர்களின்‌ தேவிமார்களும்‌, அவர்களுடைய பரிவாரங்களும்‌ சென்றார்கள்‌. 
பின்னர்‌, சக்கரவர்த்தினி வானமா தேவியும்‌, மற்றுமுள்ள அரண்மனைப்‌ பெண்டிரும்‌ சோழர்குல 
தெய்வமான துர்க்கையம்மன்‌ ஆலயத்துக்குப்‌ புறப்பட்டார்கள்‌. சுந்தரசோழர்‌ உடல்‌ நலம்‌ எய்து 
ம்படி மலையமானின்‌ புதல்வி பல நோன்புகள்‌ நோற்று வந்தார்‌.துர்க்கையம்மன்‌ கோயிலுக்கு 
அடிக்கடி சென்று அவர்‌ பிரார்த்தனை செலுத்துவது உண்டு. நவராத்திரி ஒன்பது நாள்‌ ராத்திரியும்‌ 
துர்க்கையம்மனுக்கு விசேஷ பூஜைகள்‌ நடந்தன. சக்கரவர்த்தியின்‌ சுகத்தைக்‌ கோரிப்‌ பலிகள்‌ 
இடப்பட்டன. ஒவ்வொரு நாள்‌ இரவும்‌ மகாராணி கோயிலுக்குச்‌ சென்று அர்த்தஜாம பூஜைக்குப்‌ 
பிறகு திரும்புவது வழக்கம்‌. அரண்மனையின்‌ மூத்த பெண்டிர்‌ பலரும்‌ மகாராணியுடன்‌ ஆலயத்து 
க்குச்‌ செல்வார்கள்‌. 


இளம்‌ பெண்களைத்‌ துர்க்கை சந்நிதிக்கு அழைத்துப்‌ போகும்‌ வழக்கமில்லை. 
பூசாரிகள்‌ மீது சிலசமயம்‌ சந்நதம்‌ வந்து அகோரமாக ஆடுவார்கள்‌. சாபம்‌ விளைந்த 
வரலாறுகளைச்‌ சொல்லுவார்கள்‌.இளம்‌ பெண்கள்‌ பயப்படக்‌ கூடும்‌ என்று அழைத்துப்‌ 
போவதில்லை.ஆனால்‌ இளைய பிராட்டியிடம்‌ "நீ பயந்து கொள்வாய்‌!" என்று சொல்லி நிறுத்த 
யாருக்குத்‌ தைரியம்‌ உண்டு? அந்த ஒன்பது தினமும்‌ தாய்மார்களுடன்‌ குந்தவையும்‌ துர்க்கை 
கோயிலுக்குச்‌ சென்று அம்மனுக்குப்‌ பிரார்த்தனை செலுத்தி வந்தாள்‌. இச்சமயங்களில்‌ வானதி 
தனியாக அரண்மனையில்‌ இருக்க வேண்டி நேர்ந்தது. 


பராந்தகத்‌ தேவர்‌ நாடகம்‌ நடந்த அன்று இரவு வானதியின்‌ உள்ளம்‌ உற்சாகத்தினால்‌ 
பூரித்திருந்தது. தன்‌ குலத்து முன்னோர்கள்‌ செய்த வீரச்‌ செயல்களை அரங்க மேடையில்‌ 
பார்த்து அவளுக்குப்‌ பெருமிதம்‌ உண்டாகிமிருந்தது. அத்துடன்‌ இலங்கை நினைவும்‌ சேர்ந்து 
கொண்டது. ஈழப்‌ போரில்‌ இறந்த தன்‌ தந்தையின்‌ நினைவும்‌, தந்தையின்‌ மரணத்துக்குப்‌ 
பழிவாங்கி வரச்சென்றிருக்கும்‌ இளவரசரின்‌ நினைவும்‌ இடைவிடாமல்‌ எழுந்தன. தூக்கம்‌ சிறிது 
ம்‌ வரவில்லை. கண்ணிமைகள்‌ மூடிக்கொள்ள மறுத்தன. இளையபிராட்டி ஆலயத்திலிருந்து 
திரும்பி வந்து அன்றைய நாடகத்தைப்‌ பற்றி அவருடன்‌ சிறிது நேரம்‌ பேசிக்‌ கொண்டிருந்தால்‌ 
பிறகு தூக்கம்‌ வரலாம்‌; அதற்கு முன்‌ நிச்சயமாக இல்லை. 


1, 


வெறுமனே படுத்துப்‌ புரண்டுகொண்டிருப்பதைக்‌ காட்டிலும்‌ அரண்மனை 
மேன்மாடத்தில்‌ சற்று உலாவி வரலாமே என்று தோன்றியது. மேன்மாடத்திலிருந்து பார்த்தால்‌ 
தஞ்சை நகரின்‌ காட்சி முழுவதும்‌ தெரியும்‌. துர்க்கை ஆலயத்தைக்கூடப்‌ பார்த்தாலும்‌ 
பார்க்கலாம்‌ - இவ்விதம்‌ எண்ணிப்‌ படுக்கையை விட்டூ எழுந்து சென்றாள்‌. அந்த அரண்மனைக்கு 
வானதி புதியவள்தான்‌. ஆயினும்‌ மேன்மாட நிலா முற்றத்தைக்‌ கண்டுபிடிப்பது அவ்வளவு ஒன்றும்‌ 
கஷ்டமாயிராது. நீள நெடுகப்‌ பாதைகளும்‌, இருபுறமும்‌ தூண்களும்‌, தூங்கா விளக்குகளும்‌ 
இருக்கும்‌ போது என்ன கஷ்டம்‌? 


பாதைகள்‌ சுற்றிச்‌ சுற்றிச்‌ சென்று கொண்டிருந்தன. முன்னிரவில்‌ ஜகஜ்‌ ஜோதியாகப்‌ 
பிரகாசித்த விளக்குகள்‌ பல அணைந்து விட்டன. சில புகை சூழ்ந்து மங்கலான ஒளி தந்தன. 
ஆங்காங்கு பாதை முடுக்குகளில்‌ தாதிமார்கள்‌ படுத்தும்‌ சாய்ந்தும்‌ தூங்கிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அவர்களை எழுப்பி வழி கேட்க இஷ்டப்படாமல்‌ வானதி மேலும்‌ சென்று 
கொண்டிருந்தாள்‌. அந்த அரண்மனைப்‌ பாதைகளுக்கு ஒரு முடிவேயில்லை போலத்‌ 
தோன்றியது. 


திடீரென்று ஒரு குரல்‌ கேட்டது. அது தீனமான துயரக்‌ குரலாகத்‌ தொனித்தது 
வானதிக்கு ரோமாஞ்சனம்‌ உண்டாயிற்று. உடம்பு நடுங்கியது. அவளுடைய கால்கள்‌ நின்ற 
இடத்திலேயே நின்றன. 


மறுபடியும்‌ அந்த அபயக்‌ குரல்‌: 
"என்னைக்‌ காப்பாற்றுவார்‌ யாருமில்லையா?" 


ஆகா! இது சக்கரவர்த்தியின்‌ குரல்‌ போல்‌ அல்லவா இருக்கிறது! என்ன ஆபத்தோ 
தெரியவில்லையே! உடல்‌ நோயின்‌ கோளாறா? அல்லது வேறு ஏதாவது இருக்குமோ? 
சக்கரவர்த்தினி முதலிய மூத்த பெண்டிர்‌ அனைவரும்‌ கோயிலுக்குச்‌ சென்று விட்டார்களே? 
சக்கரவர்த்திக்குப்‌ பக்கத்தில்‌ யாரும்‌ இல்லாமலா இருப்பார்கள்‌? ஆயினும்‌ போய்ப்‌ பார்க்கலாம்‌. 


நடுங்கிய கால்களை மெதுவாக எடுத்து வைத்து வானதி மேலும்‌ சில அடி நடந்தாள்‌. 
குரல்‌ கீழேயிருந்து வருவதாகத்‌ தோன்றியது. அந்த இடத்தில்‌ பாதையும்‌ முடிந்தது. குனிந்து 
பார்த்தால்‌ கீழே ஒரு விசாலமான மண்டபம்‌ தெரிந்தது. ஆகா! சக்கரவர்த்தியின்‌ சயனக்‌ கிரஹம்‌ 
அல்லவா இது? ஆம்‌; அதோ சக்கரவர்த்திதான்‌ படுத்திருக்கிறார்‌; தன்னந்தனியாகப்‌ 
படுத்தி ருக்கிறார்‌. மேலும்‌ ஏதோ அவர்‌ புலம்புகிறார்‌; என்னவென்று கேட்கலாம்‌. 


"அடி பாவி! உண்மைதானடி! நான்‌ உன்னைக்‌ கொன்று விட்டது உண்மைதான்‌! 
வேண்டுமென்று கொல்லவில்லை ஆனாலும்‌ உன்‌ சாவுக்கு நான்தான்‌ காரணம்‌. அதற்கு என்னச்‌ 
செய்யச்‌ சொல்கிறாய்‌? வருஷம்‌ இருபத்தைந்து ஆகிறது. இன்னமும்‌ என்னைவிடாமல்‌ 
சுற்றுகிறாயே? உன்‌ ஆத்மாவுக்குச்‌ சாந்தி என்பதே கிடையாதா? எனக்கும்‌ அமைதி 
தரமாட்டாயா? என்ன பிராயச்சித்தம்‌ செய்ய வேண்டுமோ சொல்‌! அதன்படி செய்து 
விடுகிறேன்‌.என்னைவிட்டுவிடு!... ஐயோ! என்னை இவளுடைய கொடுமையிலிருந்து விடுவிப்பார்‌ 
யாருமில்லையா? எல்லோரும்‌ என்‌ உடல்‌ நோய்க்கு மருந்து தேடுகிறார்களே! என்‌ மன நோயை 
தீர்த்துக்‌ காப்பாற்றுவார்‌ யாரும்‌ இல்லையா!... போ! போ! போய்விடு! இல்லை, போகாதே! 
நில்‌! நான்‌ என்ன செய்யவேண்டுமென்று சொல்லிவிட்டுப்‌ போ! இப்படி மெளனம்‌ சாதித்து 
என்னை வதைக்காதே! வாயைத்‌ திறந்து ஏதாவது சொல்லிவிட்டுப்‌ போ!" 


இந்த வார்த்தைகள்‌ வானதியின்‌ காதில்‌ இரும்பைக்‌ காய்ச்சி விடுவதுபோல்‌ விழுந்தன. 
அவளுடைய உச்சந்தலை முதலாவது உள்ளங்கால்‌ வரையில்‌ குலுங்கியது. தன்னையறியாமல்‌ 
கீழே குனிந்து பார்த்தாள்‌. மண்டபத்தில்‌ நாலாபுறமும்‌ அவளுடைய பார்வை சென்ற வரையில்‌ 
பார்த்தாள்‌. சக்கரவர்த்திக்கு எதிரில்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ ஓர்‌ உருவம்‌ நின்று கொண்டிருந்தது. அது 


76 


பெண்ணின்‌ உருவம்‌ பாதி உருவந்தான்‌ தெரிந்தது. பாக்கிப்‌ பாதி தூண்‌ நிழலிலும்‌ அகில்‌ 
புகையிலும்‌ மறைந்திருந்தது. தெரிந்த வரையில்‌ அந்த உருவம்‌... ஆ! பழுவூர்‌ 
இளையராணியைப்போல அல்லவா இருக்கிறது? இது என்ன கனவா! சித்த பிரமையா? இல்லை 
! உண்மையே தான்‌! அதோ அந்தத்‌ தூண்‌ மறைவில்‌ ஒளிந்து நிற்பது யார்‌? பெரிய 
பழுவேட்டரையர்‌ அல்லவா? சந்தேகமில்லை! அவர்கள்தான்‌! பழுவூர்‌ இளையராணியைப்‌ 
பார்த்துவிட்டா சக்கரவர்த்தி அப்படியெல்லாம்‌ பேசுகிறார்‌? "உன்னைக்‌ கொன்றது 
உண்மைதான்‌" என்று, அலறினாரே, அதன்‌ பொருள்‌ என்ன? 


திடீரென்று வானதிக்கு மயக்கம்‌ வரும்‌ போலிருந்தது, தலை சுற்றத்‌ தொடங்கியது. 
இல்லை, அந்த அரண்மனையே சுற்றத்‌ தொடங்கியது. சீச்சீ! இங்கே மயக்கமடைந்து 
விடக்கூடாது. கூடவே கூடாது. பல்லைக்கடித்துக் கொண்டு வானதி அங்கிருந்து 
சென்றாள்‌.ஆனால்‌ திரும்பச்‌ செல்லும்‌ பாதை தொலையாத பாதையாயிருந்தது. அவள்‌ 
படுத்திருந்த அறை வரவே வராதுபோல்‌ தோன்றியது. முடியாது இனிமேல்‌ நடக்கமுடியாது; 
நிற்கவும்‌ முடியாது. குந்தவைப்‌ பிராட்டி கோயிலிருந்து திரும்பி வந்த போது வானதி அவள்‌ 
அறைக்குச்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ நடை பாதையில்‌ உணர்வற்றுக்‌ கட்டைபோல்‌ கிடப்பதைக்‌ 
கண்டாள்‌. 


பதினாறாம்‌ அத்தியாயம்‌ 
சுந்தர சோழரின்‌ பிரமை 
மறுநாள்‌ காலையில்‌ சுந்தர சோழ சக்கரவர்த்தி தம்‌ அருமைக்‌ குமாரியை அழைத்து 
வரச்‌ செய்தார்‌. ஏவலாளர்‌ தாதிமார்‌, வைத்தியர்‌ அனைவரையும்‌ தூரமாகப்‌ போயிருக்கும்‌ படி 


கட்டளையிட்டார்‌. குந்தவையைத்‌ தம்‌ அருகில்‌ உட்கார வைத்துக்கொண்டு அன்புடன்‌ முதுகைத்‌ 
தடவிக்‌ கொடுத்தார்‌. 


அவர்‌ சொல்ல விரும்பியதைச்‌ சொல்ல முடியாமல்‌ தத்தளிக்கிறார்‌ என்பதைக்‌ குந்தவை 
தெரிந்து கொண்டாள்‌. "அப்பா! என்பேரில்‌ கோபமா?" என்று கேட்டாள்‌. 


சுந்தர சோழரின்‌ கண்களில்‌ கண்ணீர்‌ துளித்தது. "உன்‌ பேரில்‌ எதற்கு அம்மா, 
கோபம்‌?" என்றார்‌. 


"தங்கள்‌ கட்டளையை மீறித்‌ தஞ்சாவூருக்கு வந்ததற்காகத்‌ தான்‌!" 

"ஆமாம்‌; என்‌ கட்டளையை மீறி நீ வந்திருக்கக்கூடாது; இந்தத்‌ தஞ்சாவூர்‌ அரண்மனை 
இளம்‌ பெண்கள்‌ வசிப்பதற்கு ஏற்றதல்ல. இது நேற்று இராத்திரி நடந்த சம்பவத்திலிருந்து 
உனக்கே தெரிந்திருக்கும்‌." 

"எந்தச்‌ சம்பவத்தைப்‌ பற்றிச்‌ சொல்கிறீர்கள்‌, அப்பா?" 


"அந்தக்‌ கொடும்பாளூர்ப்‌ பெண்‌ மூர்ச்சையடைந்ததைப்‌ பற்றித்தான்‌ சொல்லுகிறேன்‌ 
அந்தப்‌ பெண்ணுக்கு இப்போது உடம்பு எப்படியிருக்கிறது?'"' 


"அவளுக்கு இன்றைக்கு ஒன்றுமேயில்லை, அப்பா! பழையாறையிலும்‌ அடிக்கடி இவள்‌ 
இப்படிப்‌ பிரக்ஞை இழப்பது உண்டு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம்‌ சரியாகப்‌ போய்விடும்‌." 


"அவளைக்‌ கேட்டாயா, அம்மா? இராத்திரி இந்த அரண்மனையில்‌ அவள்‌ ஏதேனும்‌ 
கண்டதாகவோ, கேட்டதாகவோ சொல்லவில்லையா?" 


14 


குந்தவை சற்று யோசித்துவிட்டு, "ஆம்‌, அப்பா! நாங்கள்‌ எல்லோரும்‌ துர்க்கை 
ஆலயத்துக்குச்‌ சென்றிருந்தபோது, அவள்‌ தனியாக மேல்மாடத்துக்குப்‌ போகப்‌ பார்த்தாளாம்‌. 
அப்போது யாரோ பரிதாபமாகப்‌ புலம்புவது போலக்‌ கேட்டதாம்‌. அது அவளுக்குப்‌ பயத்தை 
உண்டாக்கியதாகச்‌ சொன்னாள்‌" என்றாள்‌. 


"அப்படித்தான்‌ நானும்‌ நினைத்தேன்‌. இப்போதேனும்‌ அறிந்தாயா, குழந்தாய்‌ ? இந்த 
அரண்மனையில்‌ பேய்‌ உலாவுகிறது. நீங்கள்‌ இங்கே இருக்க வேண்டாம்‌. போய்‌ விடூங்கள்‌!" 
என்று சுந்தர சோழர்‌ கூறியபோது அவர்‌ உடல்‌ நடுங்குவதையும்‌, அவருடைய கண்கள்‌ 
வெறித்தபடி எங்கேயோ பார்ப்பதையும்‌ குந்தவை கவனித்தாள்‌. 


"அப்பா! அப்படியானால்‌ தாங்கள்மட்டும்‌ இங்கே எதற்காக இருக்க வேண்டும்‌? அம்மா 
இங்கே எதற்காக இருக்க வேண்டும்‌? எல்லோரும்‌ பழையாறைக்கே போய்‌ விடலாமே! இங்கே 
வந்ததினால்‌ உங்கள்‌ உடம்பு குணமாயிருப்பதாகவும்‌ தெரியவில்லையே?" என்றாள்‌. 


சக்கரவர்த்தி துயரம்‌ தோய்ந்த புன்னகை புரிந்து, "என்‌ உடம்பு இனிமேல்‌ குணமாவது 
ஏது? அந்த ஆசை எனக்குக்‌ கொஞ்சமும்‌ கிடையாது", என்றார்‌. 


"அப்படி ஏன்‌ நிராசை அடையவேண்டும்‌? அப்பா! பழையாறை வைத்தியர்‌ தங்கள்‌ 
உடம்பைக்‌ குணப்படுத்த முடியும்‌ என்று சொல்கிறார்‌." 


"அவர்‌ சொல்வதை நம்பி நீயும்‌ இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வர ஆள்‌ 
அனுப்பியிருக்கிறாயாம்‌! நான்‌ கேள்விப்‌ பட்டேன்‌. மகளே! என்‌ பேரில்‌ உனக்குள்ள பாசத்தை 
அது காட்டுகிறது." 


"தந்தையிடம்‌ மகள்‌ பாசம்‌ கொண்டிருப்பது தவறா, அப்பா?" 


"அதில்‌ தவறு ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட வாஞ்சையுள்ள புதல்வியைப்‌ பெற்றேனே, 
அது என்‌ பாக்கியம்‌. இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டுவர நீ ஆள்‌ அனுப்பியதிலும்‌ 
தவறில்லை. ஆனால்‌ இலங்கையிலிருந்து மூலிகை வந்தாலும்‌ சரி, சாவகத்‌ தீவிலிருந்து 
வந்தாலும்‌ சரி, தேவலோகத்திலிருந்து அமுதமே வந்தாலும்‌ சரி, எனக்கு உடம்பு இந்த 
ஜன்மத்தில்‌ குணமாகப்‌ போவதில்லை..." 


"ஐயையோ! அப்படிச்‌ சொல்லாதீர்கள்‌!" என்றாள்‌ இளவரசி. 


"என்‌ கட்டளையையும்‌ மீறி நீ இங்கு வந்தாயே, அம்மா! அதற்காக உண்மையில்‌ 
மகிழ்ச்சி அடைகிறேன்‌. ஒரு நாள்‌ என்‌ மனத்தைத்‌ திறந்து உன்னிடம்‌ உண்மையைச்‌ சொல்லிவிட 
வேண்டும்‌ என்று எண்ணியிருந்தேன்‌. அதற்கு இப்போது சந்தர்ப்பம்‌ கிடைத்தது. சொல்கிறேன்‌, 
கேள்‌! உடம்பைப்‌ பற்றிய வியாதியிருந்தால்‌ மூலிகை மருந்துகளினால்‌ தீரும்‌. என்னுடைய நோய்‌ 
உடம்பைப்‌ பற்றியதல்ல; மனக்‌ கவலைக்கு மருந்து ஏது?" 


"தந்தையே, மூன்றுலகம்‌ ஆளும்‌ சக்கரவர்த்தியாகிய தங்களுக்கு அப்படி என்ன தீராத 
மனக்கவலை இருக்க முடியும்‌?" 


"கவிகளுடைய அதிசயோக்தியான கற்பனையை நீயும்‌ சொல்கிறாய்‌, குழந்தாய்‌! நான்‌ 
மூன்று உலகம்‌ ஆளும்‌ சக்கரவர்த்தியல்ல; ஒரு உலகம்‌ முழுவதும்‌ ஆளுகிறவனும்‌ அல்ல. 
உலகத்தில்‌ ஒரு மூலையில்‌ சிறு பகுதி என்‌ இராஜ்யம்‌. இதன்‌ பாரத்தையே என்னால்‌ சுமக்க 
முடியவில்லை..." 


78 


"தாங்கள்‌ ஏன்‌ சுமக்க வேண்டும்‌, அப்பா! இராஜ்ய பாரத்தைச்‌ சுமப்பதற்குத்‌ 
தகுந்தவர்கள்‌ இல்லையா? மணி மணியாக இரண்டு புதல்வர்கள்‌ தங்களுக்கு இருக்கிறார்கள்‌. 
இருவரும்‌ இரண்டு சிங்கக்‌ குட்டிகள்‌; வீராதி வீரர்கள்‌. எப்படிப்பட்ட பாரத்தையும்‌ தாங்கக்‌ 
கூடியவர்கள்‌..." 


"மகளே! அதை நினைத்தால்தான்‌ எனக்கு நெஞ்சு பகீர்‌ என்கிறது. உன்‌ சகோதரர்கள்‌ 
இருவரும்‌ இணையில்லா வீரர்கள்தான்‌. உன்னைப்‌ போலவே அவர்களையும்‌ கண்ணுக்குக்‌ 
கண்ணாக வளர்த்தேன்‌. அவர்களுக்கு இந்த இராஜ்யத்தைக்‌ கொடுத்தால்‌ நன்மை 
செய்கிறவனாவேனா என்று சந்தேகப்படுகிறேன்‌. இராஜ்யத்துடன்‌ பெரியதொரு 
சாபக்கேட்டையும்‌ அவர்களிடம்‌ ஒப்புவித்து விட்டுப்‌ போவது நல்லதென்று சொல்வாயா?" 


"அப்படி என்ன சாபக்கேடு இருக்க முடியும்‌, இந்த ராஜ்யத்திற்கு? புறாவுக்காகச்‌ 
சதையை அளித்த சிபியும்‌, கன்றுக்குட்டிக்காக மகனை அளித்த மனுநீதிச்‌ சோழரும்‌ நம்‌ குலத்து 
முன்னோர்கள்‌. 'கரிகால்‌ வளவரும்‌, பெருநற்கிள்ளியும்‌ இந்த ராஜ்யத்தை ஆண்டவர்கள்‌. 
திருமேனியில்‌ தொண்ணுறும்‌ ஆறும்‌ புண்‌ சுமந்த வீர விஜயாலய சோழர்‌ இந்தச்‌ சிம்மாசனத்தில்‌ 
வீற்றிருந்தார்‌.காவேரி நதி தீரத்தில்‌ நூற்றெட்டு ஆலயங்கள்‌ எடுப்பித்த ஆதித்த சோழரும்‌, 
சிற்றம்பலத்துக்குப்‌ பொன்‌ வேய்ந்து, பொன்னம்பலமாக்கிய பராந்தகரும்‌ இந்த ராஜ்யத்தை 
விஸ்தரித்தார்கள்‌. அன்பே சிவம்‌ எனக்கண்டு, அன்பும்‌ சிவமும்‌ தாமாகவே வீற்றிருந்த 
கண்டராதித்தர்‌ அரசு புரிந்த தர்ம மகாராஜ்யம்‌ இது.இப்படிப்பட்ட ராஜ்யத்திற்குச்‌ சாபக்கேடு 
என்ன இருக்க முடியும்‌? அப்பா! தாங்கள்‌ ஏதோ மனப்‌ பிரமையில்‌ இருக்கிறீர்கள்‌! இந்தத்‌ 
தஞ்சாவூர்க்‌ கோட்டையை விட்டுத்‌ தாங்கள்‌ புறப்பட்டு வந்தால்‌..." 


"நான்‌ இவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட்டால்‌ அடுத்த கணம்‌ என்ன ஆகும்‌ என்று உனக்குத்‌ 
தெரியாது! அழகிய பழையாறையை விட்டு இந்தத்‌ தஞ்சைக்‌ கோட்டையாகிய சிறையில்‌ நான்‌ 
சந்தோஷத்துக்காக இருக்கிறேன்‌ என்று கருதுகிறாயா? குந்தவை, நான்‌ இங்கே இருப்பதனால்‌ 
இந்தப்‌ பழம்பெரும்‌ சோழ ராஜ்யம்‌ சின்னாபின்னமாகாமல்‌ காப்பாற்றி வருகிறேன்‌. நேற்றிரவு 
நாடகம்‌ ஆடிக்கொண்டிருந்தபோது என்ன நடந்தது என்பதை யோசித்துப்‌ பார்‌! நிலா 
மாடத்தின்‌ முகப்பிலிருந்து நான்‌ எல்லாவற்றையும்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. நாடகத்தை 
நடுவில்‌ நிறுத்தி விடலாமா என்று கூடத்‌ தோன்றியது..." 


"தந்தையே! இது என்ன? நாடகம்‌ மிக நன்றாக இருந்ததே! சோழ குலப்‌ பெருமையை 
எண்ணி என்‌ உள்ளம்‌ பூரித்ததே! எதற்காக நிறுத்த விரும்பினீர்கள்‌? நாடகத்தில்‌ எந்தப்‌ பகுதி 
தங்களுக்குப்‌ பிடிக்காமலிருந்தது?"" 


"நாடகம்‌ நன்றாகத்தானிருந்தது, மகளே! அதில்‌ ஒரு குற்றமும்‌ நான்‌ காணவில்லை. 
நாடகம்‌ பார்த்தவர்களின்‌ நடத்தையைப்‌ பற்றியே சொல்கிறேன்‌. கொடும்பாளூர்க்‌ கட்சியும்‌, 
பழுவேட்டரையர்‌ கட்சியும்‌ எழுப்பிய போட்டி கோஷங்களை நீ கவனிக்கவில்லையா?" 


"கவனித்தேன்‌, அப்பா!" 


"நான்‌ ஒருவன்‌ இங்கு இருக்கும்போதே இவர்கள்‌ இப்படி நடந்து 
கொள்ளுகிறார்களே! நான்‌ இல்லாவிட்டால்‌ என்ன ஆகும்‌ என்று சிந்தித்துப்‌ பார்‌! நான்‌ 
தஞ்சாவூரை விட்டுக்‌ கிளம்பிய தட்சணமே இரு கட்சியாருக்குள்ளும்‌ சண்டை மூளும்‌ கிருஷ்ண 
பரமாத்மாவின்‌ சந்ததிகள்‌ ஒருவரை ஒருவர்‌ தாக்கிக்கொண்டு அழிந்ததுபோல்‌, இவர்களும்‌ 
அழியும்போது இந்த மகாசாம்ராஜ்யமும்‌ அழிந்து விடும்‌..." 


"அப்பா! தாங்கள்‌ இந்தச்‌ சோழ சாம்ராஜ்யத்தில்‌ சர்வாதிகாரச்‌ சக்கரவர்த்தி. 
பழுவேட்டரையர்களும்‌ சரி, கொடும்பாளூர்‌ வேளிரும்‌ சரி, தங்கள்‌ காலால்‌ இட்டதைத்‌ 
தலையால்‌ செய்யக்‌ கடமைப்பட்டவர்கள்‌. அவர்கள்‌ அத்துமீறி நடந்தால்‌ அவர்களுடைய அழிவை 
அவர்களே தேடிக்கொள்கிறார்கள்‌. தாங்கள்‌ ஏன்‌ கவலைப்பட வேண்டும்‌?" 


79 


"மகளே! சென்ற நூறு வருஷமாக இந்த இரு குலத்தோரும்‌ சோழ சாம்ராஜ்யத்துக்கு 
இணையில்லா ஊழியம்‌ செய்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய உதவியின்றிச்‌ சோழ ராஜ்யம்‌ 
இப்படிப்‌ பல்கிப்‌ பெருகியிருக்க முடியுமா? அவர்கள்‌ அழிந்தால்‌ இராஜ்யத்துக்கும்‌ அது 
பலவீனந்தானே?" 


"அப்பா! அந்த இரு கட்சியில்‌ ஒரு கட்சிக்காரர்கள்‌ தங்களுக்கு விரோதமாகச்‌ சதி 
செய்யும்‌ துரோகிகள்‌ என்று தெரிந்தால்‌.." 


சுந்தர சோழர்‌ குந்தவையை வியப்போடூ உற்றுப்பார்த்து, "என்ன மகளே, சொல்கிறாய்‌? 
எனக்கு விரோதமான சதியா? யார்‌ செய்கிறார்கள்‌?" என்று கேட்டார்‌. 


"அப்பா! தங்களுடைய உண்மையான ஊழியர்களாக நடித்து வருகிறவர்கள்‌ சிலர்‌, 
தங்களுக்கு எதிராக இரகசியச்‌ சதி செய்கிறார்கள்‌. தங்களுடைய புதல்வர்களுக்குப்‌ 
பட்டமில்லாமல்‌ செய்துவிட்டு வேறொருவருக்குப்‌ பட்டம்‌ கட்டச்‌ சதி செய்து வருகிறார்கள்‌..." 


"யாருக்கு? யாருக்கு மகளே? உன்‌ சகோதரர்களுக்குப்‌ பட்டம்‌ இல்லையென்று செய்து 
விட்டு வேறு யாருக்குப்‌ பட்டம்‌ கட்டப்‌ பார்க்கிறார்கள்‌?" என்று சுந்தர சோழ சக்கரவர்த்தி 
பரபரப்புடன்‌ கேட்டார்‌. 


குந்தவை மெல்லிய குரலில்‌, "சித்தப்பா மதுராந்தகனுக்கு, அப்பா! நீங்கள்‌ 
நோய்ப்படுக்கையில்‌ படூத்திருக்கையில்‌ இவர்கள்‌ இப்படிப்‌ பயங்கரமான துரோகத்தைச்‌ 
செய்கிறார்கள்‌..." என்றாள்‌. 


உடனே சுந்தர சோழர்‌ சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து, "ஆகா அவர்களுடைய முயற்சி 
மட்டும்‌ பலித்தால்‌ எவ்வளவு நன்றாயிருக்கும்‌?" என்றார்‌. 


குந்தவைக்குத்‌ தூக்கி வாரிப்போட்டது. "தந்தையே! இது என்ன, தாங்கள்‌ பெற்ற 
புதல்வர்களுக்குத்‌ தாங்களே சத்துரு ஆவீர்களா?" என்றாள்‌. 


"இல்லை; என்‌ புதல்வர்களுக்கு நான்‌ சத்துரு இல்லை. அவர்களுக்கு நன்மை செய்யவே 
விரும்புகிறேன்‌. இந்தச்‌ சாபக்கேடு உள்ள ராஜ்யம்‌ அவர்களுக்கு வேண்டியதில்லை. மது 
ராந்தகன்‌ மட்டும்‌ சம்மதித்தால்‌..." 


"சித்தப்பா சம்மதிப்பதற்கு என்ன? திவ்யமாகச்‌ சம்மதிக்கிறார்‌. நாளைக்கே பட்டங்‌ 
கட்டிக்கொள்ளச்‌ சித்தமாயிருக்கிறார்‌. அம்மாதிரி தாங்கள்‌ செய்யப்‌ போகிறீர்களா? என்‌ 
தமையனின்‌ சம்மதம்‌ கேட்க வேண்டாமா?..." 


"ஆம்‌; ஆதித்த கரிகாலனைக்‌ கேட்க வேண்டியதுதான்‌. அவனைக்‌ கேட்டால்‌ மட்டும்‌ 
போதாது. உன்‌ பெரிய பாட்டி சம்மதிக்க வேண்டும்‌.." 


"பிள்ளைக்குப்‌ பட்டம்‌ கட்டினால்‌ தாயார்‌ வேண்டாம்‌ என்று சொல்வாளா?" 


"ஏன்‌ சொல்ல மாட்டாள்‌? உன்‌ பெரிய பாட்டியுடன்‌ இத்தனை நாள்‌ பழகியும்‌ அவரை நீ 
அறிந்து கொள்ளவில்லையா? செம்பியன்‌ மாதேவியின்‌ வற்புறுத்தலினாலேயே நான்‌ அன்று 
சிம்மாசனம்‌ ஏறினேன்‌. ஆதித்தனுக்கும்‌ இளவரசுப்‌ பட்டம்‌ கட்டினேன்‌. குந்தவை! உன்‌ 
பெரியபாட்டிக்கு உன்பேரில்‌ மிக்க அன்பு உண்டு. நீ அவரிடம்‌ நயமாகச்‌ சொல்லி மது 
ராந்தகனுக்குப்‌ பட்டம்‌ கட்டூவதற்குச்‌ சம்மதம்‌ வாங்கி விடு!..." 


60 


குந்தவை திகைத்துப்‌ போய்ப்‌ பேசாமலிருந்தாள்‌. "பிறகு காஞ்சிக்குப்‌ போ! அங்கே 
உன்‌ அண்ணன்‌ ஆதித்த கரிகாலனிடம்‌ சொல்லி, 'இந்தச்‌ சாபக்கேடு வாய்ந்த இராஜ்யம்‌ எனக்கு 
வேண்டாம்‌' என்று சொல்லும்படி செய்துவிடு. மதுராந்தகனுக்கே பட்டம்‌ கட்டிவிடுவோம்‌. பிறகு 
நாம்‌ எல்லாரும்‌ சாபம்‌ நீங்கி நிம்மதியாக இருக்கலாம்‌" என்றார்‌ சக்கரவர்த்தி. 


"அப்பா! அடிக்கடி சாபம்‌ என்கிறீர்களே? எந்தச்‌ சாபத்தைச்‌ சொல்கிறீர்கள்‌?" என்று 
குந்தவை கேட்டாள்‌. 


"மகளே! பூர்வ ஜன்மம்‌ என்று சொல்லுகிறார்களே அதை நீ நம்புகிறாயா? 
பூர்வஜன்மத்தின்‌ நினைவுகள்‌ இந்த ஜன்மத்தில்‌ சில சமயம்‌ வரும்‌ என்கிறார்களே, அதில்‌ உனக்கு 
நம்பிக்கை உண்டா?" 


"தந்தையே! அவையெல்லாம்‌ பெரிய விஷயங்கள்‌. எனக்கென்ன தெரியும்‌, அந்த 
விஷயங்களைப்‌ பற்றி?" 


"மகாவிஷ்ணுவின்‌ பத்து அவதாரங்களைப்‌ பற்றிச்‌ சொல்கிறார்களே! புத்தபகவான்‌ 
கடைசி அவதாரத்திற்கு முன்னால்‌ பல அவதாரங்கள்‌ எடுத்ததாகச்‌ சொல்கிறார்களே? அந்த 
அவதாரங்களைப்‌ பற்றிய பல அழகான கதைகள்‌ சொல்கிறார்களே?" 


"கேட்டிருக்கிறேன்‌, அப்பா!" 


"கடவுளுக்கும்‌ அவதார புருஷர்களுக்கும்‌ அப்படியென்றால்‌ சாதாரண மனிதர்களுக்கு 
மட்டும்‌ முற்பிறவிகள்‌ இல்லாமலிருக்குமா?"" 


"இருக்கலாம்‌ அப்பா!" 


"சில சமயம்‌ எனக்குப்‌ பூர்வஜன்ம நினைவுகள்‌ வருகின்றன மகளே! அவற்றைக்‌ குறித்து 
இதுவரையில்‌ யாரிடமும்‌ சொல்லவில்லை. சொன்னால்‌ யாரும்‌ நம்பவும்‌ மாட்டார்கள்‌; புரிந்து 
கொள்ளவும்‌ மாட்டார்கள்‌. எனக்கு உடல்‌ நோயுடன்‌ சித்தப்‌ பிரமையும்‌ பிடித்திருப்பதாகச்‌ 
சொல்வார்கள்‌. வைத்தியர்களை அழைத்துவந்து தொந்தரவு கொடுப்பது போதாது என்று 
மாந்திரீகர்களையும்‌ அழைத்துவரத்‌ தொடங்குவார்கள்‌..." 


"ஆம்‌; தந்தையே! இப்போதே சிலர்‌ அப்படிச்‌ சொல்கிறார்கள்‌. தங்கள்‌ நோய்‌, மருத்து 
வத்தினால்‌ தீராது; மாந்திர்கர்களை அழைக்க வேண்டும்‌ என்கிறார்கள்‌..." 


"பார்த்தாயா? நீ அப்படியெல்லாம்‌ நினைக்க மாட்டாயே? நான்‌ சொல்வதைக்‌ 
கேட்டூவிட்டுச்‌ சிரிக்க மாட்டாயே?" என்றார்‌ சக்கரவர்த்தி. 


"கேட்கவேண்டுமா, அப்பா! உங்களுடைய மனம்‌ எவ்வளவு நொந்திருக்கிறது என்று 
எனக்குத்‌ தெரியாதா? தங்களைப்‌ பார்த்து நான்‌ சிரிப்பேனா?" என்று குந்தவை கூறினாள்‌. 
அவளுடைய கண்ணில்‌ நீர்‌ மல்கிற்று. 


"எனக்குத்‌ தெரியும்‌, மகளே! அதனாலேதான்‌ மற்ற யாரிடமும்‌ சொல்லாததை 
உன்னிடம்‌ சொல்கிறேன்‌. என்னுடைய பூர்வ ஜன்ம நினைவுகளில்‌ சிலவற்றை சொல்லுகிறேன்‌ 
கேள்‌!" என்றார்‌ சுந்தர சோழர்‌. 


நாலுபுறமும்‌ கடல்‌ சூழ்ந்த ஓர்‌ அழகிய தீவு. அத்தீவில்‌ எங்கெங்கும்‌ பச்சை மரங்கள்‌ 
மண்டி வளர்ந்திருந்தன. மரங்கள்‌ இல்லாத இடங்களில்‌ நெருங்கிய புதர்களாயிருந்தன. 
கடற்கரையோரத்தில்‌ ஒரு புதரில்‌ வாலிபன்‌ ஒருவன்‌ ஒளிந்து கொண்டிருந்தான்‌. சற்றுத்‌ 
தூரத்தில்‌ கடலில்‌ பாய்மரம்‌ விரித்துச்‌ சென்ற கப்பல்‌ ஒன்றை உற்றுப்‌ பார்த்து 


61 


க்கொண்டிருந்தான்‌. அது மறையும்‌ வரையில்‌ பார்த்துக்‌ கொண்டூ நின்றான்‌. பிறகு "அப்பா! 
பிழைத்தோம்‌!" என்று பெருமூச்சு விட்டான்‌. 


அந்த வாலிபன்‌ இராஜ குலத்தில்‌ பிறந்தவன்‌. ஆனால்‌  இராஜயத்துக்கு 
உரிமையுள்ளவன்‌ அல்ல; இராஜ்யம்‌ ஆளும்‌ ஆசையும்‌ அவனுக்குக்‌ கிடையாது. அவனுடைய 
தகப்பனாருக்கு முன்னால்‌ பிறந்த மூன்று சகோதரர்கள்‌ இருந்தார்கள்‌. ஆகையால்‌ இராஜ்யம்‌ 
ஆளுவதைப்‌ பற்றி அவன்‌ கனவிலும்‌ நினைக்கவில்லை; ஆசை கொள்ளவும்‌ இல்லை. கடல்‌ கடந்த 
நாட்டுக்குப்‌ போருக்குச்‌ சென்ற சைன்யத்தோடு அவனும்‌ போனான்‌. ஒரு சிறிய படையின்‌ 
தலைமை அவனுக்கு அளிக்கப்‌ பட்டிருந்தது. போரில்‌ அவனுடைய சைன்யம்‌ தோல்வியுற்றது. 
கணக்கற்றவர்கள்‌ மாண்டார்கள்‌. வாலிபன்‌ தலைமை வகித்த படையிலும்‌ எல்லாரும்‌ 
மாண்டார்கள்‌. அந்த வாலிபனும்‌ போரில்‌ உயிரைவிடத்‌ துணிந்து எவ்வளவோ சாஹஸச்‌ 
செயல்கள்‌ புரிந்தான்‌. ஆனாலும்‌ அவனுக்குச்‌ சாவு நேரவில்லை. தோற்று ஓடிய சைன்யத்தில்‌ 
உயிரோடு தப்பிப்‌ பிழைத்தவர்கள்‌ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்‌. திரும்பித்‌ தாய்நாடு 
செல்லுவதற்கு அவர்கள்‌ ஆயத்தமானார்கள்‌. திரும்பிப்‌ போவதற்கு அந்த வாலிபன்‌ மட்டும்‌ 
விரும்பவில்லை. தன்‌ கீழிருந்த படை வீரர்கள்‌ அனைவரையும்‌ பறிகொடுத்துவிட்டு அவன்‌ தாய்‌ 
நாட்டுக்குத்‌ திரும்பிச்‌ செல்ல விரும்பவில்லை. அவனுடைய குலத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
மகாவீரர்கள்‌ எனப்‌ புகழ்‌ பெற்றவர்கள்‌. அந்தப்‌ புகழுக்குத்‌ தன்னால்‌ அபகீர்த்தி நேருவதை அவன்‌ 
விரும்பவில்லை. ஆகையால்‌, கப்பல்‌ போய்க்கொண்டிருந்தபோது, சற்றுத்‌ தூரத்தில்‌ அழகிய தீவு 
ஒன்று தெரிந்தபோது, வாலிபன்‌ மற்ற யாரும்‌ அறியாமல்‌ கடலில்‌ மெள்ளக்‌ குதித்தான்‌. நீந்திக்‌ 
கொண்டே போய்த்‌ தீவில்‌ கரை ஏறினான்‌. கப்பல்‌ கண்ணுக்கு மறையும்‌ வரையில்‌ 
காத்திருந்தான்‌. பிறகு ஒரு மரத்தின்மேல்‌ ஏறி அதன்‌ அடிக்கிளையில்‌ உட்கார்ந்து கொண்டு 
சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்தான்‌. அந்தத்‌ தீவின்‌ அழகு அவன்‌ மனத்தைக்‌ கவர்ந்தது. ஆனால்‌ அத்தீவில்‌ 
மனித சஞ்சாரமே இல்லை என்று தோன்றியது. அச்சமயம்‌ அது ஒரு குறையென்று அவனுக்குத்‌ 
தோன்றவில்லை. அவனுடைய உற்சாகம்‌ மிகுந்தது. மரக்கிளையில்‌ சாய்ந்து உட்கார்ந்தபடி 
வருங்காலத்தைப்‌ பற்றிப்‌ பகற்கனவுகள்‌ கண்டு கொண்டிருந்தான்‌. 


திடீரென்று மனிதக்‌ குரலில்‌, அதுவும்‌ பெண்‌ குரலில்‌, ஒரு கூச்சல்‌ கேட்டது. திரும்பிப்‌ 
பார்த்தான்‌. இளம்‌ பெண்‌ ஒருத்தி கூச்சலிட்ட வண்ணம்‌ ஓடிக்‌ கொண்டிருந்தாள்‌. அவளைத்‌ 
தொடர்ந்து பயங்கரமான கரடி ஒன்று ஓடியது.அவன்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கும்போதே கரடி 
மேலும்‌ மேலும்‌ அந்தப்‌ பெண்ணை நெருங்கிக்‌ கொண்டிருந்தது. இருவருக்கும்‌ 
இடையேயிருந்ததூரம்‌ குறுகிக்‌ கொண்டிருந்தது. வேறு யோசனை ஒன்றும்‌ செய்வதற்கு 
அப்போது நேரம்‌ இருக்கவில்லை.வாலிபன்‌ மரக்கிளையிலிருந்து பொத்தென்று கீழே 
குதித்தான்‌. மரத்தில்தான்‌ சாத்தியிருந்த வேலை எடுத்துக்‌ கொண்டு ஓடினான்‌.கரடி அந்தப்‌ 
பெண்ணை நெருங்கி அதன்‌ பயங்கரமான கால்‌ நகங்களை அவள்‌ கழுத்தில்‌ வைப்பதற்கு 
இருந்தது. அச்சமயத்தில்‌ குறி பார்த்து வேலை எறிந்தான்‌. வேல்‌ கரடியைத்‌ தாக்கியது. கரடி 
வீல்‌ என்று ஏழுலகமும்‌ கேட்கும்படியான ஒரு சத்தம்‌ போட்டு விட்டுத்‌ திரும்பியது. பெண்‌ 
பிழைத்தாள்‌. ஆனால்‌ வாலிபன்‌ அபாயத்துக்குள்ளானான்‌. காயம்பட்ட கரடி அவனை நோக்கிப்‌ 
பாய்ந்தது. வாலிபனுக்கும்‌ கரடிக்கும்‌ துவந்த யுத்தம்‌ நடந்தது. கடைசியில்‌ அந்த வாலிபனே 
வெற்றி பெற்றான்‌. 


வெற்றியடைந்த வாலிபனுடைய கண்கள்‌ உடனே நாலாபுறமும்‌ தேடின. எதைத்‌ தேடின 
என்பது அவனுக்கே முதலில்‌ தெரியவில்லை. அப்புறம்‌ சட்டென்று தெரிந்தது. அவன்‌ கண்கள்‌ 
தேடிய பெண்‌, சாய்ந்து வளைந்து குறுக்கே வளர்ந்திருந்த ஒரு தென்னை மரத்தின்‌ பின்னால்‌ 
அதன்‌ பேரில்‌ சாய்ந்து கொண்டு நின்றாள்‌. அவள்‌ கண்களில்‌ வியப்பும்‌ முகத்தில்‌ மகிழ்ச்சியும்‌ 
குடிகொண்டிருந்தன. அவள்‌ காட்டில்‌ வாழும்‌ பெண்‌. உலகத்து நாகரிக வாழ்க்கையை 
அறியாதவள்‌ என்று அவளுடைய தோற்றமும்‌ உடையும்‌ தெரிவித்தன. ஆனால்‌அவளுடைய 
அழகுக்கு உவமை சொல்ல இந்த உலகத்தில்‌ யாரும்‌ இல்லையென்று சொல்லும்படியிருந்தாள்‌. 
அந்தப்‌ பெண்‌ அங்கு நின்றிருந்த காட்சி ஒப்பற்ற ஆற்றல்‌ படைத்த ஓவியக்‌ கலைஞன்‌ ஒருவன்‌ 
தீட்டிய சித்திரக்‌ காட்சியாகத்‌ தோன்றியது. அவள்‌ உண்மையில்‌ ஒரு பெண்ணாயிருந்தாலும்‌ 
இந்த உலகத்துப்‌ பெண்ணாயிருக்க முடியாது என்று அந்த வாலிபன்‌ கருதினான்‌. அருகில்‌ 


62 


நெருங்கினான்‌. ஆனால்‌ அவன்‌ எதிர்பார்த்தது போல்‌ அவள்‌ மாயமாய்‌ மறைந்து 
விடவில்லை.எதிர்பாராத விதமாக அவள்‌ ஓட்டம்‌ பிடித்து ஓடினாள்‌.சற்று அவளைப்‌ பின்‌ 
தொடர்ந்து ஓடிப்‌ பார்த்தான்‌. பிறகு நின்று விட்டான்‌. அவன்‌ மிகக்‌ களைப்புற்றிருந்த படியால்‌ 
மானின்‌ வேகத்துடன்‌ ஓடிய அந்தப்‌ பெண்ணைத்‌ தொடர்ந்து அவனால்‌ ஓடவும்‌ முடியவில்லை. 
மேலும்‌, ஒரு பெண்ணை தொடர்ந்து ஓடுவது அநாகரிகம்‌ என்றும்‌ அவன்‌ எண்ணினான்‌. 


"இந்தச்‌ சிறிய தீவிலேதோனே இவள்‌ இருக்க வேண்டும்‌? மறுபடியும்‌ பார்க்காமலா 
போகிறோம்‌!" என்று கருதி நின்றுவிட்டான்‌. கடற்கரையோரமாகச்‌ சென்று தெள்ளிய மணலில்‌ 
படுத்துக்‌ கொண்டு களைப்பாறினான்‌. அவன்‌ எதிர்பார்த்தது வீண்போகவில்லை. சற்று நேரத்து 
க்கெல்லாம்‌ அந்தப்‌ பெண்‌ திரும்பி வந்தாள்‌. தன்னுடன்‌ ஒரு வயோதிகனான மனிதனையும்‌ 
அழைத்து வந்தாள்‌. வந்தவன்‌ இலங்கைத்‌ தீவில்‌ கடற்கரையோரத்தில்‌ வாழ்ந்து மீன்‌ பிடித்துப்‌ 
பிழைக்கும்‌ 'கரையர்‌' என்னும்‌ வகுப்பைச்‌ சேர்ந்தவன்‌ என்று தெரிந்தது. அவன்‌ மூலமாக 
அவ்வாலிபன்‌ ஒரு முக்கியமான உண்மையைத்‌ தெரிந்து கொண்டான்‌. அதாவது அந்தப்‌ பெண்‌ 
தக்க சமயத்தில்‌ அவனுடைய உயிரைக்‌ காப்பாற்றினாள்‌ என்று அறிந்தான்‌. அவன்‌ 
மரக்கிளையின்மேல்‌ உட்கார்ந்து கடலையே கூர்ந்து கவனித்துக்‌ கொண்டிருந்தபோது கரடி 
ஒன்று அவன்‌ பின்‌ பக்கமாக வந்து அவனை உற்றுப்‌ பார்த்தது. பிறகு மரத்தின்மேல்‌ ஏறத்‌ 
தொடங்கியது. இதையெல்லாம்‌ அந்தப்‌ பெண்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. கரடியை வேறு 
திசையில்‌ இழுப்பதற்கும்‌ அந்த வாலிபனை எச்சரிக்கை செய்வதற்கும்‌ அவள்‌ அவ்விதம்‌ 
கூச்சலிட்டாள்‌. கரடி மரத்தின்‌ மேலே ஏறுவதை விட்டு அவளைத்‌ தொடர்ந்து ஓடத்‌ 
தொடங்கியது. 


இதைக்‌ கேட்டதும்‌ அந்த வாலிபனுக்கு எப்படியிருந்திருக்குமென்று சொல்லவும்‌ 
வேண்டுமா? தன்னைக்‌ காப்பாற்றிய பெண்ணுக்கு அவன்‌ தன்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொண்டான்‌. ஆனால்‌ அவளோ ஒரு வார்த்தையும்‌ மறுமொழியாகச்‌ சொல்லவில்லை. அவளிடம்‌ 
வாலிபன்‌ கூறியதற்கெல்லாம்‌ அவளுடன்‌ வந்த மனிதனே மறுமொழி கூறினான்‌. இது 
வாலிபனுக்கு முதலில்‌ வியப்பாயிருந்தது. உண்மை இன்னதென்று அறிந்ததும்‌, வியப்பு மறைந்தது 
. அந்தப்‌ பெண்‌ பேசத்‌ தெரியாத ஊமை. அவளுக்குக்‌ காதும்‌ கேளாது என்று அறிந்து கொண்டது 
ம்‌, அவ்வாலிபனுடைய பாசம்‌ பன்மடங்காகியது.பாசம்‌ வளர்ந்து தழைப்பதற்குச்‌ சூழ்நிலையும்‌ 
சந்தர்ப்பமும்‌ துணை செய்தன. காது கேளாததும்‌, பேசத்‌ தெரியாததும்‌ ஒரு குறையாகவே 
அவ்வாலிபனுக்குத்‌ தோன்றவில்லை. வாயினால்‌ சொல்ல முடியாத அற்புதமான 
உண்மைகளையும்‌, அந்தரங்க இரகசியங்களையும்‌ அவளுடைய கண்களே தெரியப்படுத்தின. 
அந்த நயனபாலைக்கு ஈடான பாஷை இந்த உலகத்தில்‌ வேறு என்ன உண்டு? அது போலவே 
காதுகேளாததற்கு ஈடாக அவளுடைய நாசியின்‌ உணர்ச்சி அதிசயமான சக்தி 
வாய்ந்ததாயிருந்தது.அடர்ந்த காட்டின்‌ மத்தியில்‌ வெகு தூரத்தில்‌ மறைந்திருக்கும்‌ காட்டு 
மிருகம்‌ இன்னதென்பதை அவளுடைய முகர்தல்‌ சக்தியைக்‌ கொண்டே கண்டுபிடிக்க அவளால்‌ 
முடிந்தது. ஆனால்‌ இதெல்லாம்‌ என்னத்திற்கு? இருதயங்கள்‌ இரண்டு ஒன்று சேர்ந்து விட்டால்‌, 
மற்றப்‌ புலன்களைப்‌ பற்றி என்ன கவலை? அந்த வாலிபனுக்கு அத்தீவு சொர்க்க பூமியாகவே 
தோன்றியது. நாட்கள்‌, மாதங்கள்‌, வருஷங்கள்‌, இவ்விதம்‌ சென்றன.எத்தனை நாள்‌ அல்லது 
வருஷம்‌ ஆயிற்று என்பதைக்‌ கணக்குப்‌ பார்க்கவே அவன்‌ மறந்துவிட்டான்‌. 


வாலிபனுடைய இந்த சொர்க்க வாழ்வுக்குத்‌ திடீரென்று ஒருநாள்‌ முடிவு நேர்ந்தது 
.கப்பல்‌ ஒன்று அந்தத்‌ தீவின்‌ அருகில்‌ வந்து நின்றது. அதிலிருந்து படகிலும்‌ கட்டு மரங்களிலும்‌ 
பலர்‌ இறங்கி வந்தார்கள்‌. அவர்கள்‌ யார்‌ என்று பார்க்க வாலிபன்‌ அருகில்‌ சென்றான்‌. தன்னைத்‌ 
தேடிக்‌ கொண்டுதான்‌ அவர்கள்‌ வந்திருக்கிறார்கள்‌ என்று அறிந்தான்‌. அவனுடைய நாட்டில்‌ 
எதிர்பாராத நிகழ்ச்சிகள்‌ பல நடந்து விட்டன.அவனுடைய தந்தைக்கு மூத்த சகோதரர்கள்‌ 
இருவர்‌ இறந்து போய்விட்டார்கள்‌. இன்னொருவருக்குப்‌ புத்திர சந்தானம்‌ இல்லை. 
ஆகையால்‌ ஒரு பெரிய சாம்ராஜ்யம்‌ அவனுக்காகக்‌ காத்திருக்கிறது என்று தெரிந்து 
கொண்டான்‌. அவனுடைய உள்ளத்தில்‌ ஒரு பெரிய பூசல்‌ ஏற்பட்டது. அந்த அழகிய தீவையும்‌ 
அதைச்‌ சொர்க்க பூமியாக்கிய ஊமைப்‌ பெண்ணையும்‌ விட்ட்ப்போக அவனுக்கு 
மனமில்லை.அதேசமயத்தில்‌ ஊரையும்‌ உற்றார்‌ உறவினரையும்‌ பார்க்கும்‌ ஆசை ஒரு பக்கத்தில்‌ 


83 


அவனைக்‌ கவர்ந்து இழுத்தது. அவன்‌ பிறந்த நாட்டை நாலாபுறமும்‌ அபாயம்‌ 
சூழ்ந்திருக்கிறதென்றும்‌ அறிந்தான்‌. யுத்த பேரிகையின்‌ முழக்கம்‌ மிக மிகத்‌ தொலைவிலிருந்து 
அவன்‌ காதில்‌ வந்து கேட்டது. இது அவன்‌ முடிவு செய்வதற்குத்‌ துணை செய்தது. 


"திரும்பி வருகிறேன்‌; என்‌ கடமையை நிறைவேற்றிவிட்டு வருகிறேன்‌." என்று 
அப்பெண்ணிடம்‌ ஆயிரம்‌ முறை உறுதி மொழி கூறிவிட்டுப்‌ புறப்பட்டான்‌. காட்டில்‌ பிறந்து 
வளர்ந்த அந்த ஊமைப்‌ பெண்‌ நாட்டிலிருந்து வந்திருந்த மனிதர்களுக்கு மத்தியில்‌ வருவதற்கே 
விரும்பவில்லை. வாலிபன்‌ படகில்‌ ஏறியபோது அவள்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ அந்தப்‌ பழைய வளைந்த 
தென்னை மரத்தின்‌ மேல்‌ உட்கார்ந்து பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. அவளுடைய இருகண்களும்‌ 
அப்போது இரண்டு கண்ணீர்க்‌ கடல்களாக வாலிபனுக்குத்‌ தோன்றின. ஆயினும்‌ அவன்‌ தன்‌ 
மனத்தைக்‌ கல்லாகச்‌ செய்து கொண்டு படகில்‌ ஏறிச்‌ சென்று கப்பலை அடைந்தான்‌... 


"குந்தவை! அந்த வலைஞர்‌ குலப்‌ பெண்‌ அப்படி நின்று பார்த்துக்‌ கொண்டிருந்தாளே, 
அந்தக்‌ காட்சியின்‌ நினைவு அடிக்கடி என்‌ மனக்‌ கண்‌ முன்‌ தோன்றிக்‌ கொண்டிருக்கிறது 
எவ்வளவு முயன்றாலும்‌ மறக்கமுடியவில்லை. அதைக்‌ காட்டிலும்‌ சோகமான இன்னும்‌ ஒரு 
காட்சி, நினைத்தாலும்‌ குலை நடுங்கும்‌ காட்சி அடிக்கடி தோன்றிக்‌ கொண்டிருக்கிறது. 
இரவிலும்‌ பகலிலும்‌ உறங்கும்போது விழித்திருக்கையிலும்‌ என்னை வருத்தி வேதனைப்படுத்திக்‌ 
கொண்டிருக்கிறது. அதையும்‌ சொல்லட்டுமா?" என்று சுந்தர சோழர்‌ தம்‌ அருமை மகளைப்‌ 
பார்த்துக்‌ கேட்டார்‌. 


உருக்கத்தினால்‌ தொண்டை அடைத்துக்‌ தழதழத்தக்‌ குரலில்‌, சுந்தர சோழரின்‌ 
அருமைக்‌ குமாரி "சொல்லுங்கள்‌, அப்பா" என்றாள்‌. 


பதினேழாம்‌ அத்தியாயம்‌ 
மாண்டவர்மீள்வதுண்டோ? 


இதுவரைக்கும்‌ சுந்தர சோழர்‌ வேறு யாரோ ஒரு மூன்றாம்‌ மனிதனைப்‌ பற்றிச்‌ 
சொல்வது போலச்‌ சொல்லிக்‌ கொண்டுவந்தார்‌. இப்போது தம்முடைய வாழ்க்கையில்‌ நடந்த 
வரலாறாகவே சொல்லத்‌ தொடங்கினார்‌:- 


"என்‌ அருமை மகளே! சாதாரணமாக ஒரு தகப்பன்‌ தன்‌ மகளிடம்‌ சொல்லக்‌ கூடாத 
விஷயத்தை இன்று நான்‌ உனக்குச்‌ சொல்கிறேன்‌. இதுவரை யாரிடமும்‌ மனதைத்‌ திறந்து 
சொல்லாத செய்தியை உன்னிடம்‌ சொல்கிறேன்‌. இந்த உலகத்திலேயே என்‌ நண்பன்‌ 
அநிருத்தன்‌ ஒருவனுக்குதான்‌ இது தெரியும்‌; அவனுக்கும்‌ முழுவதும்‌ தெரியாது. இப்போது என்‌ 
மனத்தில்‌ நடக்கும்‌ போராட்டம்‌ அவனுக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ உன்னிடம்‌ எல்லாவற்றையும்‌ 
சொல்லப்‌ போகிறேன்‌. நம்முடைய குடும்பத்தில்‌ யாராவது ஒருவருக்குத்‌ தெரிந்திருக்க 
வேண்டும்‌. உன்‌ தாயாரிடம்‌ சொல்ல முடியாது. உன்னிடந்தான்‌ சொல்ல வேண்டுமென்று சில 
காலமாகவே எண்ணியிருந்தேன்‌. அதற்குச்‌ சந்தர்ப்பம்‌ இன்றைக்கு வந்தது. நீ என்‌ நிலையைக்‌ 
கண்டு சிரிக்கமாட்டாய்‌; என்‌ மனத்திலுள்ள புண்ணை ஆற்றுவதற்கு முயல்வாய்‌; என்னுடைய 
விருப்பம்‌ நிறைவேறவும்‌ உதவி செய்வாய்‌! - இந்த நம்பிக்கையுடன்‌ உன்னிடம்‌ சொல்கிறேன்‌... 


"அந்தத்‌ தீவிலிருந்து மரக்கலத்தில்‌ ஏறிப்‌ புறப்பட்டேன்‌. கோடிக்‌ கரை சேர்ந்தேன்‌. 
என்‌ பாட்டனார்‌ பராந்தக சக்கரவர்த்தி இந்தத்‌ தஞ்சை அரண்மனையில்‌ அப்போது 
தங்கியிருக்கிறார்‌ என்று அறிந்து நேராக இங்கே வந்தேன்‌. 


"நான்‌ தஞ்சை வந்து சேர்ந்தபோது பராந்தக சக்கரவர்த்தி மரணத்தை எதிர்நோக்கிக்‌ 
கொண்டிருந்தார்‌. அவர்‌ உள்ளம்‌ நொந்து போயிருந்தது. நாற்பது ஆண்டு காலத்தில்‌ அவர்‌ 


64 


நிர்மாணித்த மகாராஜ்யம்‌ சின்னா பின்னம்‌ அடைந்து கொண்டிருந்தது. அவருக்குப்‌ பிறகு 
பட்டத்தை அடைய வேண்டியவரான இராஜாதித்தர்‌ தக்கோலப்‌ போரில்‌ மாண்டார்‌. அதே 
போர்க்களத்தில்‌ படுகாயம்‌ அடைந்த என்‌ தந்‌ைத அரிஞ்சயர்‌ பிழைப்பாரோ, மாட்டாரோ என்ற 
நினைவில்‌ இருந்தார்‌. கன்னர தேவனுடைய படைகள்‌ தொண்டை மண்டலத்தைக்‌ கைப்பற்றி 
முன்னேறிக்‌ கொண்டு வந்தன. தெற்கே பாண்டியர்கள்‌ தலையெடுத்து வந்தார்கள்‌. 
இலங்கையில்‌ சோழ சைன்யம்‌ தோல்வியுற்றுத்‌ திரும்பி விட்டது. பல போர்க்களங்களிலும்‌ சோழ 
நாட்டு வீராதி வீரர்‌ பலர்‌ உயிர்‌ துறந்து விட்டார்கள்‌. இந்தச்‌ செய்திகள்‌ எல்லாம்‌ ஒருமிக்க வந்து 
முதிய பிராயத்துப்‌ பராந்தக சக்கரவர்த்தியின்‌ உள்ளத்தைப்‌ புண்படுத்தித்‌ துயரக்‌ கடலில்‌ 
ஆழ்த்தியிருந்தன. இந்த நிலையில்‌ என்னைக்‌ கண்டதும்‌ அவருடைய முகம்‌ மலர்ச்சி அடைந்தது. 
என்‌ பாட்டனாருக்கு நான்‌ குழந்தையாயிருந்த நாளிலிருந்து என்‌ பேரில்‌ மிக்க பிரியம்‌. என்னை 
எங்கேயும்‌ அனுப்பாமல்‌ அரண்மனையில்‌ தம்முடனேயே வெகுகாலம்‌ வைத்திருந்தார்‌.பிடிவாதம்‌ 
பிடித்து அவரிடம்‌ விடை பெற்றுக்‌ கொண்டு நான்‌ ஈழ நாட்டுக்குப்‌ போனேன்‌. அங்கிருந்து 
திரும்பி வந்தவர்களிலே நான்‌ இல்லை என்று அறிந்ததும்‌ என்‌ பாட்டனாரின்‌ மனம்‌ உடைந்து 
போயிருந்தது. நான்‌ இறந்து விட்டதாகவும்‌ தெரியவில்லையாதலால்‌ என்னைத்‌ தேடிவரத்‌ 
கூட்டங்‌ கூட்டமாக ஆட்களை அனுப்பிக்‌ கொண்டிருந்தார்‌. 


"கடைசியில்‌ ஒரு கூட்டம்‌ என்னைக்‌ கண்டுபிடித்தது. நான்‌ தஞ்சைவந்து சேர்ந்ததும்‌, 
புண்பட்ட அவர்‌ மனத்துக்குச்‌ சிறிது சாந்தி ஏற்பட்டது. அவருடைய அந்தியகாலத்தில்‌ 
வீழ்ச்சியடைந்து வந்த சோழ சாம்ராஜ்யம்‌ மறுபடியும்‌ என்னால்‌ மேன்மையடையும்‌ என்பதாக 
எப்படியோ அவர்‌ மனத்தில்‌ ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. அந்த நம்பிக்கையைச்‌ சோதிடர்கள்‌ 
வளரச்‌ செய்திருந்தார்கள்‌. அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌, அவருக்குப்‌ புதல்வர்கள்‌ நாலுபேர்‌ 
இருந்தும்‌, அவருடைய அந்திய காலத்தில்‌ பேரன்‌ நான்‌ ஒருவனே இருந்தேன்‌. சக்கரவர்த்தி 
இறக்கும்‌ தறுவாயில்‌ என்னை அருகில்‌ அழைத்து உச்சி முகர்ந்து கண்ணீர்‌ பெருக்கினார்‌. 
'அப்பனே! எனக்குப்‌ பிறகு உன்‌ பெரியப்பன்‌ கண்டராதித்தன்‌ சிம்மாசனம்‌ ஏறுவான்‌. அவனுக்குப்‌ 
பிறகு இந்தச்‌ சோழ ராஜ்யம்‌ உன்னை அடையும்‌. உன்னுடைய காலத்திலேதான்‌ மறுபடி இந்தச்‌ 
சோழ குலம்‌ மேன்மையடையப்‌ போகிறது, என்று பலமுறை அவர்‌ கூறினார்‌. 


சோழ நாட்டின்‌ மேன்மையை நிலை நாட்டுவதே என்‌ வாழ்க்கையின்‌ 
இலட்சியமாயிருக்க வேண்டுமென்று சொல்லி, அவ்வாறு என்னிடம்‌ வாக்குறுதியும்‌ 
பெற்றுக்கொண்டார்‌... 


"என்‌ பாட்டனார்‌ என்னிடம்‌ எவ்வளவு பிரியம்‌ வைத்திருந்தாரோ, அவ்வளவு நான்‌ 
அவரிடம்‌ பக்தி வைத்திருந்தேன்‌. ஆதலின்‌ அவருடைய கட்டளையைச்‌ சிரமேற்கொண்டு 
நடப்பதென்று உறுதி கொண்டேன்‌. ஆனாலும்‌ என்‌ உள்ளத்தில்‌ அமைதி இல்லை. கடல்‌ சூழ்ந்த 
தீவில்‌ கரடிக்கு இரையாகாமல்‌ என்னைக்‌ காப்பாற்றிய கரையர்‌ குலமகளின்‌ கதி என்ன? சோழ 
நாட்டுச்‌ சிம்மாசனத்தில்‌ கீழ்க்குலத்தில்‌ பிறந்த ஊமைப்‌ பெண்‌ ஒருத்தி ராணியாக வீற்றிருக்க 
முடியுமா? அரண்மனை வாழ்வு அவளுக்குத்தான்‌ சரிப்பட்டு வருமா? நாட்டார்‌ நகரத்தார்‌ என்னைப்‌ 
பார்த்துச்‌ சிரிக்க மாட்டார்களா?... இந்த எண்ணங்கள்‌ அடிக்கடி தோன்றி என்‌ மனத்தைச்‌ 
சஞ்சலப்படுத்தின. இது மட்டுமன்று, என்‌ பெரிய தகப்பனார்‌ கண்டராதித்தர்‌ சில காலத்திற்கு 
முன்புதான்‌ இரண்டாவது கலியாணம்‌ செய்து கொண்டிருந்தார்‌. அவரை மணந்த பாக்கியசாலி 
மழவரையர்‌ குலமகள்‌ என்பதை நீ அறிவாய்‌ முதல்‌ மனைவிக்குக்‌ குழந்தை இல்லையென்றால்‌, 
இரண்டாவது மனைவிக்கும்‌ குழந்தை பிறவாது என்பது என்ன நிச்சயம்‌. பெரியப்பாவுக்கு ஆண்‌ 
குழந்தை பிறந்தால்‌, இராஜ்யம்‌ எனக்கு எப்படி வரும்‌? இதைப்‌ பற்றி ராஜ்யத்தில்‌ சிலர்‌ 
அப்போதே பேசிக்‌ கொண்டிருந்தது என்‌ காதில்‌ விழுந்தது. ஆனால்‌ அத்தகைய சந்தேகம்‌ 
யாருக்கும்‌ உண்டாகக்கூடாது என்று மகாத்மாவாகிய என்‌ பெரிய தகப்பனார்‌ விரும்பினார்‌ 
போலும்‌. பராந்தக சக்கரவர்த்தி காலமான பிறகு கண்டராதித்தருக்கு இராஜ்ய பட்டாபிஷேகம்‌ 
நடந்தது. அதே சமயத்தில்‌ எனக்கும்‌ யுவராஜ்ய பட்டாபிஷேகம்‌ நடக்க வேண்டும்‌ என்று என்‌ 
பெரியப்பா - புதிய சக்கரவர்த்தி - ஏற்பாடு செய்துவிட்டார்‌... 


85 


"என்‌ பிரிய மகளே! இன்றைக்கு உன்‌ தம்பி அருள்‌ மொழியின்‌ பேரில்‌ இந்நாட்டு மக்கள்‌ 
எப்படிப்‌ பிரியமாமிருக்கிறார்களோ, அப்படி அந்த நாளில்‌ என்பேரில்‌ அபிமானமாயிருந்தார்கள்‌. 
அரண்மனைக்குள்ளே பட்டாபிஷேகம்‌ நடந்து கொண்டிருந்தபோது வெளியிலே 
ஆயிரக்கணக்கான ஜனங்கள்‌ ஆவலுடன்‌ காத்திருந்தார்கள்‌. புதிதாக முடிசூடிய 
சக்கரவர்த்தியும்‌, யுவராஜாவும்‌ சேர்ந்தாற்போல்‌ ஜனங்களுக்குக்‌ காட்சி தரவேண்டும்‌ என்று 
அனைவரும்‌ விரும்பினார்கள்‌. அவ்விதமே பெரியப்பாவும்‌, நானும்‌ இந்த அரண்மனை 
மேன்மாடத்தின்‌ முன்றிலுக்கு வந்து நின்றோம்‌. கீழே ஒரே ஜன சமுத்திரமாக இருந்தது. 
அவ்வளவு பேருடைய முகங்களும்‌ மலர்ந்து விளங்கின. எங்களைக்‌ கண்டதும்‌ அவ்வளவு பேரும்‌ 
குதூகலமடைந்து ஆரவாரித்தார்கள்‌. நாம்‌ இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்டிக்‌ கொண்டது பற்றி 
இவ்வளவு ஆயிரமாயிரம்‌ மக்கள்‌ குதூகலம்‌ அடைந்திருக்கிறார்களே, அப்படியிருக்க, 
எங்கேயோ ஒரு கண்‌ காணாத்‌ தீவில்‌ காட்டின்‌ மத்தியில்‌ வாழும்‌ ஊமைப்‌ பெண்ணை பற்றி நாம்‌ 
கவலைப்‌ படுவது என்ன நியாயம்‌? இவ்வளவு பேருடைய மகிழ்ச்சி முக்கியமானதா? ஒரே ஒரு 
ஊமைப்‌ பெண்ணின்‌ வாழ்க்கை முக்கியமானதா?... 


"இவ்வாறு எண்ணிக்கொண்டே எங்களை அண்ணாந்து பார்த்தபடி நின்ற மலர்ந்த 
முகங்களை ஒவ்வொன்றாகக்‌ கவனித்து கொண்டு வந்தேன்‌. அந்த ஜனங்களிலே ஆண்களும்‌ 
பெண்களும்‌, முதியவர்களும்‌ இளைஞர்களும்‌, சிறுவர்‌ சிறுமிகளும்‌ நின்றார்கள்‌. எல்லோரும்‌ ஒரே 
களிப்புடன்‌ காணப்பட்டார்கள்‌. ஆனால்‌ திடீரென்று ஒரு முகம்‌, ஒரு பெண்ணின்‌ முகம்‌, சோகம்‌ 
ததும்பிய முகம்‌, கண்ணீர்‌ நிறைந்த கண்களினால்‌ என்னைப்‌ பரிதாபமாகப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்த முகம்‌, தெரிந்தது. அத்தனைக்‌ கூட்டத்துக்கு நடுவில்‌, எப்படி அந்த ஒரு முகம்‌, 
என்‌ கண்ணையும்‌ கவனத்தையும்‌ கவர்ந்ததென்பதை நான்‌ அறியேன்‌. பிறகு அங்கிருந்து என்‌ 
கண்களும்‌ நகரவில்லை; கவனமும்‌ பெயரவில்லை. அந்த முகம்‌ வரவரப்‌ பெரிதாகி வந்தது; என்‌ 
அருகே வருவது போலிருந்தது. கடைசியில்‌, அந்தப்‌ பெரிய ஜனத்திரள்‌ முழுவதும்‌ மறைந்து, என்‌ 
அருகில்‌ நின்றவர்கள்‌ எல்லாரும்‌ மறைந்து, ஆசார வாசல்‌ மறைந்து, தஞ்சை நகரின்‌ கோட்டை 
கொத்தளம்‌ மறைந்து, வானும்‌ மண்ணும்‌ மறைந்து, அந்த ஒரு முகம்‌ மட்டும்‌ தேவி பரமேசுவரியின்‌ 
விசுவரூபத்தைப்‌ போல்‌ என்‌ கண்‌ முன்னால்‌ தோன்றியது. என்‌ தலை சுழன்றது; கால்கள்‌ 


பலமிழந்தன; நினைவு தவறியது... 


"அப்படியே நான்‌ மயங்கி விழுந்து விட்டதாகவும்‌ பக்கத்திலிருந்தவர்கள்‌ தாங்கிப்‌ 
பிடித்துக்‌ கொண்டதாகவும்‌ பிற்பாடு அறிந்தேன்‌. பட்டாபிஷேக வைபவச்‌ சடங்குகளில்‌ நான்‌ 
அதிகம்‌ களைத்துப்போய்‌ விட்டதாக மற்றவர்கள்‌ நினைத்தார்கள்‌. ஜனங்களுக்குக்‌ காட்சி 
அளித்தது போதும்‌ என்று என்னை அரண்மனைக்குள்ளே அழைத்துச்‌ சென்றார்கள்‌. பிறகு எனக்கு 
நல்ல நினைவு வந்ததும்‌ என்‌ நண்பன்‌ அறிருத்தனைத்‌ தனியாக அழைத்து, நான்‌ கண்ட 
காட்சியைக்‌ கூறினேன்‌. அந்த ஊமைப்‌ பெண்ணின்‌ அடையாளம்‌ கூறி எப்படியாவது அவளைக்‌ 
கண்டுபிடித்து அழைத்து வரவேண்டும்‌ என்று கட்டளையிட்டேன்‌. தஞ்சை நகரின்‌ மூலை 
முடுக்கெல்லாம்‌ தேடியும்‌ அத்தகைய ஊமைப்பெண்‌ யாரும்‌ இல்லையென்று அநிருத்தன்‌ வந்து 
சொன்னான்‌. என்னுடைய உள்ளத்தின்‌ பிரமையாக இருக்குமென்றும்‌ கூறினான்‌. நான்‌ அவனைக்‌ 
கோபித்துக்கொண்டு "இந்த உதவி கூடச்‌ செய்யாவிட்டால்‌ அப்புறம்‌ நீ என்ன சிநேகிதன்‌?" 
என்றேன்‌. தஞ்சைக்‌ கோட்டைக்கு வெளியே கடற்கரையை நோக்கிச்‌ சொல்லும்‌ பாதைகளில்‌ 
ஆள்‌ அனுப்பித்‌ தேடும்படி சொன்னேன்‌. அப்படியே பல வழிகளிலும்‌ ஆள்கள்‌ சென்றார்கள்‌. 
கடற்கரை வரையில்‌ போய்த்‌ தேடினார்கள்‌. கோடிக்கரைக்குப்‌ போனவர்கள்‌ அங்கேயுள்ள 
கலங்கரை விளக்கக்‌ காவலன்‌ வீட்டில்‌ ஓர்‌ ஊமைப்‌ பெண்‌ இருப்பதாகக்‌ கண்டுபிடித்தார்கள்‌. 
அவள்‌ பித்துப்‌ பிடித்தவள்‌ போலத்‌ தோன்றினாளாம்‌. எவ்வளவோ ஜாடைமாடைகளினால்‌ 
அவளுக்கு விஷயத்தை தெரிவிக்க முயன்றது பயன்படவில்லையாம்‌. அவர்களுடன்‌ தஞ்சைக்கு 
வருவதற்கு அடியோடு மறுத்து விட்டாளாம்‌. இந்தச்‌ செய்தியை அவர்கள்‌ கொண்டூவந்தவுடன்‌, 
இன்னது செய்வதென்று தெரியாமல்‌ மனங்‌ கலங்கினேன்‌. இரண்டு நாள்‌ அந்தக்‌ 
கலக்கத்திலேயே இருந்தேன்‌. ஆனமட்டும்‌ அவளை மறந்துவிடப்‌ பார்த்தும்‌ இயலவில்லை. 
இரவும்‌ பகலும்‌ அதே நினைவாயிருந்தது. இரவில்‌ ஒருகணங்கூடத்‌ தூங்கவும்‌ முடியவில்லை. 
பிறகு அநிருத்தனையும்‌ அழைத்துக்‌ கொண்டு கோடிக்கரைக்குப்‌ புறப்பட்டேன்‌. குதிரைகளை 
எவ்வளவு வேகமாகச்‌ செலுத்தலாமோ அவ்வளவு வேகமாகச்‌ செலுத்திக்‌ கொண்டு போனேன்‌. 


86 


போகும்போது என்‌ மனக்கலக்கம்‌ இன்னும்‌ அதிகமாயிற்று. அந்த ஊமைப்‌ பெண்ணை அங்கே 
கண்டுபிடித்தால்‌, அப்புறம்‌ அவளை என்ன செய்வது என்று எண்ணியபோது மனம்‌ குழம்பியது. 
தஞ்சைக்கோ பழையாறைக்கோ அழைத்துப்‌ போய்‌ 'இவள்‌ என்‌ ராணி!' என்று சொல்லுவதா? 
அவ்வாறு நினைத்தபோது என்‌ உள்ளமும்‌ உடலும்‌ குன்றிப்போய்‌ விட்டன. 


'என்‌ செல்வக்‌ குமாரி! அந்த நாளில்‌ நான்‌ மேனி அழகில்‌ நிகரற்றவன்‌ என்று வேண்டாத 
பிரபலம்‌ ஒன்று எனக்கு ஏற்பட்டிருந்தது. அதை ஒரு புகழாகவே நான்‌ நினைக்கவில்லை. 
ஆயினும்‌ மற்றவர்கள்‌ அதைப்பற்றி ஓயாது பேசினார்கள்‌. என்‌ பாட்டனாரின்‌ பெயராகிய 
பராந்தகன்‌ என்னும்‌ பெயரை எனக்கு வைத்திருந்தும்‌, அது அடியோடு மறையும்படி செய்து 
'சுந்தர சோழன்‌' என்ற பெயரைப்‌ பிரபலப்படுத்தி விட்டார்கள்‌. அப்படி அனைவராலும்‌ புகழப்பட்ட 
நான்‌, நாகரிகம்‌ இன்னதென்று தெரியாத ஓர்‌ ஊமைப்‌ பெண்ணை எப்படி அரண்மனைக்கு 
அழைத்துப்‌ போவேன்‌? இல்லையென்றால்‌ அவளை என்ன செய்வது - இப்படிப்‌ பலவாறு 
எண்ணிக்‌ குழம்பிய மனத்துடன்‌ கோடிக்கரை சேர்ந்தேன்‌. அந்த மகராஜி எனக்குக்‌ கஷ்டம்‌ எது 
வும்‌ இல்லாமல்‌ செய்து விட்டாள்‌. அங்கே நான்‌ அறிந்த செய்தி என்னை அப்படியே ஸ்தம்பித்துப்‌ 
போகும்படி செய்துவிட்டது. நாங்கள்‌ அனுப்பிய ஆள்கள்‌ திரும்பிச்‌ சென்ற மறுநாள்‌ அந்தப்‌ 
பெண்‌ கலங்கரை விளக்கின்‌ உச்சியில்‌ ஏறினாளாம்‌. அன்று அமாவாசை. ; காற்று பலமாக 
அடித்தது. கடல்‌ பொங்கிக்‌ கொந்தளித்து வந்து கலங்கரை விளக்கைச்‌ சூழ்ந்து கொண்டது. 
அந்தப்‌ பெண்‌ சிறிதுநேரம்‌ கொந்தளித்த அலை கடலைப்‌ பார்த்துக்கொண்டே நின்றாளாம்‌. 
அப்படி அவள்‌ அடிக்கடி நிற்பது வழக்கமாததால்‌ யாரும்‌ அதைப்‌ பொருட்படுத்தவில்லையாம்‌! 
திடீரென்று 'வீல்‌' என ஒரு சத்தம்‌ அலைகடலின்‌ முழக்கத்தையும்‌ மீறிக்கொண்டு கேட்டதாம்‌. 
பிறகு அவளைக்‌ காணோம்‌! பெண்‌ உருவம்‌ ஒன்று விளக்கின்‌ ஊச்சியிலிருந்து கடலில்‌ 
தலைகீழாக விழுந்ததை இரண்டொருவர்‌ பார்த்தார்களாம்‌. படகுகளைக்கொண்டு வந்து 
ஆனமட்டும்‌ தேடிப்பார்த்தும்‌ பயன்படவில்லை. கொந்தளித்துப்‌ பொங்கிய கடல்‌ அந்தப்‌ 
பெண்ணை விழுங்கிவிட்டது என்றே தீர்மானிக்க வேண்டியிருந்ததாம்‌... 


"இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டது என்‌ நெஞ்சில்‌ ஈட்டியினால்‌ குத்துவது போன்ற வலியும்‌, 
வேதனையும்‌ உண்டாயின. ஆனால்‌ சற்று நேரத்துக்கெல்லாம்‌ ஒருவித அமைதியும்‌ உண்டாயிற்று. 
அவளை என்ன செய்வது என்ற கேள்வி இனி இல்லை. அதைப்‌ பற்றி யோசித்து மனத்தைக்‌ 
குழப்பிக்கொள்ள வேண்டியதுமில்லை!... "துன்பமும்‌, அமைதியும்‌ கலந்த இந்த விசித்திர 
வேதனையுடன்‌ தஞ்சைக்குத்‌ திரும்பினேன்‌. இராஜ்ய காரியங்களில்‌ மனத்தைச்‌ செலுத்தினேன்‌. 
போர்க்களங்களுக்குச்‌ சென்றேன்‌. உன்‌ தாயை மணந்து கொண்டேன்‌. வீரப்‌ புதல்வர்களைப்‌ 
பெற்றேன்‌.உன்னை என்‌ மகளாக அடையும்‌ பாக்கியத்தையும்‌ பெற்றேன்‌... 


"ஆனாலும்‌, மகளே! செத்துப்போன அந்தப்‌ பாவியை என்னால்‌ அடியோடூ மறக்க 
முடியவில்லை. சிற்சில சமயம்‌ என்‌ கனவிலே அந்தப்‌ பயங்கரகாட்சி, - நான்‌ கண்ணால்‌ பாராத 
அந்தக்‌ காட்சி, - தோன்றி என்னை வருத்திக்‌ கொண்டிருந்தது. கலங்கரை விளக்கின்‌ 
உச்சியிலிருந்து ஒரு பெண்‌ உருவம்‌ தலைகீழாகப்‌ பாய்ந்து அலை கடலில்‌ விழும்‌ காட்சி என்‌ 
கனவிலும்‌ கற்பனையிலும்‌ தோன்றிக்‌ கொண்டிருந்தது. கனவில்‌ அந்தப்‌ பயங்கரக்‌ காட்சியைக்‌ 
காணும்‌ போதெல்லாம்‌ நான்‌ அலறிப்‌ புடைத்துக்‌ கொண்டு எழுந்திருப்பேன்‌. பக்கத்தில்‌ 
படுத்திருப்பவர்கள்‌ 'என்ன? என்ன?' என்று கேட்பார்கள்‌. உன்‌ தாயார்‌ எத்தனையோ தடவை 
கேட்டதுண்டு. ஆனால்‌ நான்‌ உண்மையைக்‌ கூறியதில்லை. 'ஒன்றுமில்லை' என்று சில சமயம்‌ 
சொல்வேன்‌. அல்லது போர்க்கள பயங்கரங்களைக்‌ கற்பனை செய்து கூறுவேன்‌. நாளடைவில்‌ 
காலதேவனின்‌ கருணையினால்‌ அந்தப்‌ பயங்கரக்‌ காட்சி என்‌ மனத்தை விட்டு அகன்றது; 
அவளும்‌ என்‌ நினைவிலிருந்து அகன்றாள்‌; அகன்று விட்டதாகத்‌ தான்‌ சமீப காலம்‌ வரையில்‌ 
நினைத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. ஆனால்‌ உயிரோடிருப்பவர்களைக்‌ காட்டிலும்‌ செத்துப்‌ 
போனவர்கள்‌ அதிகக்‌ கொடுமைக்காரர்கள்‌ என்று தோன்றுகிறது. மகளே! ஊமைச்சியின்‌ ஆவி 
என்னைவிட்டுவிடவில்லை. சில காலமாக அது மீண்டும்‌ தோன்றி என்னை வதைக்க 
ஆரம்பித்திருக்கிறது! என்‌ மகளே! மாண்டவர்கள்‌ மீண்டு வருவார்கள்‌ என்று நீ நம்புகிறாயா...?" 


67 


இவ்விதம்‌ சொல்லிவிட்டுச்‌ சுந்தரசோழர்‌ தம்‌ பார்வையை எங்கேயோ தூரத்தில்‌ 
செலுத்தி வெறித்துப்‌ பார்த்தார்‌. அவர்‌ பார்த்த திக்கில்‌ ஒன்றுமே இல்லைதான்‌! ஆயினும்‌ 
அவருடைய உடம்பு நடுங்குவதைக்‌ குந்தவை கண்டாள்‌. எல்லையற்ற இரக்கம்‌ அவர்‌ பேரில்‌ 
அவளுக்கு உண்டாயிற்று. கண்களில்‌ நீர்‌ ததும்பியது. தந்தையின்‌ மார்பில்‌ தன்‌ முகத்தைப்‌ 
பதித்துக்‌ கொண்டு கண்ணீர்‌ விட்டாள்‌. அதனால்‌ அவருடைய நடுக்கமும்‌ குறைந்ததாகத்‌ 
தோன்றியது. பிறகு தந்தையை நிமிர்ந்து நோக்கி, "அப்பா! இந்தப்‌ பயங்கரமான வேதனையைப்‌ 
பல வருஷகாலம்‌ தாங்கள்‌ மனத்திலேயே வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள்‌. 
அதனாலேதான்‌ தங்கள்‌ உடம்பும்‌ சீர்குலைந்து விட்டது. இப்போது என்னிடம்‌ 
சொல்லிவிட்டீர்கள்‌ அல்லவா? இனிமேல்‌ தங்கள்‌ உடம்பு சரியாகப்‌ போய்விடும்‌" என்றாள்‌. 


சுந்தரசோழர்‌ அதைக்‌ கேட்டுச்‌ சிரித்த சிரிப்பின்‌ ஒலியில்‌ வேதனையுடன்‌ கூட 
அவநம்பிக்கையும்‌ கலந்திருந்ததேன்‌? அவர்‌ கூறினார்‌: "குந்தவை! நீ நம்பவில்லை. மாண்டவர்கள்‌ 
மீண்டும்‌ வருவார்கள்‌ என்று நீ நம்பவில்லை. ஆனாலும்‌ அதோ அந்தத்‌ தூணுக்குப்‌ பக்கத்தில்‌; 
குத்து விளக்கின்‌ பின்னால்‌, அந்தப்‌ பாவியின்‌ ஆவி நேற்று நள்ளிரவில்‌ நின்றது. என்‌ 
கண்ணாலேயே பார்த்தேன்‌. அதை எப்படி நம்பாமலிருக்க முடியும்‌? நான்‌ கண்டது வெறும்‌ பிரமை 
என்றால்‌, உன்‌ தோழியைப்‌ பற்றி என்ன சொல்வாய்‌? அவள்‌ எதையோ பார்த்துக்‌ கேட்டதனால்‌ 
தானே நினைவு தப்பி விழுந்தாள்‌! அவளை அழைத்து வா, குந்தவை! நானே நேரில்‌ கேட்டுத்‌ 
தெரிந்து கொள்கிறேன்‌!" என்று சுந்தர சோழர்‌ பரபரப்புடன்‌ கூறினார்‌. 


"அப்பா! வானதி ஒரு பயங்கொள்ளிப்‌ பெண்‌! கொடும்பாளூர்‌ வீரவேளிர்‌ குலத்தில்‌ 
இவள்‌ எப்படிப்‌ பிறந்தாளோ, தெரியவில்லை.இருட்டில்‌ தூணைப்‌ பார்த்தாலும்‌, அவள்‌ 
அலறியடித்துக்கொண்டு மயக்கமாய்‌ விழுவாள்‌. அவளைக்‌ கேட்பதில்‌ யாதொரு பயனும்‌ 
இல்லை. அவள்‌ ஏதும்‌ பார்த்திருக்கவும்‌ மாட்டாள்‌; கேட்டிருக்கவும்‌ மாட்டாள்‌." 


"அப்படியா சொல்கிறாய்‌? அவள்‌ போனால்‌ போகட்டும்‌. நான்‌ சொல்ல வேண்டியது 
மிச்சத்தையும்‌ கேள்‌! மாண்டவர்கள்‌ மீண்டு வருவார்கள்‌ என்பதில்‌ எனக்கும்‌ வெகுகாலம்‌ 
நம்பிக்கை இல்லாமல்‌ தானிருந்தது. அப்படிப்பட்ட தோற்றம்‌ என்னுடைய வீண்‌ மனப்‌ பிரமை 
என்றே நானும்‌ எண்ணியிருந்தேன்‌. காவேரி நதியில்‌ நாம்‌ எல்லாருமாக ஓடத்தில்‌ 
போய்க்கொண்டிருந்தபோது குழந்தை அருள்மொழிவர்மன்‌ திடீரென்று காணாமற்போனது 
உனக்கு நினைவிருக்கிறதல்லவா? நாம எல்லாரும்‌ திகைத்தும்‌ தவித்தும்‌ நிற்கையில்‌ ஒரு 
பெண்ணரசி பொன்னி நதி வெள்ளத்திலிருந்து குழந்தையை எடூத்துக்‌ தூக்கிக்‌ கொடுத்தாள்‌. 
குழந்தையை மற்றவர்கள்‌ வாங்கிக்‌ கொண்டதும்‌ அவள்‌ மறைந்துவிட்டாள்‌. இதைப்‌ பற்றி நாம்‌ 
எவ்வளவோ தடவை பேசியிருக்கிறோம்‌. நீ மறந்திருக்க முடியாது. நீங்கள்‌ எல்லாரும்‌ 
காவேரியம்மன்தான்‌ குழந்தையைக்‌ காப்பாற்றியதாக முடிவு கட்டினீர்கள்‌. ஆனால்‌ என்‌ 
கண்ணுக்கு என்ன தோன்றியது தெரியுமா? அந்த வலைஞர்குலமகள்‌ - ஊமைச்சி தான்‌ - 
குழந்தையை எடுத்துக்‌ கொடுத்ததாகத்‌ தோன்றியது. அன்றைய தினமும்‌ நான்‌ நினைவிழந்து 
விட்டேன்‌ என்பது உனக்கு ஞாபகம்‌ இருக்கிறதா? குழந்தைக்கு நேர்ந்த அபாயத்தை முன்னிட்டு 
நான்‌ நினைவிழந்தேன்‌ என்று எல்லாரும்‌ எண்ணினார்கள்‌. ஆனால்‌ உண்மை அதுவன்று. 
இத்தனை நாள்‌ கழித்து உனக்குச்‌ சொல்கிறேன்‌. குழந்தையை எடுத்துக்‌ கொடுத்த 
பெண்ணுருவம்‌ அவளுடைய ஆவி உருவம்‌ என்று எனக்குத்‌ தோன்றியபடியால்தான்‌ அப்படி 
மூர்ச்சையடைந்தேன்‌... 


"மகளே! உன்‌ தமையனுக்கு இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்டிய தினம்‌ நினைவிருக்கிறதா? 
அன்று பட்டாபிஷேகம்‌ நடந்த பிறகு ஆதித்த கரிகாலன்‌ அந்தப்புரத்துக்குத்‌ தாய்மார்களிடம்‌ 
ஆசி பெறுவதற்காக வந்தான்‌ அல்லவா? அவனுக்குப்‌ பின்னால்‌ நான்‌ வந்தேன்‌. அதே 
ஊமைச்சியின்‌ ஆவி அங்கே பெண்களின்‌ மத்தியில்‌ நின்று கரிகாலனைக்‌ கொடூரமாக உற்றுப்‌ 
பார்த்ததைக்‌ கண்டேன்‌. மீண்டும்‌ ஒரு தடவை பிரக்ஞை இழந்தேன்‌. பிறகு யோசித்தபோது 
அந்தச்‌ சம்பவத்தைக்‌ குறித்து எனக்குச்‌ சந்தேகம்‌ உண்டாயிற்று. அப்படி அவள்‌ கரிகாலனைக்‌ 
கொடூரமாகப்‌ பார்க்க வேண்டிய அவசியம்‌ என்ன என்று ஐயுற்றேன்‌. அதுவும்‌ என்‌ 
சித்தப்பிரமையின்‌ தோற்றமாயிருக்கலாம்‌ என்று எண்ணினேன்‌. ஆனால்‌, மகளே! இந்தத்‌ தடவை 


68 


தஞ்சைக்கு வந்த பிறகு அந்தச்‌ சந்தேகமெல்லாம்‌ தீர்ந்து விட்டது. ஒரு காலத்தில்‌, அவள்‌ 
உயிரோடிருந்த காலத்தில்‌, அவள்‌ முகத்தைப்‌ பார்த்து அவள்‌ மனத்திலுள்ளதைத்‌ தெரிந்து 
கொள்வேன்‌; அவள்‌ உதடு அசைவதைப்‌ பார்த்து அவள்‌ சொல்ல விரும்புவது இன்னதென்று 
தெரிந்து கொள்வேன்‌! அந்தச்‌ சக்தியை மீண்டும்‌ நான்‌ பெற்று விட்டேன்‌, குந்தவை! நாலைந்து 
முறை நள்ளிரவில்‌ அவள்‌ என்‌ முன்னால்‌ தோன்றி எனக்கு எச்சரிக்கை செய்துவிட்டாள்‌. 


"என்னைக்‌ கொன்றாயே! அதை நான்‌ மன்னிக்கிறேன்‌. ஆனால்‌ மீண்டும்‌ பாவம்‌ 
செய்யாதே! ஒருவனுக்குச்‌ சேர வேண்டிய இராஜ்யத்தை இன்னொருவனுக்குக்‌ கொடுக்காதே!' 
என்று அவள்‌ சொல்வதைப்‌ புரிந்து கொண்டேன்‌. அவளுக்குப்‌ பேசும்‌ சக்தி வந்து வாயினால்‌ 
பேசினால்‌ எப்படி தெரிந்து கொள்வேனோ அவ்வளவு தெளிவாகத்‌ தெரிந்துகொண்டேன்‌. 
மகளே! அதை நிறைவேற்றி வைக்க எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும்‌. சாபமுள்ள இந்த 
இராஜ்யம்‌ - இந்தச்‌ சோழ சிம்மாசனம்‌, - என்‌ புதல்வர்களுக்கு வேண்டாம்‌! இதை மது 
ராந்தகனுக்குக்‌ கொடுத்துவிடலாம்‌..." 


குந்தவை அப்போது குறுக்கிட்டு, "அப்பா! என்ன சொல்கிறீர்கள்‌? நாடுநகரமெல்லாம்‌ 
ஒப்புக்கொண்டு முடிந்து போன காரியத்தை இப்போது மாற்ற வேண்டிய அவசியம்‌ என்ன? 
தாங்கள்‌ மாற்றினாலும்‌ உலகம்‌ ஒப்புக்‌ கொள்ளுமா?" என்று கேட்டாள்‌. 


"உலகம்‌ ஒப்புக்‌ கொண்டால்‌ என்ன, ஒப்புக்கொள்ளாவிட்டால்‌ என்ன? தர்மம்‌ 
இன்னதென்று தெரிந்து செய்ய வேண்டியது என்‌ கடமை. நான்‌ இந்தச்‌ சோழ ராஜ்யத்துக்கு 
இளவரசனாகவும்‌, பிறகு சக்கரவர்த்தியாகவும்‌ முடிசூட்டிக்‌ கொண்டபோதே என்‌ மனம்‌ 
நிம்மதியாயில்லை. என்‌ மனச்‌ சாட்சி என்னை உறுதியது. மூத்தவரின்‌ மகன்‌ 
உயிரோடிருக்கும்போது இளையவரின்‌ மகனாகிய நான்‌ பட்டத்துக்கு வந்ததே முறையன்று. 
அந்தப்‌ பாவத்தின்‌ பலனை இன்று நான்‌ அனுபவிக்கிறேன்‌. என்‌ புதல்வர்களும்‌ அத்தகைய 
பாவத்துக்கு ஏன்‌ உள்ளாக வேண்டும்‌? ஆதித்தனுக்கு இந்த ராஜ்யம்‌ வேண்டாம்‌; அருள்‌ 
மொழிக்கும்‌ வேண்டாம்‌. இந்த ராஜ்யத்துடன்‌ வரும்‌ சாபமும்‌ வேண்டாம்‌. நான்‌ உயிரோடிருக்கும்‌ 
போதே, மதுராந்தகனுக்குப்‌ பட்டம்‌ கட்டிவிட வேண்டும்‌. அதன்‌ பிறகு ஆதித்தன்‌ காஞ்சியில்‌ 
கட்டியிருக்கும்‌ பொன்‌ மாளிகையில்‌ சென்று நான்‌ மன நிம்மதியோடு வசிப்பேன்‌..." 


"அப்பா! பெரிய பிராட்டி இதற்குச்‌ சம்மதிக்க வேண்டாமா?" 


"மகளே! அதற்காகத்தான்‌ உன்‌ உதவியை நாடுகிறேன்‌, எந்தக்‌ காரணம்‌ 
சொல்லியாவது என்‌ பெரியம்மையை இங்கே வரும்படி செய்‌. ஆகா! எவ்வளவோ தெரிந்த 
பரமஞானியான அந்த மூதாட்டிக்கு இந்தத்‌ தர்ம நியாயம்‌ ஏன்‌ தெரியவில்லை? என்னை, ஏன்‌ 
இந்தப்‌ பாவம்‌ செய்யும்படி ஏவினார்‌? அல்லது அவருடைய சொந்தப்‌ பிள்ளையின்‌ பேரிலேதான்‌ 
அவருக்கு என்ன கோபம்‌? தாயின்‌ இயற்கைக்கே மாறான இந்தக்‌ காரியத்தில்‌ அவருக்கு ஏன்‌ 
இவ்வளவு பிடிவாதம்‌? மதுராந்தகன்‌ ஏதோ சிவபக்தியில்‌ ஈடுபட்டுச்‌ சந்நியாசியாகப்‌ போகிறேன்‌ 
என்று சொல்லிக்‌ கொண்டிருந்தபோது அதற்கு நியாயம்‌ உண்டு. இப்போது அவனுக்கே 
இராஜயம்‌ ஆளும்‌ ஆசை வந்திருக்கும்‌ போது இன்னொருவனுக்கு எப்படிப்‌ பட்டம்‌ கட்டலாம்‌!" 


"அப்பா! இராஜ்யம்‌ ஆள ஆசை இருக்கலாம்‌; அதற்குத்‌ தகுதி இருக்க வேண்டாமா?" 


"ஏன்‌ தகுதி இல்லை? மகானாகிய கண்டராதித்தருக்கும்‌, மகாஞானியான மழவைராய 
மகளுக்கும்‌ பிறந்த மகனுக்கு எப்படித்‌ தகுதி இல்லாமற்‌ போகும்‌?" 


"தகுதி இருக்கட்டும்‌; இராஜ்யத்தின்‌ குடிகள்‌ அதற்கு ஒப்புக்‌ கொள்ள வேண்டாமா?" 
"குடிகளுடைய அபிப்பிராயத்தைக்‌ கேட்பதாயிருந்தால்‌ அவர்கள்‌ உன்‌ தம்பிக்கு 


உடனே பட்டம்‌ கட்டிவிட வேண்டும்‌ என்பார்கள்‌. அது நியாயமா? அருள்மொழிதான்‌ அதை 
ஒப்புவானா?... அதெல்லாம்‌ வீண்‌ யோசனை, மகளே! எப்படியாவது உன்‌ பெரிய பாட்டியை 


69 


இங்கே சீக்கிரம்‌ வரும்படி செய்‌! நான்‌ யமனோடு போராடிக்‌ கொண்டிருக்கிறேன்‌ என்று எழுதி 
அனுப்பு; என்னை உயிரோடு பார்க்க வேண்டுமானால்‌ உடனே புறப்பட்டு வரவேண்டுமென்று 
சொல்லி அனுப்பு..." 


"அது ஒன்றும்‌ அவசியமில்லை, அப்பா! தஞ்சைத்‌ தளிக்குளத்தார்‌ கோயிலுக்குத்‌ 
திருப்பணி செய்யவேண்டுமென்ற விருப்பம்‌ பெரிய பிராட்டிக்கு இருக்கிறது. அதைக்‌ குறிப்பிட்டு 
இச்சமயம்‌ வரும்படி எழுதி அனுப்புகிறேன்‌. அதுவரை தாங்கள்‌ அலட்டிக்‌ கொள்ளாமல்‌ 
பொறுமையாயிருங்கள்‌, அப்பா!" இவ்விதம்‌ கூறித்‌ தந்தையிடம்‌ விடைபெற்றுக்‌ கொண்டு 
குந்தவை தன்‌ இருப்பிடத்துக்குச்‌ சென்றாள்‌. வழியில்‌ அன்னை வானமாதேவியைச்‌ சந்தித்தாள்‌. 


"அம்மா! இனிமேல்‌ என்‌ தந்தையை ஒரு கண நேரம்கூட விட்டுப்‌ பிரியாதீர்கள்‌! 
மற்றவர்கள்‌ போய்ச்‌ செய்ய வேண்டிய பூஜைகளைச்‌ செய்யட்டும்‌!" என்றாள்‌. 


குந்தவையின்‌ உள்ளத்தில்‌ சிலகாலமாக ஏற்பட்டிருந்த ஐயங்கள்‌ இப்போது கொஞ்சம்‌ 
தெளிவு பெறத்‌ தொடங்கியிருந்தன.கண்‌ இருட்டாயிருந்த இடங்களில்‌ கொஞ்சம்‌ வெளிச்சம்‌ 
தெரிய ஆரம்பித்தது. தன்‌ தந்தைக்கும்‌ சகோதரர்களுக்கும்‌ விரோதமாக ஏதோ ஒரு 
பயங்கரமான மந்திரதந்திரச்‌ சூழ்ச்சி நடைபெற்று வருகிறது என்பதை அவள்‌ அறிவு நன்கு 
உணர்த்தியது. ஆனால்‌ அது எத்தகைய சூழ்ச்சி, எப்படி எப்படியெல்லாம்‌ இயங்குகிறது 
என்பதை முழுவதும்‌ அவளால்‌ அறிந்து கொள்ள முடியவில்லை. சோழ மகாராஜ்யத்துக்கும்‌, அந்த 
ராஜ்யத்துக்குத்‌ தன்‌ சகோதரர்கள்‌ பெற்றுள்ள உரிமைக்கும்‌ பேரபாயம்‌ 
ஏற்பட்டிருக்கிறதென்பதை அவள்‌ உணர்ந்தாள்‌. அந்த அபாயத்திலிருந்து அவர்களைப்‌ பாது 
காக்கும்‌ பொறுப்பு பெண்பாலாகிய தன்மீது சுமந்திருக்கிறதாகவும்‌ நம்பினாள்‌. 


பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
துரோகத்தில்‌ எது கொடியது? 


பழந்தமிழ்‌ நாட்டின்‌ சரித்திரத்தைப்‌ படித்தவர்கள்‌ அந்நாளில்‌ பெண்மணிகள்‌ பலர்‌ 
சமூக வாழ்வின்‌ முன்னணியில்‌ இருந்திருப்பதை அறிவார்கள்‌. மன்னர்‌ குலத்தில்‌ பிறந்த 
மாதரசிகள்‌ மிகவும்‌ கெளரவிக்கப்பட்டார்கள்‌. சோழ குலத்தில்‌ பிறந்த பெண்மணிகளும்‌ 
வாழ்க்கைப்பட்ட பெண்மணிகளும்‌ சொந்தமாகச்‌ சொத்துரிமை பெற்றிருந்தார்கள்‌. 
ஒவ்வொருவருக்கும்‌ தரவாரியாகக்‌ கிராமங்களும்‌, நன்செய்‌ புன்செய்‌ நிலங்களும்‌, கால்நடைச்‌ 
செல்வமும்‌ இருந்தன. இந்த உடைமைகளை அவர்கள்‌ எவ்வாறு உபயோகித்தார்கள்‌ என்பதை 
முக்கியமாகக்‌ கவனிக்க வேண்டும்‌. பலர்‌ ஆலயங்களில்‌ தங்கள்‌ பெயரால்‌ பலவிதத்‌ 
திருப்பணிகள்‌ நடைபெறுவதற்குச்‌ சொத்துக்களை உபயோகப்படுத்தினார்கள்‌. திருவிளக்கு 
ஏற்றுதல்‌ திருமாலை புனைந்து சாற்றுதல்‌, தேசாந்திரிகளுக்கும்‌ சிவனடியார்களுக்கும்‌ திரு 
அமுது செய்வித்தல்‌ - ஆகியவற்றுக்குப்‌ பல அரசகுல மாதர்கள்‌ நிவந்தங்கள்‌ ஏற்படுத்திச்‌ 
சிலாசாஸனம்‌ அல்லது செப்புப்‌ பட்டயத்தில்‌ அவற்றைப்‌ பொறிக்கும்படி செய்தார்கள்‌. 


அரண்மனைப்‌ பெண்டிர்‌ ஆலயத்‌ திருப்பணி செய்தல்‌ அந்த நாளில்‌ பொது 
வழக்காயிருந்திருக்க, சுந்தர சோழரின்‌ அருமைப்‌ புதல்வி குந்தவைப்‌ பிராட்டி மட்டும்‌ வேறொரு 
வகை அறத்துக்குத்‌ தம்‌ உடைமைகளைப்‌ பயன்படுத்தினார்‌. நோய்ப்பட்டிருந்த தம்‌ தந்தையின்‌ 
நிலையைக்‌ கண்டு இரங்கியதனால்தானோ, என்னமோ, அவருக்கு நாடெங்கும்‌ தர்ம வைத்திய 
சாலைகளை நிறுவ வேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ உண்டாயிற்று. பழையாறையில்‌ பராந்தக 
சக்கரவர்த்தியின்‌ பெயரால்‌ ஓர்‌ ஆதுரசாலை ஏற்படுத்தியிருந்ததை முன்னமே பார்த்தோம்‌. அது 
போலவே தஞ்சையில்‌ தன்‌ தந்தையின்‌ பெயரால்‌ ஆதுரசாலை அமைப்பதற்குக்‌ குந்தவை தேவி 
ஏற்பாடு செய்திருந்தார்‌. இந்த விஜயதசமி தினத்தில்‌ அந்த ஆதுரசாலையை ஆரம்பிக்கவும்‌ 
அதற்குரியதான சாஸனங்களை எழுதிக்‌ கொடுக்கவும்‌ ஏற்பாடாகியிருந்தது. 


90 


தஞ்சைக்‌ கோட்டைக்கு வெளியேயுள்ள புறம்பாடியில்‌, பெருமாள்‌ கோயிலுக்கு 
எதிர்ப்பட்ட கருட மண்டபத்தில்‌, சுந்தர சோழ ஆதுரசாலையின்‌ ஆரம்ப வைபவம்‌ நடந்தது. 
திருமால்‌ காக்கும்‌ தெய்வமாதலாலும்‌, கருடாழ்வார்‌ அமுதம்‌ கொண்டு வந்தவராதலாலும்‌, விஷ்ணு 
கோயிலையொட்டிய கருட மண்டபத்தில்‌ குந்தவைப்‌ பிராட்டி ஆதுரசாலையை ஏற்படுத்தி 
வந்தார்‌. இந்த வைபவத்திற்காக, தஞ்சை நகர மாந்தரும்‌ அக்கம்‌ பக்கத்துக்‌ கிராமவாசிகளும்‌ 
கணக்கற்றவர்கள்‌ கூடியிருந்தார்கள்‌. ஆண்களும்‌, பெண்களும்‌, குழந்தைகளும்‌ அலங்கார ஆடை 
ஆபரணங்கள்‌ பூண்டு கோலாகலமாகத்‌ திரண்டு வந்தார்கள்‌. சோழ சக்கரவர்த்தியின்‌ உடன்‌ 
கூட்டத்து அமைச்சர்களும்‌, பெருந்தர, சிறுதர அதிகாரிகளும்‌, சிலாசாஸனம்‌ பொறிக்கும்‌ கல்‌ 
தச்சர்களும்‌, செப்புப்‌ பட்டயம்‌ எழுதும்‌ விசுவகர்மர்களும்‌ அரண்மனைப்‌ பணியாளர்களும்‌ 
ஏராளமாக வந்து கூடியிருந்தார்கள்‌. தாரை, தப்பட்டை முதலிய வாத்தியங்களை எட்டுத்‌ 
திசையும்‌ நடுங்கும்படி முழங்கிக்கொண்டு வேளக்காரப்‌ படையினர்‌ வந்தார்கள்‌. தஞ்சைக்‌ 
கோட்டையின்‌ காவல்‌ படை வீரர்கள்‌ வாள்களையும்‌, வேல்களையும்‌ சுழற்றி 'டணார்‌, டணார்‌' 
என்று சத்தப்படுத்திக்‌ கொண்டூ வந்தார்கள்‌. பழுவேட்டரையர்கள்‌ இருவரும்‌ யானை மீதேறிக்‌ 
கம்பீரமாக வந்தார்கள்‌. இளவரசர்‌ மதுராந்தகத்‌ தேவர்‌ வெள்ளைப்‌ புரவியின்‌ மேல்‌ ஏறி 
உட்காரத்‌ தெரியாமல்‌ உட்கார்ந்து தவித்துக்‌ கொண்டு வந்து சேர்ந்தார்‌. இளவரசி குந்தவைப்‌ 
பிராட்டியும்‌ அவருடைய தோழிகளும்‌ முதிய அரண்மனை மாதர்‌ சிலரும்‌ பல்லக்கில்‌ ஏறிப்‌ பவனி 
வந்தார்கள்‌. இன்னொரு பக்கமிருந்து பழுவூர்‌ இளையராணி நந்தினியின்‌ பனை இலச்சினை 
கொண்ட தந்தப்‌ பல்லக்கும்‌ வந்தது. 


அரண்மனை மாதர்களுக்கென்று ஏற்படுத்தியிருக்க நீலப்பட்டு விதானமிட்ட இடத்தில்‌ 
குந்தவை தேவியும்‌, பழுவூர்‌ ராணியும்‌, மற்ற மாதர்களும்‌ வந்து அமர்ந்தார்கள்‌. பிறகு, பெரிய 
பழுவேட்டரையர்‌ சமிக்ஞை செய்ததின்‌ பேரில்‌ வைபவம்‌ ஆரம்பமாயிற்று. முதலில்‌ ஓது 
வாமூர்த்திகள்‌ இருவர்‌ "மந்திரமாவது நீறு" என்ற தேவாரப்‌ பதிகத்தைப்‌ பாடினார்கள்‌. யாழ்‌, 
மத்தளம்‌ முதலிய இசைக்‌ கருவிகளின்‌ ஒத்துழைப்புடன்‌ மிக இனிமையாகப்‌ பாடப்பட்ட அந்தப்‌ 
பாடலைக்‌ கேட்டு மக்கள்‌ மெய்மறந்திருந்தார்கள்‌. அந்தப்‌ பெரிய ஜனக்கூட்டத்தில்‌ அப்போது 
நிசப்தம்‌ நிலவியது. 


ஆனால்‌ அரண்மனைப்‌ பெண்டிர்‌ அமர்ந்திருந்த இடத்தில்‌ மட்டும்‌ மெல்லிய குரலில்‌ 
இருவர்‌ பேசும்‌ சத்தம்‌ எழுந்தது. பழுவூர்‌ இளையராணி நந்தினி குந்தவையை நெருங்கி 
உட்கார்ந்து "தேவி! முன்னொரு காலத்தில்‌ சம்பந்தப்‌ பெருமான்‌ இந்தப்‌ பாடலைப்‌ பாடித்‌ 
திருநீறு இட்டுப்‌ பாண்டிய மன்னரின்‌ நோயைத்‌ தீர்த்தாரல்லவா? இப்போது ஏன்‌ இந்தப்‌ 
பாடலுக்கு அந்தச்‌ சக்தி இல்லை? பாடலுக்குச்‌ சக்தியில்லா விட்டாலும்‌ திருநீற்றுக்கும்‌ சக்தி 
இல்லாமற்‌ போய்விட்டதே? மருந்து, மூலிகை, மருத்துவர்‌, மருத்துவசாலை, இவ்வளவும்‌ 
இல்லாமல்‌ இக்காலத்தில்‌ முடியவில்லையே?" என்று கேட்டாள்‌. 


"ஆம்‌ ராணி! அந்த நாளில்‌ உலகில்‌ தர்மம்‌ மேலோங்கியிருந்தது. அதனால்‌ மந்திரத்‌ 
திருநீற்றுக்கு அவ்வளவு சக்தியிருந்தது. இப்போது உலகில்‌ பாவம்‌ மலிந்துவிட்டது. அரசருக்கு 
விரோதமாகச்‌ சதி செய்யும்‌ துரோகிகள்‌ நாட்டில்‌ ஏற்பட்டிருக்கிறார்கள்‌. இப்படியெல்லாம்‌ 
முன்னே நாம்‌ கேட்டதுண்டா? ஆகையால்தான்‌ மந்திரத்தின்‌ சக்தி குறைந்து மருந்து 
தேவையாகி விட்டது!" என்று இளைய பிராட்டி கூறிப்‌ பழுவூர்‌ இளைய ராணியின்‌ முகத்தை 
உற்றுப்‌ பார்த்தாள்‌. 


நந்தினியின்‌ முகத்தில்‌ எவ்வித மாறுதலையும்‌ காணவில்லை. "அப்படியா? அரசருக்கு 
விரோதமாகச்‌ சதிசெய்யும்‌ துரோகிகள்‌ இந்த நாளில்‌ இருக்கிறார்களா? அவர்கள்‌ யார்‌? என்று 
சாவதானமாகக்‌ கேட்டாள்‌. 


9.1 


"அதுதான்‌ எனக்கும்‌ தெரியவில்லை. சிலர்‌ ஒருவரைச்‌ சொல்கிறார்கள்‌; சிலர்‌ 
இன்னொருவரைச்‌ சொல்கிறார்கள்‌. எது உண்மை என்று கண்டூபிடிப்பதற்காக இன்னும்‌ சில 
நாள்‌ இங்கேயே இருக்கலாமென்று பார்க்கிறேன்‌. பழையாறையில்‌ இருந்தால்‌ உலக நடப்பு 
என்ன தெரிகிறது?" என்றாள்‌ குந்தவை. 


"நல்ல தீர்மானம்‌ செய்தீர்கள்‌.என்னைக்‌ கேட்டால்‌ இங்கேயே நீங்கள்‌ தங்கிவிடுவது 
நல்லது. இல்லாவிட்டால்‌ இராஜ்யம்‌ குட்டிச்சுவராய்ப்‌ போய்விடும்‌. நானும்‌ உங்களுக்கு 
என்னால்‌ முடிந்த உதவி செய்வேன்‌. எங்கள்‌ வீட்டில்‌ விருந்தாளி வந்திருக்கிறான்‌. அவனும்‌ 
தங்களுக்கு உதவி செய்யக்கூடும்‌!" என்றாள்‌. 


"அது யார்‌ விருந்தாளி?" என்று குந்தவை கேட்டாள்‌. 


"கடம்பூர்‌ சம்புவரையர்‌ மகன்‌ கந்தன்மாறன்‌. தாங்கள்‌ அவனைப்‌ பார்த்திருக்கிறீர்களா? 
தென்னைமர உயரமாய்‌ வாட்டசாட்டமாய்‌ இருக்கிறான்‌. 'ஒற்றன்‌' என்றும்‌, 'துரோகி' என்றும்‌ 
ஓயாமல்‌ பிதற்றிக்‌ கொண்டிருக்கிறான்‌. இராஜத்‌ துரோகத்தைப்‌ பற்றிச்‌ சற்று முன்‌ 
சொன்னீர்களே? இராஜத்‌ துரோகத்தைக்‌ காட்டிலும்‌ பெரிய துரோகம்‌ இன்னதென்று 
தங்களால்‌ சொல்ல முடியுமா?" 


"நன்றாய்‌ சொல்ல முடியும்‌. கைப்பிடித்த கணவனுக்குப்‌ பெண்ணாய்ப்‌ பிறந்த ஒருத்தி 
துரோகம்‌ செய்தால்‌ அது இராஜத்‌ துரோகத்தைக்‌ காட்டிலும்‌ கொடியதுதான்‌!" இப்படிச்‌ 
சொல்லிவிட்டுக்‌ குந்தவை தேவி நந்தினியின்‌ முகத்தை உற்றுப்‌ பார்த்தாள்‌. அவள்‌ எதிர்பார்த்த 
மாறுதல்‌ ஒன்றும்‌ நிகழவில்லை. நந்தினியின்‌ முகத்தில்‌ முன்போலவே மோகனப்‌ புன்னகை 
தவழ்ந்தது. 


"தாங்கள்‌ சொல்வது ரொம்ப சரி; ஆனால்‌ கந்தன்மாறன்‌ ஒப்புக்‌ கொள்ளமாட்டான்‌. 
'எல்லாவற்றிலும்‌ கொடிய துரோகம்‌ சிநேகிதத்‌ துரோகம்‌' என்று சொல்வான்‌. அவனுடைய 
அருமை நண்பன்‌ என்று கருதிய ஒருவன்‌ ஒற்றனாக மாறிப்‌ போனதுமல்லாமல்‌ இவனுடைய முது 
கில்‌ குத்திப்‌ போட்டு விட்டு ஓடிப்போய்விட்டானாம்‌. அதுமுதலாவது கந்தன்மாறன்‌ இவ்விதம்‌ 
பிதற்றிக்‌ கொண்டிருக்கிறான்‌!" 


"யார்‌ அவன்‌? அவ்வளவு நீசத்தனமாகக்‌ காரியத்தைச்‌ செய்தவன்‌?" 


"யாரோ வந்தியத்தேவனாம்‌! தொண்டை நாட்டில்‌ திருவல்லம்‌ என்னும்‌ ஊரில்‌ முன்னம்‌ 
அரசு புரிந்த வாணர்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவனாம்‌! தாங்கள்‌ கேள்விப்பட்டதுண்டோ?" 


குந்தவை தன்‌ முத்துப்‌ போன்ற பற்களினால்‌ பவழச்‌ செவ்விதழ்களைக்‌ கடித்துக்‌ 
கொண்டாள்‌. 


"எப்போதோ கேட்ட மாதிரி இருக்கிறது... பிற்பாடு என்ன நடந்தது?" 

"பிற்பாடு என்ன? கந்தன்மாறனை முதுகில்‌ குத்திப்‌ போட்டு அவனுடைய சிநேகிதன்‌ 
ஓடிவிட்டான்‌. அந்த ஒற்றனைப்‌ பிடித்து வருவதற்கு என்‌ மைத்துனர்‌ ஆள்கள்‌ 
அனுப்பியிருப்பதாகக்‌ கேள்வி! 

"அவன்‌ ஒற்றன்‌ என்பது எப்படி நிச்சயமாய்த்‌ தெரியும்‌?" 

"அவன்‌ ஒற்றனோ இல்லையோ, எனக்கு என்ன தெரியும்‌? சம்புவரையர்‌ மகன்‌ 


சொல்லுவதைத்தான்‌ சொல்கிறேன்‌. தாங்கள்‌ வேண்டுமானால்‌ நேரில்‌ அவனிடமே கேட்டு 
எல்லா விவரமும்‌ தெரிந்து கொள்ளலாம்‌." 


22 


"ஆமாம்‌; சம்புவரையர்‌ மகனை நானும்‌ பார்க்க வேண்டியதுதான்‌. அவன்‌ பிழைத்ததே 
புனர்ஜன்மம்‌ என்று கேள்விப்பட்டேன்‌. அப்போது முதலாவது பழுவூர்‌ அரண்மனையிலே தான்‌ 
அவன்‌ இருக்கிறானா?" 


"ஆம்‌; காயம்பட்ட மறுநாள்‌ காலையில்‌ நம்‌ அரண்மனையில்‌ கொண்டு வந்து 
போட்டார்கள்‌. காயத்துக்கு வைத்திய சிகிச்சை செய்ய வேண்டிய பொறுப்பும்‌ என்‌ தலையில்‌ 
விழுந்தது. மெதுவாக உயிர்‌ பிழைத்துக்‌ கொண்டான்‌; காயம்‌ இன்னும்‌ முழுவதும்‌ 
ஆறியபாடில்லை!"" 


"நீங்கள்‌ பக்கத்திலிருந்து பராமரித்து இன்னும்‌ முழுதும்‌ குணமாகவில்லை என்பது 
ஆச்சரியமான விஷயந்தான்‌. ஆகட்டும்‌, ராணி! நான்‌ அவசியம்‌ வந்து அவனைப்‌ பார்க்கிறேன்‌. 
சம்புவரையர்‌ குலம்‌ நேற்று முந்தாநாள்‌ ஏற்பட்டதா? பராந்தக்‌ சக்கரவர்த்தியின்‌ காலத்திலிருந்து 
வீரப்புகழ்‌ பெற்ற குலம்‌ அல்லவா? ..." 


"அதனாலேயே நானும்‌ சொன்னேன்‌. கந்தன்‌ மாறனைப்‌ பார்க்கும்‌ வியாஜத்திலாவது 
எங்கள்‌ ஏழை அரண்மனைக்கு எழுந்தருளுவீர்கள்‌ அல்லவா?" என்றாள்‌ நந்தினி. 


இதற்குள்‌ தேவாரப்‌ பாடல்‌ முடிந்தது தானசாஸன வாசிப்பு ஆரம்பமாகிவிட்டது. 
முதலில்‌ சுந்தர சோழ சக்கர வர்த்தியின்‌ திருமுகம்‌ படிக்கப்பட்டது. "நமது திருமகளார்‌ 
குந்தவைப்‌ பிராட்டிக்கு நாம்‌ சர்வமானியமாகக்‌ கொடுத்திருந்த நல்லூர்‌ மங்கலம்‌ கிராமத்தின்‌ 
வருமானம்‌ முழுவதையும்‌ இளைய பிராட்டியார்‌ தஞ்சை புறம்பாடி ஆதுரசாலைக்கு அளிக்க 
உவந்திருப்பதால்‌, அந்த ஊர்‌ நன்செய்‌ நிலங்கள்‌ யாவற்றையும்‌ 'இறையிலி' நிலமாகச்‌ 
செய்திருக்கிறோம்‌" என்று அந்த ஓலையில்‌ சக்கரவர்த்தி தெரியப்படுத்தியிருந்தார்‌. திருமந்திர 
ஓலை நாயகர்‌ அதைப்‌ படித்தபின்‌ தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரிடம்‌ கொடுக்க, 
பழுவேட்டரையர்‌ அதை இருகரங்களாலும்‌ பெற்றுக்‌ கண்களில்‌ ஒற்றிக்‌ கொண்டு 
கணக்காயரிடம்‌ கொடுத்துக்‌ கணக்கில்‌ பதிய வைத்துக்‌ கொள்ளும்படி சொன்னார்‌. 


பிறகு குந்தவைப்‌ பிராட்டியின்‌ தான சிலா சாஸனம்‌ படிக்கப்பட்டது. மேற்கூறிய 
கிராமத்து சர்வமானிய நிலங்களை அந்த ஊர்‌ விவசாயிகளே சகல உரிமைகளுடன்‌ அனுபவித்துக்‌ 
கொண்டு தஞ்சாவூர்‌ சுந்தர சோழ ஆதுரசாலை வைத்தியருக்கு ஆண்டு ஒன்றுக்கு இருநூறு 
கலம்‌ நெல்லும்‌ ஆதுர சாலையில்‌ சிகிச்சை பெறும்‌ நோயாளிக்காகத்‌ தினந்தோறும்‌ ஐம்பது படி 
பசும்பாலும்‌, ஐந்து படி ஆட்டுப்பாலும்‌, நூறு இளநீரும்‌ அனுப்பவேண்டியது என்று கருங்கல்லில்‌ 
செதுக்கப்பட்டிருந்ததுடன்‌, எழுதியவன்‌ பெயரும்‌ எழுதியதை மேற்பார்வை செய்த 
அதிகாரிகளின்‌ பெயர்களும்‌ அதில்‌ விவரமாகப்‌ பொறிக்கப்பட்டிருந்தன. 


அந்தச்‌ சிலாசாஸனத்தைப்‌ படித்தபிறகு, அங்கு இந்த வைபவத்துக்காக வந்திருந்த 
நல்லூர்‌ மங்கல கிராமத்‌ தலைவர்களிடம்‌ ஒப்படைக்கப்பட்டது. கிராமத்‌ தலைவர்கள்‌ சாஸனக்‌ 
கல்லைப்‌ பயபக்தியுடன்‌ வாங்கிக்கொண்டு அருகில்‌ நின்ற யானை மீது ஏற்றினார்கள்‌. அப்போது 
"மதுரைகொண்ட கோஇராஜகேசரி சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க!" என்று 
ஆயிரமாயிரம்‌ குரல்களில்‌ எழுந்த ஒலி எட்டுத்‌ திசையும்‌ பரவியது. அந்தக்‌ குரல்‌ ஒலியுடன்‌ 
போட்டியிட்டுக்‌ கொண்டு நூறு அறப்பறைகளின்‌ முழக்கம்‌ எழுந்து வானை அளாவியது. பின்னர்‌ 
வரிசைக்கிரமமாக "இளையபிராட்டி குந்தவை தேவி வாழ்க!" "வீரபாண்டியன்‌ தலைகொண்ட 
வீராதி வீரர்‌ ஆதித்த கரிகாலர்‌ வாழ்க!" "ஈழங்கொண்ட இளவரசர்‌ அருள்மொழிவர்மர்‌ வாழ்க!" 
"சிவஞான கண்டராதித்தரின்‌ தவப்‌ புதல்வர்‌ மதுராந்தகத்‌ தேவர்‌ வாழ்க!" என்றெல்லாம்‌ 
கோஷங்களும்‌ பிரதி கோஷங்களும்‌ எழுந்தன. கடைசியில்‌, "தனாதிகாரி, தானிய பண்டாரத்‌ 
தலைவர்‌, இறைவிதிக்கும்‌ தேவர்‌, பெரிய பழுவேட்டரையர்‌ வாழ்க!" "தஞ்சைக்‌ கோட்டைத்‌ 
தலைவர்‌ சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ காலாந்தகண்டர்‌ வாழ்க!" என்ற கோவுங்கள்‌ எழுந்தபோது, 
ஒலியின்‌ அளவு பெரிதும்‌ குறைந்து விட்டது. பழுவூர்‌ வீரர்கள்‌ மட்டும்‌ அக்கோஷங்களைச்‌ 
செய்தார்களே தவிரக்‌ கூடியிருந்த பொதுமக்கள்‌ அதிகமாக அதில்‌ சேர்ந்து கொள்ளவில்லை. 
அப்போது பழுவூர்‌ இளையராணியின்‌ முகத்தைப்‌ பார்க்க வேண்டுமென்று குந்தவைப்‌ பிராட்டி 


93 


முயற்சி செய்தும்‌ பலிக்கவில்லை. முக்கியமாக ஆதித்த கரிகாலரைப்‌ பற்றி வாழ்த்தொலி எழுந்த 


சமயத்தில்‌ நந்தினியின்‌ முகத்தைப்‌ பார்த்திருந்தால்‌, இரும்பு நெஞ்சு படைத்த இளைய பிராட்டி 
கூடப்‌ பெரிதும்‌ திகில்‌ கொண்டிருப்பாள்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 


பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
"ஒற்றன்‌ பிடிப்பட்டான!" 


அன்று நடந்த சம்பவங்கள்‌ பெரிய பழுவேட்டரையருக்கு மிக்க எரிச்சலை 
உண்டுபண்ணியிருந்தன. சக்கரவர்த்தியிடமும்‌ அவருடைய குடும்பத்தாரிடமும்‌ மக்கள்‌ 
கொண்டிருந்த விசுவாசத்தை வெளிப்படுத்திக்‌ காட்டுவதற்கல்லவா அது ஒரு சந்தர்ப்பமாகப்‌ 
போய்விட்டது? "ஜனங்களாம்‌ ஜனங்கள்‌! அறிவற்ற ஆடுமாடுகள்‌! நாலு பேர்‌ எந்த வழி 
போகிறார்களோ அதே வழியில்‌ நாலாயிரம்‌ பேரும்‌ போவார்கள்‌! சுய அறிவைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ள எத்தனை பேருக்குத்‌ தெரிகிறது?" எனறு தமக்குள்‌ அடிக்கடி சொல்லிக்கொண்டு 
பொருமினார்‌. "சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்குப்‌ போவதற்குள்ளே சாம்ராஜ்யத்தைப்‌ பாழாக்கி 
விட்டுத்தான்‌ போவார்‌ போலிருக்கிறது! 'இந்த ஊருக்கு வரியைத்‌ தள்ளிவிடு!','அந்தக்‌ 
கிராமத்தை இறையிலிக்‌ கிராமமாகச்‌ செய்துவிடு!" என்று கட்டளையிட்டுக்‌ கொண்டே 
போகிறார்‌! கொஞ்ச காலத்துக்கெல்லாம்‌ வரி கொடுக்கும்‌ கிராமமே இல்லாமற்‌ போய்விடும்‌. 
ஆனால்‌ போர்க்களத்துக்கு மட்டும்‌ செலவுக்குப்‌ பணமும்‌ உணவுக்குத்‌ தானியமும்‌ 
அனுப்பிக்கொண்டேயிருக்க வேண்டும்‌. எங்கிருந்து அனுப்புவது?" என்று அவர்‌ இரைந்து 
கத்தியதைக்‌ கேட்டு அவருடைய பணியாட்களே சிறிது பயப்பட்டார்கள்‌. 


"அண்ணா! இப்படியெல்லாம்‌ சத்தம்‌ போடுவதில்‌ என்ன பயன்‌? காலம்‌ வரும்‌ வரையில்‌ 
காத்திருந்து காரியத்தில்‌ காட்ட வேண்டும்‌!" என்று சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ அவருக்குப்‌ 
பொறுமை போதிக்க வேண்டியிருந்தது. 


குந்தவை தம்‌ அரண்மனைக்கு வரப்‌ போகிறாள்‌ என்று தெரிந்ததும்‌ பெரியவரின்‌ எரிச்சல்‌ 
அளவு கடந்துவிட்டது. நந்தினியிடம்‌ சென்று, "இது என்ன நான்‌ கேள்விப்படூவது? அந்த அரக்கி 
இங்கு எதற்காக வரவேண்டும்‌? அவளை நீ அழைத்திருக்கிறாயாமே? அவள்‌ உன்னை 
அவமானப்படுத்தியதையெல்லாம்‌ மறந்துவிட்டாயா?" என்று கேட்டார்‌. 


"ஒருவர்‌ எனக்கு செய்த நன்மையையும்‌, நான்‌ மறக்க மாட்டேன்‌;இன்னொருவர்‌ 
எனக்குச்‌ செய்த தீமையையும்‌ மறக்க மாட்டேன்‌. இன்னமும்‌ இந்த என்‌ சுபாவம்‌ தங்களுக்குத்‌ 
தெரியவில்லையா?" என்றாள்‌ நந்தினி. 


"அப்படியானால்‌ அவள்‌ இங்கு எதற்காக வருகிறாள்‌?" 


"அவள்‌ இஷ்டம்‌, வருகிறாள்‌! சக்கரவர்த்தியின்‌ குமாரி என்ற இறுமாப்பினால்‌ 
வருகிறாள்‌!" 


"நீ எதற்காக அழைத்தாயாம்‌?" 


"நான்‌ அழைக்கவில்லை; அவளே அழைத்துக்‌ கொண்டாள்‌. 'சம்புவரையர்‌ மகன்‌ உங்கள்‌ 
வீட்டில்‌ இருக்கிறானாமே? அவனைப்‌ பார்க்க வேண்டும்‌!" என்றாள்‌, 'நீ வராதே!' என்று நான்‌ 
சொல்ல முடியுமா? அப்படிச்‌ சொல்லக்‌ கூடிய காலம்‌ வரும்‌. அது வரையில்‌ எல்லா 
அவமானங்களையும்‌ நான்‌ பொறுத்துக்‌ கொண்டிருக்க வேண்டியதுதான்‌." 


94 


"என்னால்‌ பொறுத்துக்கொண்டிருக்க முடியாது. அவள்‌ வரும்‌ சமயம்‌ நான்‌ இந்த 
அரண்மனையில்‌ இருக்க முடியாது. இந்த நகரிலேயே என்னால்‌ இருக்க முடியாது. மழபாடியில்‌ 
கொஞ்சம்‌ அலுவல்‌ இருக்கிறது. போய்‌ வருகிறேன்‌." 


"அப்படியே செய்யுங்கள்‌, நாதா! நானே சொல்லலாம்‌ என்று இருந்தேன்‌. அந்த விஷப்‌ 
பாம்பை என்னிடமே விட்டு விடுங்கள்‌. அவளுடைய விஷத்தை இறக்குவது எப்படி என்று எனக்குத்‌ 
தெரியும்‌. தாங்கள்‌ திரும்பி வரும்போது ஏதேனும்‌ சில அதிசயமான செய்திகளைக்‌ 
கேள்விப்பட்டால்‌ அதற்காகத்‌ தாங்கள்‌ வியப்படைய வேண்டாம்‌..." 


"என்னமாதிரி அதிசயமான செய்திகள்‌?" 


"குந்தவைப்‌ பிராட்டி கந்தன்‌ மாறனைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ளப்‌ போவதாகவோ, 
ஆதிக்க கரிகாலன்‌ கந்தன்‌ மாறனுடைய தங்கையை மணக்கப்‌ போவதாகவோ 
கேள்விப்படலாம்‌..." 


"ஐயையோ! இது என்ன சொல்கிறாய்‌? அப்படியெல்லாம்‌ நடந்து விட்டால்‌ நம்முடைய 
யோசனைகள்‌ என்ன ஆகும்‌?" 


"பேச்சு நடந்தால்‌, காரியமே நடந்துவிடூுமா. என்ன? மதுராந்தகத்‌ தேவருக்கு அடுத்த 
பட்டம்‌ என்று உங்கள்‌ நண்பர்களிடமெல்லாம்‌ சொல்லி வருகிறீர்களே? உண்மையில்‌ அப்படி 
நடக்கப்‌ போகிறதா? பெண்ணைப்போல்‌ நாணிக்கோணி நடக்கும்‌ மதுராந்தகனுக்குப்‌ பட்டம்‌ 
கட்டுவதற்காகவா நாம்‌ இவ்வளவு பாடுபடுகிறோம்‌?" என்று கூறி நந்தினி தன்‌ கரியகண்களினால்‌ 
பெரிய பழுவேட்டரையரை உற்று நோக்கினாள்‌. 


அந்தப்‌ பார்வையின்‌ சக்தியைத்‌ தாங்க முடியாத அக்கிழவர்‌ தலை குனிந்து அவளுடைய 
கரத்தை எடுத்துக்‌ கண்ணில்‌ ஒற்றிக்‌ கொண்டு, "என்‌ கண்ணே! இந்தச்‌ சோழ சாம்ராஜ்யத்தின்‌ 
சிம்மாசனத்தில்‌ நீ சக்கரவர்த்தினியாக வீற்றிருக்கும்‌ நாள்‌ சீக்கிரத்திலேயே வரும்‌!" என்றார்‌. 


RK 


கந்தன்மாறன்‌ தன்னைப்‌ பார்க்கக்‌ குந்தவை தேவி வரப்போகிறாள்‌ என்று அறிந்தது 
முதலாவது பரபரப்பு அடைந்து தத்தளித்துக்‌ கொண்டிருந்தான்‌. குந்தவையின்‌ அறிவும்‌, அழகும்‌ 
மற்ற உயர்வுகளும்‌ நாடு அறிந்தவை அல்லவா? அப்படிப்பட்ட இளைய பிராட்டி தன்னைப்‌ 
பார்ப்பதற்காக வருகிறாள்‌ என்பது எவ்வளவு பெருமையான விஷயம்‌? இதற்காக உடம்பில்‌ 
இன்னும்‌ பல குத்துக்கள்‌ பட்டு நோயாகவும்‌ படுத்திருக்கலாமே? அடாடா! இந்த மாதிரி காயம்‌ 
போர்க்களத்தில்‌ தன்னுடைய மார்பிலே பட்டுத்‌ தான்‌ படுத்திருக்கக்‌ கூடாதா? அச்சமயம்‌ 
குந்தவை தேவி வந்து தன்னைப்‌ பார்த்தால்‌ எவ்வளவு கெளரவமாயிருக்கும்‌? அப்படிக்கின்றி, 
இப்போது ஒரு சிநேகிதன்‌ செய்த துரோகத்தைப்‌ பற்றிப்‌ பலரிடம்‌ படித்த பாடத்தையேயல்லவா 
அவளிடமும்‌ படித்தாக வேண்டும்‌? 


இடையிடையே அந்தப்‌ பெண்ணரசியின்‌ குடும்பத்தினருக்கு விரோதமாக அவன்‌ 
ஈடுபட்டிருக்கும்‌ இரகசிய முயற்சியைக்‌ குறித்து நினைவு வந்து கொஞ்சம்‌ அவனை வருத்தியது. 


கந்தன்மாறன்‌ யோக்கியமான பிள்ளை.தந்திர மந்திரங்களும்‌, சூதுவாதுகளும்‌ 
அறியாதவன்‌. நந்தினியில்‌ மோகன செளந்தரியம்‌ அவனைப்‌ போதைக்‌ குள்ளாக்கிய போதிலும்‌ 
அவள்‌ இன்னொருவரின்‌ மனைவி என்ற நினைவினால்‌ தன்‌ மனத்துக்கு அரண்‌ போட்டூ வந்தான்‌. 
ஆனால்‌ குந்தவைப்‌ பிராட்டியோ கலியாணம்‌ ஆகாதவள்‌. அவளிடம்‌ எப்படி நடந்து கொள்வது? 
எவ்வாறு பேசுவது? மனத்தில்‌ வஞ்சம்‌ வைத்துக்‌ கொண்டு இனிமையாகப்‌ பேச முடியுமா? அல்லது 
அவளுடைய அழகிலே மயங்கித்‌ தன்னுடைய சபதத்தைக்‌ கைவிடூம்படியான மனத்தளர்ச்சி 
ஏற்பட்டு விடுமோ? அப்படி நேருவதற்கு ஒரு நாளும்‌ இடங்‌ கொடுக்கக்‌ கூடாது ... ஆ! இளவரசி 


95 


எதற்காக இங்கே நம்மைப்‌ பார்க்க வரவேண்டும்‌? வரட்டும்‌; வரட்டும்‌! ஏதாவது மூர்க்கத்தனமாகப்‌ 
பேசி மறுபடியும்‌ வராதபடி அனுப்பிவிடலாம்‌. 


இவ்விதம்‌ கந்தன்‌ மாறன்‌ செய்திருந்த முடிவு குந்தவைப்‌ பிராட்டியைக்‌ கண்டதும்‌ 
அடியோடு கரைந்து, மறைந்துவிட்டது. அவளுடைய மோகன வடிவும்‌, முகப்பொலிவும்‌, 
பெருந்தன்மையும்‌, அடக்கமும்‌, இனிமை ததும்பிய அனுதாப வார்த்தைகளும்‌ கந்தன்‌ மாறனைத்‌ 
தன்‌ வயம்‌ இழக்கச்‌ செய்துவிட்டன. அவனுடைய கற்பனா சக்தி பொங்கிப்‌ பெருகியது. 
தன்னுடைய பெருமையைச்‌ சொல்லிக்கொள்ள விரும்பாதவனைப்‌ போல்‌ நடித்து அதே 
சமயத்தில்‌ அவளுடைய கட்டாயத்துக்காகச்‌ சொல்கிறவனைப்‌ போலத்‌ தான்‌ புரிந்த வீரச்‌ 
செயல்களைச்‌ சொல்லிக்‌ கொண்டான்‌. தோள்களிலும்‌, மார்பிலும்‌ இன்னும்‌ தன்‌ உடம்பெல்லாம்‌ 
போர்க்களத்தில்‌ தான்‌ அடைந்த காயங்களைக்‌ காட்ட விரும்பாதவனைப்‌ போல்‌ காட்டினான்‌. 
"அந்த சிநேகத்‌ துரோகி வந்தியத்தேவன்‌ என்னை மார்பிலே குத்திக்‌ கொன்றிருந்தால்கூடக்‌ 
கவலையில்லை. முதுகிலே குத்திவிட்டுப்‌ போய்‌ விட்டானே என்றுதான்‌ வருத்தமாயிருக்கிறது. 
ஆகையினாலேதான்‌ அவனுடைய துரோகத்தைப்‌ பற்றிச்‌ சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. 
இல்லாவிடில்‌, போரில்‌ புறமுதுகிட்ட அபகீர்த்தியல்லவா ஏற்பட்டு விடும்‌? தோளிலோ, 
மார்பிலோ குத்திக்‌ காயப்படுத்தியிருந்தால்‌, அவனை மன்னித்து விட்டே இருப்பேன்‌!" என்று 
கந்தன்‌ மாறன்‌ உணர்ச்சி பொங்கக்‌ கூறியது குந்தவைக்கு உண்மையாகவே தோன்றியது. 
வந்தியத்தேவன்‌ இப்படிச்‌ செய்திருப்பானோ, அவன்‌ விஷயத்தில்‌ நாம்‌ ஏமாந்து போய்‌ 
விட்டோமோ என்ற ஐயமும்‌ உண்டாகி விட்டது.நடந்ததை விவரமாகச்‌ சொல்லும்படி கேட்கவே, 
கந்தன்மாறன்‌ கூறினான்‌. அவனுடைய கற்பனா சக்தி அன்று உச்சத்தை அடைந்தது நந்தினிக்கே 
வியப்பை உண்டாக்கிவிட்டது. 


"பாருங்கள்‌, தேவி! கடம்பூரில்‌ தங்கிய அன்றே அவன்‌ என்னை ஏமாற்றிவிட்டான்‌. 
தஞ்சாவூருக்குப்‌ புறப்பட்ட காரியம்‌ இன்னதென்று சொல்லவில்லை. இங்கு வந்து ஏதோ பொய்‌ 
அடையாளத்தைக்‌ காட்டி உள்ளே நுழைந்திருக்கிறான்‌.சக்கரவர்த்தியையும்‌ போய்ப்‌ 
பார்த்திருக்கிறான்‌. ஆதித்த கரிகாலரிடமிருந்து ஓலை கொண்டு வந்ததாகப்‌ 
புளுகியிருக்கிறான்‌. அத்துடன்‌ விட்டானா? தங்கள்‌ பெயரையும்‌ சம்பந்தப்படுத்தி, தங்களுக்கும்‌ 
ஓலை கொண்டு வந்திருப்பதாகச்‌ சொல்லவே கோட்டைத்‌ தலைவருக்குச்‌ சந்தேகம்‌ வந்து 
விட்டது. அவன்‌ ஒற்றனாயிருக்கலாம்‌ என்று ஐயுற்று அவனைக்‌ காவலில்‌ வைக்கச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌.எப்படியோ தப்பித்துப்‌ போய்விட்டான்‌. அது விஷயத்தில்‌ அவனுடைய 
சமர்த்தை மெச்சத்தான்‌ வேண்டும்‌.நான்‌ இந்தச்‌ செய்திகளைக்‌ கேட்ட போது என்‌ சிநேகிதன்‌ 
பகையாளியின்‌ ஒற்றன்‌ என்பதை மட்டும்‌ நம்பவே இல்லை. அவனுடைய சுபாவத்திலேயே சில 
கோணல்கள்‌ உண்டு. அப்படி ஏதோ அசட்டுத்தனம்‌ செய்திருக்கிறான்‌ என்று உறுதியாக 
நம்பினேன்‌. 'எப்படியாவது அவனை நான்‌ கண்டுபிடித்துத்‌ திரும்ப அழைத்து வருகிறேன்‌. அவனை 
மன்னித்து விடவேண்டும்‌' என்று கோட்டைத்‌ தலைவரிடம்‌ நிபந்தனை பேசிக்கொண்டு 
புறப்பட்டேன்‌. கோட்டையைச்‌ சுற்றியுள்ள வடவாற்றங்கரையோடு அந்த நள்ளிரவில்‌ சென்றேன்‌. 
யாரையும்‌ பின்னோடு அழைத்துப்‌ போய்‌ என்‌ நண்பனை அவமானப்படுத்த விரும்பவில்லை. 
கோட்டையிலிருந்து, தப்பியவன்‌ எப்படியும்‌ மதில்‌ வழியாகத்‌ தான்‌ வெளியில்‌ 
வரவேண்டுமல்லவா? முன்னமே வெளியே வந்திருந்தாலும்‌ பக்கத்துக்‌ காடுகளிலேதான்‌ 
மறைந்திருக்க வேண்டும்‌. ஆகையால்‌ வடவாற்றங்கரையோடு போனேன்‌. ஒருவன்‌ செங்குத்தான 
கோட்டை மதில்‌ சுவர்‌ வழியாக இறங்கி வருவது மங்கிய நிலா வெளிச்சத்தில்‌ தெரிந்தது. 
உடனே அங்கே போய்‌ நின்றேன்‌. அவன்‌ இறங்கியது, 'நண்பா! இது என்ன வேலை?" என்றேன்‌. 
அந்தச்‌ சண்டாளன்‌ உடனே என்‌ மார்பில்‌ ஒரு குத்து விட்டான்‌. யானைகள்‌ இடித்தும்‌ நலுங்காத 
என்‌ மார்பை இவனுடைய குத்து என்ன செய்யும்‌? ஆயினும்‌ நல்ல எண்ணத்துடன்‌ அவனைத்‌ 
தேடிப்போன என்னை அவன்‌ குத்தியது பொறுக்கவில்லை. நானும்‌ குத்திவிட்டேன்‌. இருவரும்‌ 
துவந்த யுத்தம்‌ செய்தோம்‌. அரை நாழிகையில்‌ அவன்‌ சக்தி இழந்து அடங்கிப்‌ போனான்‌. 
என்னிடம்‌ 'நீ வந்த காரணத்தை உண்மையாகச்‌ சொல்லிவிடு! நான்‌ உன்னை மன்னித்து உனக்கு 
வேண்டிய உதவி செய்கிறேன்‌!' என்றேன்‌. 


96 


'களைப்பாயிருக்கிறது, எங்கேயாவது உட்கார்ந்து சொல்கிறேன்‌' என்றான்‌. 'சரி' என்று 
சொல்லி அழைத்துச்‌ சென்றேன்‌. முன்னால்‌ வழிகாட்டிக்‌ கொண்டு போனேன்‌. திடீரென்று 
அந்தப்‌ பாவி முதுகில்‌ கத்தியினால்‌ குத்தி விட்டான்‌. அரைச்‌ சாண்‌ நீளம்‌ கத்தி உள்ளே 
போய்விட்டது. தலை சுற்றியது; கீழே விழுந்துவிட்டேன்‌. அந்தச்‌ சிநேகத்துரோகி தப்பி 
ஓடிவிட்டான்‌! மறுபடி நான்‌ கண்‌ விழித்து உணர்வு வந்து பார்த்தபோது ஓர்‌ ஊமை ஸ்திரீயின்‌ 
வீட்டில்‌ இருந்ததைக்‌ கண்டேன்‌..." 


கந்தன்மாறனின்‌ கற்பனைக்‌ கதையைக்‌ கேட்டு நந்தினி தன்‌ மனத்திற்குள்ளே 
சிரித்தாள்‌. குந்தவை தேவிக்கு அதை எவ்வளவு தூரம்‌ நம்புவது என்று தீர்மானிக்க முடியவில்லை. 


"ஊமை ஸ்திரீயின்‌ வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தீர்கள்‌? யார்‌ கொண்டு சேர்த்தது?" 
என்றாள்‌. 


"அதுதான்‌ எனக்கும்‌ விளங்காத மர்மமாக இருக்கிறது. அந்த ஊமைக்கு ஒன்றுமே 
தெரியவில்லை. தெரிந்தாலும்‌ சொல்ல முடியவில்லை. அவளுக்கு ஒரு புதல்வன்‌ உண்டாம்‌. 
அவனையும்‌ அன்றிலிருந்து காணவே காணாம்‌. எப்படி மாயமாய்‌ மறைந்தான்‌ என்று தெரியாது. 
அவன்‌ திரும்பி வந்தால்‌ ஒரு வேளை கேட்கலாம்‌. இல்லாவிடில்‌ பழுவூர்‌ வீரர்கள்‌ என்‌ நண்பனைப்‌ 
பிடிக்கும்‌ வரையில்‌ காத்திருக்க வேண்டியதுதான்‌..." 


"அவன்‌ அகப்பட்டு விடுவான்‌ என்று நினைக்கிறீர்களா?" 


"அகப்படாமல்‌ எப்படித்‌ தப்ப முடியும்‌? சப்பட்டை கட்டிக்‌ கொண்டு பறந்து விட 
முடியாதல்லவா? அதற்காகவே, அவனைப்‌ பார்ப்பதற்காகவே, இங்கே காத்திருக்கிறேன்‌. 
இல்லாவிடில்‌ ஊர்‌ சென்றிருப்பேன்‌. இன்னமும்‌ அவனுக்காகப்‌ பழுவூர்‌ அரசர்களிடம்‌ மன்னிப்புப்‌ 
பெறலாம்‌ என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது." 


"ஐயா! தங்களுடைய பெருந்தன்மையே பெருந்தன்மை!" என்றாள்‌ இளைய 
பிராட்டி.அவளுடைய மனம்‌ 'வந்தியத்தேவன்‌ அகப்படக்கூடாது அவன்‌ துரோகியாயிருந்தாலும்‌ 


சரிதான்‌!' என்று எண்ணமிட்டது. 


அச்சமயத்தில்‌ அரண்மனைத்‌ தாதி ஒருத்தி ஓடிவந்து, "அம்மா! ஒற்றன்‌ 
அகப்பட்டுவிட்டான்‌! பிடித்து வருகிறார்கள்‌!" என்று கத்தினாள்‌. 


நந்தினி, குந்தவை இருவருடைய முகத்திலும்‌ துன்ப வேதனை காணப்பட்டது; நந்தினி 
விரைவில்‌ அதை மாற்றிக்‌ கொண்டாள்‌. குந்தவையினால்‌ அது முடியவில்லை. 


இருபதாம்‌அத்தியாயம்‌ 
இரு பெண்‌ புலிகள்‌ 
ஒற்றனைப்‌ பிடித்துக்‌ கட்டி வீதியில்‌ கொண்டு வருகிறார்கள்‌ என்ற செய்தியைத்‌ தாதி 
ஓடிவந்து தெரிவித்ததும்‌ அங்கிருந்த மூவரின்‌ உள்ளங்களும்‌ பரபரப்பை அடைந்தன. 
குந்தவையின்‌ உள்ளம்‌ அதிகமாகத்‌ தத்தளித்தது. 


"தேவி! நாம்‌ போய்‌ அந்தக்‌ கெட்டிக்கார ஒற்றன்‌ முகம்‌ எப்படியிருக்கிறது என்று 
பார்க்கலாமா?" என்றாள்‌ நந்தினி. 


குந்தவை தயக்கத்துடன்‌, "நமக்கென்ன அவனைப்பற்றி?" என்றாள்‌. 


97 


"அப்படியானால்‌ சரி!" என்று நந்தினி அசட்டையாய்க்‌ கூறினாள்‌. 
"நான்‌ போய்ப்‌ பார்த்து வருகிறேன்‌" என்று கந்தன்மாறன்‌ தட்டுத்தடுமாறி எழுந்தான்‌. 
"வேண்டாம்‌; உம்மால்‌ நடக்க முடியாது, விழுந்துவிடூவீர்‌!" என்றாள்‌ நந்தினி. 


குந்தவை மனத்தை மாற்றிக்‌ கொண்டவள்‌ போல்‌, "இவருடைய அருமையான 
சிநேகிதன்‌ எப்படியிருக்கிறான்‌ என்று நாமும்‌ பார்த்துத்தான்‌ வைக்கலாமே! இந்த அரண்மனை 
மேன்மாடத்திலிருந்து பார்த்தால்‌ தெரியுமல்லவா?" என்று கேட்டாள்‌. 


"நன்றாய்த்‌ தெரியும்‌; என்னுடன்‌ வாருங்கள்‌!'' என்று நந்தினி எழுந்து நடந்தாள்‌. 


கந்தன்மாறன்‌, "தேவி! அவன்‌ என்‌ சிநேகிதனாயிருந்தால்‌, மாமாவிடம்‌ சொல்லி, நான்‌ 
அவனைச்‌ சந்தித்துப்‌ பேச ஏற்பாடு செய்ய வேண்டும்‌!" என்று சொன்னான்‌. 


"அவன்‌ உமது சிநேகிதன்தானா என்று எங்களுக்கு எப்படித்‌ தெரியும்‌?" என்றாள்‌ 
நந்தினி. 


"அப்படியானால்‌, நானும்‌ வந்தே தீருவேன்‌!" என்று கந்தன்மாறன்‌ தட்டுத்தடுமாறி 
நடந்தான்‌. 

மூவரும்‌ அரண்மனை மேன்மாடத்தின்‌ முன்‌ முகப்புக்குச்‌ சென்றார்கள்‌. சற்றுத்‌ தூரத்தில்‌ 
ஏழெட்டுக்‌ குதிரைகள்‌ வந்து கொண்டிருந்தன.அவற்றின்‌ மீது வேல்‌ பிடித்த வீரர்கள்‌ வந்து 
கொண்டிருந்தார்கள்‌. குதிரைகளுக்கு மத்தியில்‌ ஒரு மனிதன்‌ நடந்து வந்தான்‌.அவன்‌ கைகளை 
முதுகுடன்‌ சேர்த்துக்‌ கயிற்றினால்‌ கட்டியிருந்தது. அந்தக்‌ கயிற்றின்‌ இரு முனைகளை இரு 
பக்கத்திலும்‌ வந்த குதிரை வீரர்கள்‌ பிடித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 

வீரர்களுக்குச்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ வேடிக்கை பார்க்கும்‌ கும்பல்‌ வந்து கொண்டிருந்தது. 
அரண்மனை மாடத்திலிருந்து பார்த்தவர்களுக்குக்‌ குதிரைகளுக்கு நடுவில்‌ நடந்து வந்த 
மனிதனின்‌ முகம்‌ முதலில்‌ தெரியவில்லை. 


ஊர்வலம்‌ அருகில்‌ வரும்‌ வரையில்‌ அந்த அரண்மனை மேன்மாடத்தில்‌ மெளனம்‌ குடி 
கொண்டிருந்தது. குந்தவையின்‌ ஆவலும்‌, கவலையும்‌, ததும்பிய கண்கள்‌ நெருங்கி வந்த 
ஊர்வலத்தின்மீது லயித்திருந்தன. 


நந்தினியோ வீதியில்‌ எட்டிப்பார்ப்பதும்‌ உடனே குந்தவையின்‌ முகத்தைப்‌ பார்ப்பது 
மாயிருந்தாள்‌. 


கந்தன்மாறன்‌ அங்கே குடி கொண்டிருந்த மோனத்தைக்‌ கலைத்தான்‌. 
"இல்லை; இவன்‌ வந்தியத்தேவன்‌ இல்லை!" என்றான்‌. குந்தவையின்‌ முகம்‌ மலர்ந்தது. 


அச்சமயம்‌ அந்த விநோதமான ஊர்வலம்‌ அரண்மனை மாடத்தின்‌ அடிப்பக்கம்‌ 
வந்திருந்தது. 


கயிற்றினால்‌ கட்டுண்டு குதிரை வீரர்களின்‌ மத்தியில்‌ நடந்து வந்தவன்‌ அண்ணாந்து 
பார்த்தான்‌. வைத்தியர்‌ மகன்‌ அவன்‌ என்பதைக்‌ குந்தவை தெரிந்து கொண்டாள்‌. 


98 


குந்தவை தன்‌ மகி ழ்ச்சியை வெளியிட்டுக்‌ கொள்ளாமல்‌ "இது என்ன 
பைத்தி யக்காரத்தனம்‌? இவனை எதற்காகப்‌ பிடித்து இழுத்து வருகிறார்கள்‌? இவன்‌ பழையாறை 
வைத்தியர்‌ மகன்‌ அல்லவா?" என்றாள்‌. 


அண்ணாந்து பார்த்தவன்‌ ஏதோ சொல்ல எண்ணியவனைப்‌ போல்‌ வாயைத்‌ திறந்தான்‌. 


அதற்குள்‌ அவனை இருபுறமும்‌ பிணைத்திருந்த கயிறு முன்னால்‌ தள்ளிக்‌ கொண்டு 
போய்விட்டது. 


"ஓ! அப்படியா? என்‌ மைத்துனரின்‌ ஆட்கள்‌ எப்போதும்‌ இப்படித்தான்‌. உண்மைக்‌ 
குற்றவாளியை விட்டூவிட்டு யாரையாவது பிடித்துக்கொண்டு வந்து தொந்தரவு செய்வார்கள்‌! 
என்றாள்‌ நந்தினி. 


இதற்குள்‌ கந்தன்மாறன்‌, "வந்தியத்தேவன்‌ இவர்களிடம்‌ அவ்வளவு இலகுவில்‌ 
அகப்பட்டுக்‌ கொள்வானா? என்‌ சிநேகிதன்‌ பெரிய இந்திரஜித்தனாயிற்றே? என்னையே 
ஏமாற்றியவன்‌ இந்த ஆட்களிடமா சிக்கிக்‌ கொள்வான்‌?" என்றான்‌. 


"இன்னமும்‌ அவனை உம்முடைய சிநேகிதன்‌ என்று சொல்லிக்‌ கொள்கிறீரே! என்றாள்‌ 
நந்தினி. 


"துரோகியாய்ப்‌ போய்விட்டான்‌. ஆனாலும்‌ என்‌ மனத்தில்‌ அவன்‌ பேரில்‌ உள்ள பிரியம்‌ 
மாறவில்லை!" என்றான்‌ கந்தன்‌ மாறன்‌. "ஒருவேளை உம்முடைய அழகான சிநேகிதனை 
இவர்கள்‌ கொன்று போட்டிருக்கலாம்‌. இரண்டு ஒற்றர்களைத்‌ தொடர்ந்து கோடிக்கரைக்கு 
இந்த வீரர்கள்‌ போனதாகக்‌ கேள்விப்பட்டேன்‌" என்று நந்தினி சொல்லிவிட்டு, குந்தவையின்‌ 
முகத்தைப்‌ பார்த்தாள்‌. "கொன்றிருக்கலாம்‌" என்ற வார்த்தை குந்தவையைத்‌ துடிதுடிக்கச்‌ 
செய்தது என்பதை அறிந்து கொண்டாள்‌. 


அடி கர்வக்காரி! உன்‌ பேரில்‌ பழி வாங்க நல்ல ஆயுதம்‌ கிடைத்தது! அதைப்‌ பூர்வமாக 
உபயோகப்படுத்தாமற்‌ போனால்‌ நான்‌ பழுவூர்‌ இளைய ராணி அல்ல! பொறு! பொறு! 


குந்தவை தன்‌ உள்ளக்‌ கலக்கத்தைக்‌ கோபமாக மாற்றிக்‌ கொண்டு, "ஒற்றர்களாவது 
ஒற்றர்கள்‌!வெறும்‌ அசட்டுத்தனம்‌! வர வர இந்தக்‌ கிழவர்களுக்கு அறிவு மழுங்கிப்‌ போய்‌ விட்டது! 
யாரைக்‌ கண்டாலும்‌ சந்தேகம்‌! இந்த வைத்தியர்‌ மகனை நான்‌ அல்லவா கோடிக்கரைக்கு 
மூலிகை கொண்டு வருவதற்காக அனுப்பியிருந்தேன்‌? இவனை எதற்காகப்‌ பிடித்து 
வந்திருக்கிறார்கள்‌? இப்போதே போய்‌ உங்கள்‌ மைத்துனரைக்‌ கேட்கப்‌ போகிறேன்‌!" 
என்றாள்‌. 


"ஓகோ! தாங்கள்‌ அனுப்பிய ஆளா இவன்‌? தேவி! சந்தேகம்‌ என்று சொன்னீர்களே? 
எனக்குக்கூட இப்போது ஒரு சந்தேகம்‌ தோன்றியிருக்கிறது. மூலிகை கொண்டூ வருவதற்கு 
இவனை மட்டும்‌ அனுப்பினீர்களா? இன்னொரு ஆளையும்‌ சேர்த்து அனுப்பினீர்களா?" என்று 
நந்தினி கேட்டாள்‌. 


"இவனோடு இன்னொருவனையுந்தான்‌ அனுப்பினேன்‌. இரண்டு பேரில்‌ ஒருவனை 
இலங்கைத்தீவுக்குப்‌ போகும்படி சொன்னேன்‌." 


"ஆகா! இப்போது எனக்கு எல்லாம்‌ புரிந்துவிட்டது!நான்‌ சந்தேகித்தபடிதான்‌ 
நடந்திருக்கிறது!" 


"எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன சந்தேகித்தீர்கள்‌? என்ன நடந்திருக்கிறது?" 


99 


"இனிச்‌ சந்தேகமே இல்லை; உறுதிதான்‌, தேவி! தாங்கள்‌ இவனோடு சேர்த்து 
அனுப்பிய ஆள்‌ ஏற்கெனவே உங்களுக்குத்‌ தெரிந்தவனா? புதிய மனிதனா?" 


குந்தவை சற்றுத்‌ தயங்கி, " புது மனிதனாவது? பழைய மனிதனாவது? 
காஞ்சிபுரத்திலிருந்து ஓலை கொண்டு வந்தவன்‌; என்‌ தமையனிடமிருந்து வந்தவன்‌" என்றாள்‌. 


"அவனேதான்‌! அவனேதான்‌!" 
"எவனேதான்‌?" 


"அவன்தான்‌ ஒற்றான்‌! சக்கரவர்த்திக்கு ஓலை கொண்டு வந்ததாகத்தான்‌ இங்கேயும்‌ 
அவன்‌ சொன்னானாம்‌..." 


"என்ன காரணத்தினால்‌ அவனை ஒற்றன்‌ என்று இவர்கள்‌ சந்தேகித்தார்களாம்‌?" 


"எனக்கென்ன தெரியும்‌, அதைப்பற்றி? அதெல்லாம்‌ புருஷர்கள்‌ விஷயம்‌! 
பார்க்கப்போனால்‌, அந்த ஒற்றனும்‌ சந்தேகப்படும்படியாகத்தான்‌ நடந்திருக்கிறான்‌. 
இல்லாவிட்டால்‌ இரகசியமாக இரவுக்கிரவே ஏன்‌ தப்பி ஓட வேண்டும்‌? இந்தச்‌ சாது 
மனிதருடைய முதுகிலே எதற்காகக்‌ குத்திவிட்டுப்‌ போக வேண்டும்‌?" 


"இவருடைய முதுகில்‌ அவன்தான்‌ குத்தினான்‌ என்பதையும்‌ நான்‌ நம்பவில்லை. 
குத்தியிருந்தால்‌ இவரை மறுபடி தூக்கிக்‌ கொண்டுபோய்‌ அந்த ஊமையின்‌ வீட்டில்‌ ஏன்‌ சேர்த்து 
விட்டுப்‌ போகிறான்‌?" 


"கூட இருந்து பார்த்ததுபோல்‌ சொல்கிறீர்களே, தேவி! என்னமோ அந்த ஒற்றன்‌ 
பேரில்‌ உங்களுக்கு அவ்வளவு பரிவு தோன்றியிருக்கிறது. அவனிடம்‌ ஏதோ மாய சக்தி இருக்க 
வேண்டும்‌. இவர்கூட அவனை இன்னும்‌ தம்‌ சிநேகிதன்‌ என்று சொல்லிக்கொள்கிறார்‌ அல்லவா? 
எப்படியானால்‌ என்ன? போன உயிர்‌ திரும்பிவரப்‌ போவதில்லை. அவனை இந்த வீரர்கள்‌ 
கொன்றிருந்தால்‌..."' 


குந்தவையின்‌ முகத்தில்‌ வியர்வை துளித்தது. கண்கள்‌ சிவந்தன. தொண்டை 
அடைத்தது. நெஞ்சு படபடவென்று அடித்துக்‌ கொண்டது. "அப்படி நடந்திராது! ஒருநாளும்‌ 
நடந்திராது" என்று தனக்குள்ளே சொல்லிக்‌ கொண்டாள்‌. 


"இவர்‌ சொல்லுகிறபடி அந்த ஒற்றன்‌ அவ்வளவு கெட்டிக்காரனாயிருந்தால்‌..."' என்றாள்‌. 


"ஆம்‌, இளவரசி! வந்தியத்தேவன்‌ இந்த ஆட்களிடம்‌ ஒரு நாளும்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டிருக்க மாட்டான்‌!' என்றான்‌ கந்தமாறன்‌. 


"இப்போது அகப்பட்டிராவிட்டால்‌ இன்னொரு நாள்‌ அகப்பட்டுக்‌ 
கொள்கிறான்‌!" என்றாள்‌ நந்தினி. குந்தவை பற்களைக்‌ கடித்துக்‌ கொண்டு, 


"நாளை நடக்கப்‌ போவது யாருக்குத்‌ தெரியும்‌?" என்றாள்‌. 


"பின்னர்‌ ஆத்திரத்துடன்‌, "சக்கரவர்த்தி நோயாகப்‌ படுத்தாலும்‌ படுத்தார்‌; இராஜ்யமே 
தலைகீழாகப்‌ போய்‌ விட்டது! மூலிகை கொண்டு வருவதற்கென்று நான்‌ அனுப்பிய ஆட்களைப்‌ 
பிடிப்பதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம்‌? இதோ என்‌ தந்தையிடம்‌ போய்க்‌ கேட்டு 
விடுகிறேன்‌" என்றாள்‌. 


100 


"தேவி! நோயினால்‌ மெலிந்திருக்கும்‌ சக்கரவர்த்தியை இது விஷயமாக ஏன்‌ தொந்தரவு 
செய்யவேண்டும்‌? என்‌ மைத்துனரையே கேட்டுவிடலாமே? தங்கள்‌ விருப்பம்‌ ஒரு வேளை 
அவருக்குத்‌ தெரியாமலிருக்கலாம்‌. தெரிவித்தால்‌ அதன்படி நடந்து கொள்கிறார்‌. இந்தச்‌ சோழ 
ராஜ்யத்தில்‌ இளைய பிராட்டியின்‌ விருப்பத்துக்கு மாறாக நடக்க யார்‌ துணிவார்கள்‌?" என்றாள்‌ 
நந்தினி. 


அந்த இரண்டூ பெண்‌ புலிகளுக்கும்‌ அன்று நடந்த போராட்டத்தில்‌ நந்தினியே வெற்றி 
பெற்றாள்‌. குந்தவையின்‌ நெஞ்சில்‌ பல காயங்கள்‌ ஏற்பட்டன. அவற்றை 
வெளிக்காட்டாமலிருக்க இளவரசி பெரு முயற்சி செய்ய வேண்டியிருந்தது. 


இருபத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ 
பாதாளச்சிறை 


உலக வாழ்க்கையைப்‌ போல்‌ அறியமுடியாத விந்தை வேறொன்றுமில்லை. சுகம்‌ 
எப்படி வருகிறது, துக்கம்‌ எப்படி வருகிறது என்று யாரால்‌ சொல்ல முடியும்‌? வானம்‌ நெடுங்காலம்‌ 
களங்கமற்று விளங்கி வருகிறது. திடீரென்று கருமேகங்கள்‌ திரண்டு வந்து எட்டுத்‌ திசைகளும்‌ 
இருள்‌ சூழ்ந்து இடி இடித்து மின்னல்‌ மின்னி 'கொட்டுகொட்டு' என்று கொட்டுகிறது. 
உலகிலிருந்து காற்று என்பதே அற்றுப்‌ போய்விட்டதாகச்‌ சில சமயம்‌ தோன்றுகிறது. மரங்களின்‌ 
இலைகளும்‌ அசையாமலிருக்கின்றன. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு சூறைக்காற்று வந்து 
சுழன்று அடிக்கிறது. அதன்‌ வேகத்தில்‌ பெரிய பெரிய மரங்கள்‌ வேருடன்‌ பெயர்ந்து விழுகின்றன. 
சற்று முன்னால்‌ நேத்ரானந்தமாக வானளாவி நின்று காட்சியளித்த பசுமரச்‌ சோலைகள்‌ 
இப்போது அனுமார்‌ அழித்த அசோகவனமாக மாறி விடுகின்றன. 


குந்தவையின்‌ வாழ்க்கையில்‌ அத்தகைய சூறைக்‌ காற்று இப்போது சுழன்று அடித்து 
க்கொண்டிருந்தது. சில காலத்துக்கு முன்பு வரையில்‌ அவள்‌ கவலை என்பதை 
அறியாதவளாயிருந்தாள்‌. வாழ்க்கை என்பது இடைவிடாத ஓர்‌ ஆனந்த உற்சவமாக இருந்து 
வந்தது. அன்பும்‌ ஆதரவும்‌, ஆடலும்‌ பாடலும்‌, காவியமும்‌ ஓவியமும்‌, அணிமணியும்‌ அலங்காரமும்‌, 
உத்தியானவனமும்‌ ஒய்யார ஓடமுமே வாழ்க்கை என்று எண்ணும்‌ படியாக நாட்கள்‌ சென்று 
கொண்டிருந்தன. தந்தையும்‌ தாய்மார்களும்‌, அண்ணனும்‌ தம்பியும்‌, அமைச்சர்களும்‌ 
ஆசிரியர்களும்‌ தாதிமார்களும்‌ தோழிமார்களும்‌ இளைய பிராட்டியைத்‌ தங்கள்‌ கண்ணின்‌ 
கருமணியாகப்‌ பாவித்து நடத்திவந்தார்கள்‌. துயரம்‌ இன்னது என்பது காவியத்திலும்‌ 
நாடகத்திலும்‌ உள்ள கற்பனை மூலமாகவே அவளுக்குத்‌ தெரிந்திருந்தது. 


அத்தகைய பாக்கியசாலிக்குத்‌ துன்பம்‌ வரத்‌ தொடங்கிய போது ஒன்றன்‌ 
மேலொன்றாகத்‌ தொடர்ந்து வந்து மோதியது. தந்தையின்‌ நிலை கவலைக்கிடமாயிருந்தது. 
இராஜ்யத்துக்குப்‌ பெரிய சோதனை ஏற்பட்டிருந்தது. தமையனும்‌ தம்பியும்‌ தூர தேசங்களில்‌ 
இருந்தார்கள்‌. இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு பெரும்‌ விபத்து சோழர்‌ குலத்துக்கு 
ஏற்படப்‌ போவதாக சோதிடர்களும்‌ நிமித்தக்காரர்களும்‌ மர்மமாகச்‌ சொல்லி வந்தார்கள்‌. 
நாட்டில்‌ இரகசியச்‌ சதிக்கூட்டங்கள்‌ நடந்து வந்தன. நாட்டின்‌ மக்கள்‌ இனந்தெரியாத பீதியில்‌ 
ஆழ்ந்திருந்தார்கள்‌. 


வைர நெஞ்சு படைத்த வீரர்கள்‌ வழி வழியாக வந்த குலத்தில்‌ பிறந்த குந்தவை 
இவ்வளவையும்‌ வீரத்துடன்‌ சமாளிக்கக்‌ கூடிய மனோதைரியம்‌ பெற்றிருந்தாள்‌. குலத்துக்கும்‌ 
இராஜ்யத்துக்கும்‌ ஏற்பட்டிருந்த எல்லா அபாயங்களையும்‌ தன்‌ கூரிய மதியின்‌ துணையினால்‌ 
போக்கிவிடலாம்‌ என்ற திடமான நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. ஆனால்‌ அவளுடைய 
வாழ்க்கையில்‌ ஒரு சிறிய சம்பவம்‌. எதிர்பாராத ஒரு சந்திப்பு - அவளுடைய வைர இதயம்‌ 
இளகவும்‌ மனோதைரியம்‌ குலையவும்‌ காரணமாகி விட்டது. வந்தியத்தேவனை குந்தவை 


101 


சந்தித்தபோது, - அது வரையில்‌ மொட்டாக இருந்த அவளுடைய இருதய தாமரை, மடலவிழ்ந்து 
மலர்ந்தது. 


ஆனால்‌, என்ன துரதிருஷ்டம்‌ - அதே சமயத்தில்‌ ஒரு கருவண்டு அந்த மலருக்குள்‌ 
குடிபுகுந்து, தன்‌ விஷக்‌ கொடுக்கினால்‌ அதன்‌ மெல்லிய இதழ்களைக்‌ கொட்டத்‌ தொடங்கியது 
! அம்மம்மா! என்ன வேதனை! அந்த வாணர்குல வீரன்‌ ஒரு வேளை சிறைப்பட்டிருக்கலாம்‌ என்ற 
எண்ணம்‌ எவ்வளவு வேதனையை அளித்தது? அவன்‌ கொல்லப்பட்டிருக்கலாம்‌ என்ற கொடிய 
வார்த்தை எப்படி அவள்‌ நெஞ்சைப்‌ பிளந்தது? அதை வெளிக்காட்டிக்‌ கொள்ளாமலிருக்க அவள்‌ 
எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தது? பெற்றவர்கள்‌, உற்றார்கள்‌, உடன்‌ பிறந்தவர்கள்‌, 
உயிருக்குயிரான தோழிகள்‌ எவ்வளவோ பேர்‌ இருக்க, - எவனோ வழியோடு போகிறவனைப்‌ 
பற்றி, - அகஸ்மாத்தாக இரண்டு மூன்று தடவை சந்தித்தவனைப்‌ பற்றி - ஏன்‌ இந்த இருதயம்‌ 
இப்படித்‌ துடிதுடிக்க வேண்டும்‌? இதையெல்லாவற்றையும்‌ யோசிப்பதற்கும்‌, 
காரணகாரியங்களை ஆராய்ந்து முடிவு கட்டுவதற்கும்‌, இப்போது நேரமில்லை. மீனமேஷம்‌ 
பாராமல்‌, சகுனமும்‌ சகுனத்தடையும்‌ பாராமல்‌ விசாரிக்க வேண்டியதை உடனே விசாரித்து, 
செய்ய வேண்டியதை உடனே செய்ய வேண்டும்‌... 


ஆகவே அன்று பிற்பகலிலேயே இளைய பிராட்டி சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ 
மாளிகைக்கு வருவதாகச்‌ சொல்லி அனுப்பிவிட்டூச்‌ சென்றாள்‌. அந்த மாளிகையின்‌ அந்தப்புர 
மாதர்கள்‌ இளைய பிராட்டியை ஆர்வத்தோடு வரவேற்றார்கள்‌, அன்பைச்‌ சொரிந்து 
உபசரித்தார்கள்‌. இளவரசி அவர்களுடன்‌ அளவளாவிச்‌ சிறிது நேரம்‌ பேசிக்‌ கொண்டிருந்த 
பிறகு சித்திர மண்டபத்துக்குச்‌ சென்றாள்‌. அங்கே சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ காத்திருந்து 
இளைய பிராட்டியை வரவேற்று, மண்டபத்தில்‌ தீட்டியிருந்த சித்திரங்களை விளக்கிக்‌ கூற 
முற்பட்டார்‌.குந்தவையும்‌ பார்த்துக்கொண்டும்‌ கேட்டுக்‌ கொண்டும்‌ வந்தாள்‌. 


கடைசிச்‌ சித்திரத்தண்டை வந்து நின்றதும்‌, குந்தவை காலந்தககண்டரை ஏறிட்டுப்‌ 
பார்த்து, "ஐயா! பழுவேட்டரையர்கள்‌ பரம்பரையாகச்‌ சோழ குலத்துக்கு ஒப்பற்ற சேவை புரிந்து 
வந்திருக்கிறார்கள்‌!" என்றாள்‌. 


"அம்மையே! அது எங்கள்‌ பாக்கியம்‌" என்றார்‌ காலாந்தக கண்டர்‌. 


"அந்தச்‌ சேவைக்கெல்லாம்‌ ஈடாகக்‌ கூடியது இந்தச்‌ சோழ சாம்ராஜ்யந்தான்‌ என்பதில்‌ 
சந்தேகமில்லை..." 


"தாயே! இது என்ன வார்த்தை?" 


"ஆனாலும்‌ சக்கரவர்த்தியின்‌ ஆயுட்காலம்‌ முடிந்து கைலாஸபதவியை அடையும்‌ 
வரையில்‌ தாங்கள்‌ காத்திருக்கலாம்‌ அல்லவா? சாம்ராஜ்ய அதிகாரங்களைக்‌ கைப்பற்றுவதற்கு 
இவ்வளவு அவசரப்பட வேண்டுமா?" 


இந்த வார்த்தைகள்‌ காலாந்தக கண்டரின்‌ இருதயத்தில்‌ கூரிய அம்புகளைப்‌ போல்‌ 
பாய்ந்தன என்பதை அவருடைய முகம்‌ காட்டியது. அவரது நெற்றியில்‌ வியர்வைத்‌ துளிகள்‌ 
துளித்து நின்றன. மீசை துடிதுடித்தது. கை கால்கள்‌ வெடவெடத்து ஆடின. காலாந்தக கண்டர்‌ 
நெற்றி வியர்வையைத்‌ துடைத்துக்‌ கொண்டு குந்தவையைப்‌ பார்த்து, "அம்மையே! இது என்ன 
இவ்வளவு உக்கிரம்‌? சொல்லம்பினாலேயே என்னை யமலோகத்துக்கு அனுப்பிவிடுவதென்று 
உத்தேசமா...?" என்றார்‌. 


"ஐயா! அத்தகைய சக்தி என்னிடம்‌ இல்லை என்பது தங்களுக்கே தெரியும்‌. 
காலாந்தகரிடம்‌ அணுக யமனே பயப்படுவானே? என்‌ போன்ற பேதைப்‌ பெண்ணால்‌ அது 
முடியுமா?" 


102 


"அம்மணி! இத்தகைய கொடிய வார்த்தைகளைச்‌ சொல்வதைக்காட்டிலும்‌ பழுக்கக்‌ 
காய்ச்சிய ஈயத்தை என்‌ காதில்‌ தாங்கள்‌ ஊற்றலாம்‌! தேவி இவ்வளவு மறக்கருணை காட்டும்படி 
அடியேன்‌ என்ன தவறு செய்தேன்‌?" 


"தங்கள்‌ தவறைப்‌ பற்றிச்‌ சொல்ல நான்‌ யார்‌? என்னுடைய தவறு இன்னது 


என்பதைத்தான்‌ தாங்கள்‌ சொல்ல வேண்டும்‌. என்‌ தந்தையின்‌ நோயைத்‌ தீர்ப்பதற்கு மூலிகை 
கொண்டூ வருவதற்காக ஆள்‌ அனுப்பியது என்‌ பேரில்‌ தவறா?" 


"இல்லை, அம்மணி, அது ஒரு நாளும்‌ தவறாகாது." 


"பழையாறை வைத்தியர்‌ மகனைக்‌ கோடிக்கரைக்கு மூலிகை கொண்டு வருவதற்காக 
நான்‌ அனுப்பினேன்‌ என்பது தங்களுக்குத்‌ தெரியுமா?" 


"தெரியும்‌, அம்மணி!" 
"இன்றைய தினம்‌ அந்த வைத்தியர்‌ மகனைக்‌ கயிற்றால்‌ கட்டி வீதியில்‌ உம்‌ குதிரை 
வீரர்கள்‌ இழுத்துக்கொண்டு வந்ததைப்‌ பார்த்தேன்‌. கட்டளையிட்டது தாங்கள்தானே? அவனை 


அனுப்பியவள்‌ நான்‌ என்று தெரிந்ததுதானே இந்த ஏற்பாடு செய்தீர்‌?" 


"ஆம்‌, பிராட்டி! ஆனால்‌ அவன்‌ ஒற்றன்‌ என்பது தெரியாமல்‌ தாங்கள்‌ 
அனுப்பியிருக்கலாம்‌ அல்லவா?" 


"பழையாறை வைத்தியர்‌ மகனாவது? ஒற்றனாவது? அந்தக்‌ கதையை என்னை நம்பச்‌ 
சொல்கிறீரா?" 


"தாயே! அவனே ஒப்புக்கொண்டிருந்தால்‌ நம்ப வேண்டியதுதானே?" 


இளவரசி சிறிது திடுக்கிட்டு, "அவனே ஒப்புக்கொண்டானா? அது எப்படி? என்னத்தை 
ஒப்புக்கொண்டான்‌?" என்று கேட்டாள்‌. 


"தன்னோடு வந்த இன்னொருவன்‌ ஒற்றன்‌ என்று இவன்‌ ஒப்புக்கொண்டான்‌. அந்த 
இன்னொருவன்‌ மூலிகைக்காக உண்மையில்‌ பிரயாணம்‌ புறப்படவில்லையென்றும்‌, 
இலங்கையில்‌ யாருக்கோ கடிதம்‌ கொண்டு சென்றதாகவும்‌ இவன்‌ ஒப்புக்‌ கொண்டான்‌..." 


"இவன்‌ பெரிய மூடன்‌; ஏதாவது உளறியிருப்பான்‌. இவனுடன்‌ சென்ற இன்னொரு 
ஆளையும்‌ அனுப்பியவள்‌ நான்தான்‌. அது தங்களுக்குத்‌ தெரியும்‌ அல்லவா?" 


"தெரியும்‌, தாயே! ஆனால்‌ தங்களை அந்த மனிதன்‌ ஏமாற்றிவிட்டான்‌ என்பதும்‌ 
தெரியும்‌. வந்தியத்தேவன்‌ என்னும்‌ பெயருடைய அவ்வாலிபன்‌ உண்மையில்‌ ஓர்‌ ஒற்றன்தான்‌..."' 


"இல்லவே இல்லை.அவன்‌ காஞ்சிபுரத்திலிருந்து என்‌ தமையன்‌ எழுதிய ஓலையைக்‌ 
கொண்டு வந்தவன்‌." 


"இளவரசி! அவன்‌ சக்கரவர்த்திக்கும்‌, இளவரசரிடமிருந்து ஓலை கொண்டு வந்தான்‌ 


அதனால்‌ என்ன? ஒற்றர்கள்‌ இப்படி ஏதாவது ஓர்‌ உபாயத்தைக்‌ கடைப்பிடித்துத்‌ தானே தங்கள்‌ 
வேலையைச்‌ செய்யவேண்டும்‌?" 


"ஐயா! வந்தியத்தேவன்‌ ஒற்றன்‌ என்பதற்கு ௬௬ என்ன?" 


103 


"அவன்‌ ஒற்றன்‌ இல்லாவிட்டால்‌ இராஜபாட்டையில்‌ நடப்பதை விட்டூக்‌ குறுக்கு 
வழியில்‌ நடப்பானேன்‌? குடந்தைச்‌ சோதிடரிடம்‌ போய்ச்‌ சக்கரவர்த்தியின்‌ ஜாதகப்‌ பலனைப்‌ 
பற்றிக்‌ கேட்பானேன்‌?" 


"சக்கரவர்த்தியின்‌ ஜாதகத்தைப்‌ பற்றி நான்கூடக்‌ குடந்தை சோதிடரிடம்‌ கேட்டேன்‌. 
அதனால்‌ என்ன?" 


"சக்கரவர்த்தியின்‌ செல்வப்‌ புதல்வியாகிய தாங்கள்‌ கேட்பது வேறு. சம்பந்தமில்லாத 
யாரோ வழிப்போக்கன்‌ கேட்பது வேறு. பகையரசரின்‌ ஒற்றனாயிருந்தால்தான்‌ அப்படி 
விசாரிக்கத்‌ தோன்றும்‌." 

"இது தங்கள்‌ ஊகம்‌, வேறு காரணம்‌ உண்டா?" 

"பகிரங்கமாக என்னுடைய அனுமதி கேட்டுப்‌ பெற்றுக்‌ கொண்டு தஞ்சை 
கோட்டைக்குள்‌ வந்திருக்கலாம்‌. அப்படிச்‌ செய்யாமல்‌ பழுவூர்‌ முத்திரை மோதிரத்தைக்‌ 
காட்டிவிட்டு ஏன்‌ நுழைய வேண்டும்‌? பெரிய பழுவேட்டரையர்‌ கொடுத்தார்‌ என்று ஏன்‌ போய்‌ 
சொல்ல வேண்டும்‌?" 

"முத்திரை மோதிரம்‌ பின்னே யார்‌ கொடுத்தார்களாம்‌!" 

"அது இன்னும்‌ தெரியவில்லை. கண்டு பிடிக்க வேண்டும்‌." 


"அதைக்‌ கண்டுபிடிக்க முடியாமல்‌ உங்கள்‌ ஆட்கள்‌ என்ன செய்தார்கள்‌?" 


"அம்மணி, என்னுடைய ஆட்கள்‌ மந்திரவாதிகள்‌ அல்ல ஒற்றனைக்‌ கண்டுபிடித்துக்‌ 
கேட்டுத்தானே முத்திரை மோதிரம்‌ எப்படி அவனிடம்‌ வந்தது என்று தெரிந்து கொள்ள முடியும்‌?" 


"அவன்‌ உண்மையைச்‌ சொல்லுவான்‌ என்பது என்ன நிச்சயம்‌?" 

"உண்மையைச்‌ சொல்லும்படி செய்வதற்கு வழிகள்‌ இருக்கின்றன. தாயே! பாதாளச்‌ 
சிறை இருக்கவே இருக்கிறது. ஒற்றனுக்கு இதுவும்‌ தெரிந்திருக்கிறது. அதனால்தான்‌ 
மறுபடியும்‌ தலைமறைவாகி இரவுக்கிரவே கோட்டையிலிருந்து தப்பி ஓடிவிட்டான்‌. சம்புவரையர்‌ 
மகனையும்‌ முதுகில்‌ குத்தி விட்டு ஓடிவிட்டான்‌!" 

"அவன்‌ தான்‌ குத்தியவன்‌ என்பதற்கு என்ன அத்தாட்சி?" 

"கந்தன்மாறன்‌ கூறியதுதான்‌." 

"அது போதாது! அவன்‌ கந்தன்மாறனைக்‌ குத்தவில்லையென்று நான்‌ சொல்லுகிறேன்‌ !"' 

"தாயே! தாங்கள்‌ அருகில்‌ இருந்து பார்த்தீர்களா?" 


"பார்க்கவில்லை. ஆனால்‌ ஒருவன்‌ முகத்தைப்‌ பார்த்து அவன்‌ குற்றவாளியா, இல்லையா 
என்பதை என்னால்‌ நிர்ணயிக்க முடியும்‌." 


"அந்தப்‌ பொல்லாத ஒற்றன்‌ பாக்கியசாலி.தங்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை 
எப்படியோ கவர்ந்துவிட்டான்‌. அந்தப்‌ பாக்கியம்‌ எனக்குக்‌ கிடைக்கவில்லையே?" 


"ஐயா! அவனை மறுபடியும்‌ ஒற்றன்‌ என்று ஏன்‌ சொல்கிறீர்‌?" 


104 


"தாயே! அவன்‌ ஒற்றன்‌ இல்லாவிட்டால்‌ கூத்தாடிகளுடன்‌ சேர்ந்து முகமூடி போட்டுக்‌ 
கொண்டு ஏன்‌ பழையாறையில்‌ நுழைகிறான்‌? மாறுவேடம்‌ போட்டுக்கொண்டு ஏன்‌ கோடிக்கரை 
துறைமுகத்துக்குப்‌ பிரயாணமாகிறான்‌? அவன்‌ ஒற்றன்‌ இல்லாவிட்டால்‌ என்‌ ஆட்களைக்‌ 
கண்டது ஒருநாள்‌ முழுதும்‌ கோடிக்கரையில்‌ ஒளிந்து திரிவானேன்‌? இரவானதும்‌ படகில்‌ ஏறி 
இலங்கைத்‌ தீவுக்குப்‌ போவானேன்‌?" 


"ஓகோ! அவன்‌ படகில்‌ ஏறித்‌ தப்பித்தும்‌ போய்‌ விட்டானா? உங்கள்‌ ஆட்களால்‌ 
அவனைப்‌ பிடிக்க முடியவில்லையா?" 


"ஆம்‌, தாயே! அந்த மாயாவி ஒற்றன்‌ என்‌ ஆட்களை ஏமாற்றிவிட்டுப்‌ போய்விட்டான்‌. 
இந்த முட்டாள்கள்‌ அவனை விட்டுவிட்டு வைத்தியர்‌ மகனைப்‌ பிடித்துக்கொண்டு 
வந்திருக்கிறார்கள்‌..." 


"ஐயா! ஒற்றன்‌ எப்படியாவது போகட்டும்‌. வைத்தியர்‌ மகனை நான்‌ அனுப்பிவைத்தேன்‌. 
அவன்‌ குற்றமற்றவன்‌ என்பது நிச்சயம்‌. அவனை உடனே விடுவித்தே ஆக வேண்டும்‌." 


"அம்மணி! இவன்‌ ஒற்றனில்லாவிட்டாலும்‌ ஒற்றனுக்கு உடந்தையாயிருந்திருக்கிறான்‌. 
ஏதேதோ கட்டுக்‌ கதைகளைச்‌ சொல்லி என்‌ ஆட்களை ஏமாற்றியிருக்கிறான்‌. ஒற்றன்‌ 
ஒளித்திருப்பதற்கும்‌, தப்பிப்‌ படகிலேறிச்‌ செல்வதற்கும்‌ இவன்‌ உதவி செய்திருக்கிறான்‌..." 


"அதெல்லாம்‌ எப்படியிருந்தாலும்‌, வைத்தியர்‌ மகனை விடுதலை செய்தேயாக 
வேண்டும்‌." 


"அந்தப்‌ பொறுப்பை நான்‌ ஏற்றுக்‌ கொள்ளச்‌ சித்தமாயில்லை. நாட்டின்‌ நாலு புறமும்‌ 
அபாயங்கள்‌ சூழ்ந்திருக்கின்றன. பகைவர்கள்‌ படையெடுக்கக்‌ காத்திருக்கிறார்கள்‌. வீர 
பாண்டியனுடைய ஆபத்துதவிச்‌ சேவகர்கள்‌ சோழ குலத்தைக்‌ கருவறுக்கச்‌ சபதம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. நாடெங்கும்‌ சதிகள்‌ நடந்து வருகின்றன..." 


"ஐயா! சதி செய்பவர்கள்‌ எல்லோரையும்‌ சிறையில்‌ போடுவதாயிருந்தால்‌ சிறையில்‌ 
இடமே இராது!" 


"இடம்‌ இருக்கும்‌ வரையில்‌ போடலாம்‌ அல்லவா?" 


"உண்மைச்‌ சதியாளரைப்‌ போடுவதற்குக்‌ கொஞ்சம்‌ இடம்‌ மிஞ்சட்டூம்‌. ஐயா! 
வைத்தியர்‌ மகனை உடனே விடுதலை செய்யுங்கள்‌!" "அந்தப்‌ பொறுப்பை நான்‌ ஏற்க முடியாது, 
தாயே!" 


"சக்கரவர்த்தியின்‌ கட்டளை வந்தால்‌ செய்வீரா! அதையும்‌ புறக்கணிப்பீரா?" 


"அம்மணி, இதற்குச்‌ சக்கரவர்த்தியின்‌ கட்டளை தேவையில்லை. இளைய பிராட்டியின்‌ 
விருப்பம்‌ எதுவோ அதுவே சக்கரவர்த்திக்கு வேதக்‌ கட்டளை என்பது உலகமறிந்த செய்தி. 
இதோ பாதாளச்‌ சிறையின்‌ சாவியைத்‌ தங்கள்‌ கையில்‌ ஒப்புவித்து விடுகிறேன்‌. தாங்களே 
சென்று கதவைத்‌ திறந்து விடுதலை செய்யுங்கள்‌. இன்னும்‌ யாரையாவது விடுதலை 
செய்வதாயிருந்தாலும்‌ தாராளமாய்ச்‌ செய்யுங்கள்‌. அதனால்‌ வரும்‌ லாப நஷ்டங்களுக்குப்‌ 
பொறுப்புத்‌ தங்களது..." 


இவ்வாறு சொல்லிக்‌ காலாந்தககண்டர்‌ ஒரு பெரிய சாவியை எடுத்துக்‌ கொடுத்தார்‌. 
குந்தவை பொங்கி வந்த தன்‌ ஆத்திரத்தை அடக்கிக்கொண்டு, "ஆகட்டும்‌, ஐயா! லாப 
நஷ்டங்களுக்குப்‌ பொறுப்பு நானே ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌!" என்று சாவியைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டாள்‌. 


105 


"இந்தச்‌ சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதாவது பெருந்தீங்கு நேர்ந்தால்‌, அது இரண்டு 
பெண்களினால்தான்‌ வந்ததாகும்‌" என்றார்‌ தஞ்சைக்‌ கோட்டைத்‌ தலைவர்‌. 


"நான்‌ ஒருத்தி; அந்த இன்னொரு பெண்யாரோ?"' 
"பழுவூர்‌ இளைய ராணி நந்தினி தேவிதான்‌!" 


குந்தவை புன்னகை புரிந்து "சோழ சாம்ராஜ்யத்தின்‌ சர்வாதிகாரியுடன்‌ என்னைக்‌ 
கொண்டு போய்ச்‌ சேர்க்கிறீர்களே? இது காதில்‌ விழுந்தால்‌ பெரிய பழுவேட்டரையர்‌ 
தங்களைத்‌ தேசப்‌ பிரஷ்டம்‌ செய்துவிடுவார்‌! என்று சொன்னாள்‌. 


"ரொம்ப நல்லதாய்ப்‌ போய்விடும்‌! அதற்கு நான்‌ காத்திருக்கிறேன்‌" என்றார்‌ சின்னப்‌ 
பழுவேட்டரையர்‌. 


இருபத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
சிறையிர்‌ சேந்தன்‌அமுதன்‌ 


தஞ்சைக்‌ கோட்டைக்குள்‌ பொற்காசுகள்‌ வார்ப்படம்‌ செய்யும்‌ தங்கசாலை, 
மற்றொரு சிறிய கோட்டை போல அமைந்திருந்தது. தங்கச்சாலைக்கு வெளிப்புறத்தில்‌ கட்டுக்‌ 
காவல்‌ தஞ்சைக்‌ கோட்டை வாசலில்‌ உள்ளது போலவே வெகு பலமாயிருந்தது. அன்று மாலை 
குந்தவை தேவியும்‌ வானதியும்‌ தங்க சாலையைப்‌ பார்வையிடச்‌ சென்றபோது வேலை முடிந்து 
பொற்கொல்லர்கள்‌ வெளியில்‌ புறப்படும்‌ சமயம்‌. வாசற்‌ காவலர்கள்‌ பொற்கொல்லர்களைப்‌ 
பரிசோதித்து வெளியில்‌ அனுப்ப ஆயத்தமானார்கள்‌. பொற்கொல்லர்கள்‌ வாசலண்டை வந்து 
குவிந்திருந்தார்கள்‌. அந்த நேரத்தில்‌ அரண்மனை ரதம்‌ வந்து தங்கசாலையின்‌ வாசலில்‌ நின்றது. 
குந்தவையும்‌ வானதியும்‌ இறங்கினார்கள்‌. அவர்களைப்‌ பார்த்ததும்‌ காவலர்களும்‌ 
பொற்கொல்லர்களும்‌ மெய்ம்மறந்து நின்று "வாழ்க இளைய பிராட்டி" என்று கோவித்தார்கள்‌. 
தங்கசாலையின்‌ தலைவர்‌ ஓடி வந்து அரசகுமாரிகளை ஆர்வத்துடன்‌ வரவேற்றார்‌. உள்ளே 
அழைத்துச்‌ சென்று பொன்னைக்‌ காய்ச்சும்‌ அக்கினி குண்டம்‌, நாணயவார்ப்படம்‌ செய்யும்‌ 
அச்சுக்கள்‌, அச்சிட்ட நாணயங்கள்‌ முதலியவற்றைக்‌ காட்டினார்‌. 'அன்றைய தினம்‌ வார்ப்படமான 
தங்க நாணயங்கள்‌ ஒரு பக்கத்தில்‌ கும்பலாகக்‌ கிடந்தன. அந்தப்பசும்‌ பொன்நாணயங்களின்‌ 
ஒளி கண்களைப்‌ பறித்தது. ஒவ்வொரு நாணயத்திலும்‌ ஒரு பக்கத்தில்‌ புலியின்‌ முத்திரையும்‌ 
மற்றொரு பக்கம்‌ கப்பல்‌ முத்திரையும்‌ பதித்திருந்தன. 


"பார்த்தாயா, வானதி! எத்தனையோ காலமாக இந்தச்‌ சோழ நாட்டுக்கு 
உலகமெங்குமிருந்து தங்கம்‌ வந்து கொண்டிருந்தது. தரை வழியாகவும்‌ வந்தது; கப்பல்‌ 
வழியாகவும்‌ வந்தது. இதுவரை அவ்வளவு தங்கத்தையும்‌ சுமக்கும்‌ பொறுப்புச்‌ சோழ நாட்டுப்‌ 
பெண்குலத்துக்கே இருந்து வந்தது. ஆபரணங்களாகச்‌ செய்து போட்டுக்‌ கொண்டு 
தூக்கமுடியாமல்‌ தூக்கி வந்தார்கள்‌. கொஞ்ச காலமாகச்‌ சோழ நாட்டுப்‌ பெண்களுக்கு அந்தப்‌ 
பாரம்‌ குறைந்து வருகிறது. நம்‌ தனாதிகாரி பழுவேட்டரையர்‌ இம்மாதிரி கண்ணைப்‌ பறிக்கும்‌ 
தங்க நாணயங்களை வார்ப்படம்‌ செய்ய ஏற்பாடு பண்ணிவிட்டார்‌!" என்று குந்தவை சொன்னாள்‌. 


"அக்கா! இதனால்‌ என்ன செளகரியம்‌?" என்று வானதி கேட்டாள்‌. "என்ன 
செளகரியமா? நீ ஒன்றுமே தெரியாத பெண்ணடி! இம்மாதிரி பொன்னை நாணயங்களாகச்‌ 
செய்துவிட்டால்‌, 'இவ்வளவு பொன்‌' என்று நிறுத்துப்‌ பாராமலே மதிப்பிடச்‌ செளகரியம்‌. குடிகள்‌ 
அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கச்‌ செளகரியம்‌. வர்த்தகர்கள்‌ வெளிநாட்டாரோடு வியாபாரம்‌ 
செய்வதில்‌ பண்டத்துக்குப்‌ பண்டம்‌ மாற்றிக்கொண்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை.பொன்‌ 


106 


நாணயங்களைக்‌ கொடுத்துப்‌ பொருள்களை வாங்கலாம்‌; பொன்‌ நாணயங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு பண்டங்களை விற்கலாம்‌. ஆகையினாலேதான்‌ சோழ நாட்டு வர்த்தகர்கள்‌ நம்‌ 
தனாதிகாரி பழுவேட்டரையரை வாழ்த்துகிறார்கள்‌... இன்னும்‌ ஒன்று சொல்கிறேன்‌. கேள்‌!" 
என்று கூறிக்‌ குந்தவை தேவி குரலைத்‌ தாழ்த்திக்கொண்டு சொன்னாள்‌:- "சக்கரவர்த்தி க்கும்‌, 
சக்கரவர்த்தியின்‌ குடும்பத்துக்கும்‌ எதிராகச்‌ சதி செய்பவர்களுக்கு இந்த நாணயங்களினால்‌ 
அதிக செளகரியம்‌. எப்படிப்பட்ட உத்தமர்களையும்‌ இந்தப்‌ பொற்காசுகளில்‌ மூலம்‌ துரோகிகள்‌ 
ஆக்கி விடலாம்‌ அல்லவா?" என்றாள்‌. 


அருகில்‌ நின்ற தங்கசாலைத்‌ தலைமை அதிகாரியின்‌ காதில்‌ குந்தவை கடைசியில்‌ 
கூறிய வார்த்தைகள்‌ இலேசாக விழுந்தன. அந்த அதிகாரி, "ஆம்‌ தாயே! அம்மாதிரி 
பயங்கரமான வதந்திகள்‌ எல்லாம்‌ இக்காலத்தில்‌ கேள்விப்படுகிறோம்‌. ஆகையினாலேதான்‌ 
இப்போது கொஞ்சநாளாக இந்தத்‌ தங்க சாலைக்குக்‌ கட்டுக்காவல்‌ அதிகமாயிருக்கிறது. 
இதன்‌ அடியில்‌ உள்ள பாதாளச்‌ சிறைக்கு வருவோர்‌ போவோரும்‌ அதிகமாகி விட்டார்கள்‌!" 
என்று சொன்னார்‌. 


"வருகிறவர்கள்‌ உண்டு; போகிறவர்கள்‌ கூட உண்டா?; என்று குந்தவை கேட்டாள்‌. 


"ஏன்‌? அதுவும்‌ உண்டு. இன்று காலையில்‌ ஒருவனைக்‌ கொண்டூ வந்தார்கள்‌. ஒரு 
நாழிகைக்கு முன்னால்‌ அவனைத்‌ திரும்பக்‌ கொண்டு போய்விட்டார்கள்‌!" என்று அந்த அதிகாரி 
கூறினார்‌. 


"அது யாராயிருக்கும்‌?" என்று குந்தவைக்குச்‌ சிறிது வியப்பாயிருந்தது. 


தங்கசாலைக்குள்‌ பற்பல வேலைகள்‌ நடக்கும்‌ இடங்களைப்‌ பார்த்துவிட்டுப்‌ 
பின்புறமாகச்‌ சென்றார்கள்‌. பின்‌ சுவரில்‌ ஒரு சிறிய வாசல்‌ இருந்தது. அதைத்‌ திறந்துகொண்டு 
சென்றார்கள்‌. சென்ற இடத்தில்‌ வெளிச்சம்‌ குறைவாக இருந்தது. கூரை தாழ்வாக இருந்தது. 
நாலுபுறமிருந்தும்‌ கேட்டவர்கள்‌ ரோமம்‌ சிலிர்க்கும்‌ படியான உறுமல்‌ சத்தம்‌ கேட்டது. ஒரு 
சேவகன்‌ தீவர்த்தி பிடித்துக்‌ கொண்டு நின்றான்‌. அதன்‌ வெளிச்சத்தில்‌ நாலு புறமும்‌ உற்றுப்‌ 
பார்த்தபோது பல கூண்டுகளும்‌ அவற்றுக்குள்ளே அடைபட்ட புலிகளும்‌ இருப்பது தெரிந்தது. 
அவற்றில்‌ சில வேங்கைப்‌ புலிகள்‌; சில சிறுத்தைப்‌ புலிகள்‌. சில படூத்திருந்தன; சில 
கூண்டுக்குள்‌ முன்னும்‌ பின்னும்‌ உலாவிக்‌ கொண்டிருந்தன. அவற்றின்‌ கண்கள்‌ அந்த இடத்தின்‌ 
மங்கலான வெளிச்சத்தில்‌ நெருப்புத்‌ தணல்களைப்‌ போல்‌ ஒளிர்ந்தன. 


குந்தவை வானதியின்‌ கரத்தைக்‌ கெட்டியாகப்‌ பிடித்துக்‌ கொண்டு, "அடியே! 
பயமாயிருக்கிறதா? இங்கே மூர்ச்சை போட்டு விழுந்து வைக்காதே!" என்றாள்‌. 


வானதி இலேசாகச்‌ சிரித்துவிட்டு, "புலியைக்‌ கண்டு என்ன பயம்‌, அக்கா! புலி 
நம்முடைய குலத்தின்‌ காவலன்‌ அல்லவா?" என்றாள்‌. 


"சில சமயம்‌ காவலர்களே எதிரிகளுடன்‌ சேர்த்து விடுவார்கள்‌ அல்லவா? அப்போது 
அபாயம்‌ அதிகம்‌ ஆயிற்றே?" 


"இல்லை. அக்கா! மனிதக்‌ காவலர்கள்‌ அப்படி ஒருவேளை துரோகம்‌ செய்யலாம்‌. 
இந்தப்‌ புலிகள்‌ அப்படிச்‌ செய்யமாட்டா!"' 


"சொல்வதற்கில்லை. இந்தப்‌ புலிகள்‌ எத்தனையோ இராஜாங்கத்‌ துரோகிகளைச்‌ 
சாப்பிட்டிருக்கின்றன. அவர்களுடைய இரத்தம்‌ இந்தப்‌ புலிகள்‌ உடம்பில்‌ கலந்திருக்கும்‌ 
அல்லவா?" 


107 


"பயமேயில்லை" என்று சற்றுமுன்‌ கூறிய வானதியின்‌ உடம்பு இப்போது சிறிது 
நடுங்கத்தான்‌ செய்தது. 


"அக்கா! என்ன சொல்கிறீர்கள்‌ உயிருள்ள மனிதர்களை இந்தப்‌ புலிகளுக்கு 
இரையாகக்‌ கொடுப்பார்களா, என்ன?" என்று கேட்டாள்‌. 


"அப்படிச்‌ செய்ய மாட்டார்கள்‌. இந்தத்‌ தங்கசாலைக்கு அடியில்‌ பாதாளச்‌ சிறை 
இருக்கிறது என்று சொன்னேன்‌ அல்லவா? அதற்குள்‌ போவதற்கும்‌ வருவதற்கும்‌ ஒரேவழிதான்‌. 
அந்த வழி இந்தப்‌ புலிமண்டபத்தில்‌ இருக்கிறது. சிறைக்‌ குள்ளிருந்து யாராவது தப்பித்து 
வரமுயன்றால்‌ இந்த மண்டபத்துக்குள்ளேதான்‌ வரவேண்டும்‌. அப்போது புலிகளுக்கு 
இரையாவார்கள்‌!"' 


"சிவ சிவா! என்ன கொடூரம்‌?" 


"இராஜாங்கம்‌ என்றால்‌ அப்படித்தான்‌! கருணையும்‌ உண்டு; கொடூரமும்‌ உண்டு. 
வானதி! ஒரு சமயத்தில்‌ என்னையே இந்தப்‌ பாதாளச்‌ சிறையில்‌ அடைத்தாலும்‌ அடைத்து 
விடுவார்கள்‌. சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ இன்றைக்கு என்னுடன்‌ பேசியதை நீ கேட்டிருந்தால்‌..." 


"நன்றாயிருக்கிறது அக்கா! தங்களைப்‌ பிடித்துச்‌ சிறையிலடைக்கும்‌ 
வல்லமையுள்ளவர்கள்‌ ஈரேழு பதினாலு உலகத்திலும்‌ இல்லை. அப்படி யாராவது செய்ய 
முயன்றால்‌ பூமி பிளந்து இந்தத்‌ தஞ்சை நகரத்தையே விழுங்கிவிடாதா? அதைப்‌ பற்றி எனக்குக்‌ 
கவலையில்லை. நம்முடைய பழையாறை வைத்தியர்‌ மகனைப்‌ பற்றித்தான்‌ 
கவலைப்படுகிறேன்‌.அந்தச்‌ சாதுப்‌ பிள்ளை தப்ப முயன்றிருக்க மாட்டான்‌ அல்லவா?" 


"சாதுப்பிள்ளைதான்‌! ஆனால்‌ யார்‌ எப்போது எப்படி மாறுவார்கள்‌ என்று சொல்ல 
முடிவதில்லையே?" புலிகளின்‌ உறுமல்‌ கோஷம்‌ இன்னும்‌ அதிகமாயிற்று. 


காவலனைப்‌ பார்த்து, "புலிகளுக்கு ரொம்பக்‌ கோபம்‌ போலிருக்கிறதே!" என்றாள்‌ 
குந்தவை. 


"இல்லை தாயே! சக்கரவர்த்தியின்‌ திருக்குமாரியை இவை வாழ்த்தி வரவேற்கின்றன!" 
என்று காவலன்‌ சமத்காரமாய்‌ மறுமொழி கூறினான்‌. 


"நல்ல வரவேற்பு!" என்றாள்‌ குந்தவை. 


"அதோடு புலிகளுக்கு இரை போடும்‌ சமயம்‌ நெருங்கி விட்டது. இரையை நினைத்து 
உறுமுகின்றன!" 


"அப்படியானால்‌ நாம்‌ சீக்கிரம்‌ போய்விடலாம்‌. சிறையின்‌ வாசல்‌ எங்கேயிருக்கிறது?" 


மண்டபத்தின்‌ ஒரு மூலைக்கு இதற்குள்‌ அவர்கள்‌ வந்திருந்தார்கள்‌. அங்கிருந்த 
புலிக்கூண்டு ஒன்றைக்‌ காவலர்கள்‌ அப்பால்‌ நகர்த்தினார்கள்‌. அங்கே தரையில்‌ பதித்திருந்த 
கதவு ஒன்று காணப்பட்டது. இரண்டூ ஆட்கள்‌ குனிந்துகதவை வெளிப்புறமாகத்‌ திறந்தார்கள்‌. 
உள்ளே சில படிக்கட்டுகள்‌ காணப்பட்டன. அவற்றின்‌ வழியாக ஒவ்வொருவராக இறங்கிச்‌ 
சென்றார்கள்‌. இருள்‌ அதிகமாயிற்று. இரு சேவகர்கள்‌ பிடித்திருந்த இரண்டு 
தீவர்த்திகளிலிருந்து புகையினால்‌ மங்கிய வெளிச்சம்‌ வந்து கொண்டிருந்தது. குறுக்கும்‌ 
நெடுக்குமாகச்‌ சென்ற குறுகிய பாதைகளின்‌ வழியாக அவர்கள்‌ ஒற்றை வரிசையில்‌ போக 
வேண்டியிருந்தது. 


108 


அங்கே புலிகளின்‌ பயங்கர உறுமல்‌ ரோமம்‌ சிலிர்க்கச்‌ செய்தது என்றால்‌, இங்கே 
நாலுபுறத்திலும்‌ எழுந்த தீனமான, சோகமயமான மனிதக்‌ குரல்கள்‌ உள்ளம்‌ பதறி உடல்‌ நடுங்கச்‌ 
செய்தன. 


ஆனால்‌ அந்தத்‌ தீனக்குரல்களுக்கு மத்தியில்‌, - விந்தை! விந்தை! - ஓர்‌ இனிய குரல்‌ 
இசைத்ததும்‌ கேட்டது! 


"பொன்னார்‌ மேனியனே! 
புலித்தோலை அரைக்கசைத்து 
மின்னார்‌ செஞ்சடைமேல்‌ 
மிளிர்கொன்றை அணிந்தவனே !"' 


அந்தப்‌ பாதாளச்‌ சிறையில்‌ இருந்த அறைகள்‌ ஒரு வரிசையாக இல்லை. முன்னும்‌ 
பின்னும்‌ கோணலும்‌ மாணலுமாக இருந்தன. ஒவ்வொரு அறை வாசலிலும்‌ சென்று காவலன்‌ 
தீவர்த்தியை உயர்த்திப்‌ பிடித்தான்‌. சில அறைகளில்‌ உள்ளே ஒருவனே இருந்தான்‌. சிலவற்றில்‌ 
இருவர்‌ இருந்தார்கள்‌. சில அறைகளில்‌ இருந்தவர்களைச்‌ சுவரில்‌ அடித்திருந்த ஆணி 
வளையத்தில்‌ சேர்த்துச்‌ சங்கிலியால்‌ கட்டியிருந்தது. சில அறைகளில்‌ அவ்விதம்‌ கட்டாமல்‌ 
சுயேச்சையாக விடப்பட்டிருந்தார்கள்‌. ஒவ்வொரு அறையிலும்‌ இருந்தவர்களின்‌ முகம்‌ 
தெரிந்ததும்‌ குந்தவைதேவி தலையை அசைக்க எல்லோரும்‌ மேலே சென்றார்கள்‌. 


நடுவில்‌ ஒரு சமயம்‌ வானதி, "இது என்ன கொடுமை? இவர்களை எதற்காக இப்படி 
அடைத்திருக்கிறது? நீதி விசாரணை ஒன்றும்‌ கிடையாதா?" என்று கேட்டாள்‌. 


அதற்குக்‌ குந்தவை, 'சாதாரண குற்றங்களுக்கு நீதி விசாரணை எல்லாம்‌ உண்டு. 
ஆனால்‌ இராஜாங்கத்துக்கு எதிராகச்‌ சதி செய்தவர்கள்‌, வெளிநாட்டு ஒற்றர்கள்‌, ஒற்றர்களுக்கு 
உதவியவர்கள்‌ இவர்களைத்தான்‌ இங்கே போடுவார்கள்‌. அவர்களிடமிருந்து தெரியவேண்டிய 
உண்மை தெரிந்து விட்டால்‌ வெளியே விட்டூவிடுவார்கள்‌! ஆனால்‌ சிலரிடமிருந்து உண்மை 
ஒன்றும்‌ தெரிவதில்லை. ஏதாவது இருந்தால்தானே சொல்லுவார்கள்‌? அவர்கள்‌ பாடு 
கஷ்டந்தான்‌!" என்றாள்‌. 

இதற்குள்ளாக, "பொன்னார்‌ மேனியனே!" பாட்டு மிகச்‌ சமீபத்தில்‌ கேட்கத்‌ 
தொடங்கியிருந்தது.அந்த அறையில்‌ சென்று தீவர்த்தியைத்‌ தூக்கிப்‌ பிடித்தபோது அங்கே ஒரு 
சிறுபிள்ளை இருப்பது தெரிந்தது.ஏற்கெனவே நமக்குத்‌ தெரிந்த பிள்ளைதான்‌ அவன்‌; சேந்தன்‌ 
அமுதன்‌. 


அவனுடைய குற்றமற்ற பால்வடியும்‌ பச்சைப்‌ பிள்ளை முகம்‌ இளவரசிகளுடைய 
கவனத்தை கவர்ந்தது. 


அவனைக்‌ குந்தவை பார்த்து, "பாடிக்‌ கொண்டிருந்தது நீதானா!" என்று கேட்டாள்‌. 
"ஆம்‌, தாயே!" என்றான்‌. 
"உற்சாகமாயிருக்கிறாய்‌ போலிருக்கிறது!" 


"உற்சாகத்துக்கு என்ன குறைவு, அம்மா! எங்கும்‌ நிறைந்த இறைவன்‌ இங்கேயும்‌ 
என்னுடன்‌ இருக்கிறார்‌!" 


109 


"பெரிய ஞானி போலப்‌ பேசுகிறாயே? நீ யார்‌ அப்பா? வெளியில்‌ என்ன செய்து 
கொண்டிருந்தாய்‌?" 


"நான்‌ பெரிய ஞானியுமில்லை.சின்ன ஞானியுமில்லை. அம்மா! வெளியில்‌ இருக்கும்‌ 
போது பூமாலை புனைந்து இறைவனுக்குச்‌ சமர்ப்பித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. இங்கே பாமாலை 
புனைந்து மனத்திருப்தியடைகிறேன்‌!" 


"நீ ஞானி மட்டுமல்ல; புலவன்‌ என்றும்‌ தெரிகிறது. இந்த ஒரு பாடல்தான்‌ உனக்குத்‌ 
தெரியுமா? இன்னும்‌ பலவும்‌ தெரியுமா?" 


"இன்னும்‌ சில பாடல்களும்‌ வரும்‌, ஆனால்‌ இங்கு வந்தது முதலாவது இதையே 
பாடிக்கொண்டிருக்கிறேன்‌." 


"ஏன்‌?" 

"இங்கு வரும்போது தங்கசாலையின்‌ வழியாக வந்தேன்‌. இதுவரை நான்‌ பாத்திராத 
பத்தரை மாற்றுப்‌ பசும்பொன்‌ திரளைப்‌ பார்த்தேன்‌. அது 'பொன்னார்‌ மேனியன்‌' திருஉருவத்தை 
எனக்கு நினைவூட்டியது..." 

"அதிர்ஷ்டசாலி நீ! பொன்னைப்‌ பார்த்தால்‌ பலருக்குப்‌ பலவித ஆசைகள்‌ 
உண்டாகின்றன. உனக்கு இறைவனின்‌ திருமேனியின்‌ பேரில்நினைவு சென்றது. உனக்கு 


உற்றார்‌ உறவினர்‌ யாரும்‌ இல்லையா, அப்பா?" 


"தாயார்‌ மட்டும்‌ இருக்கிறாள்‌. தஞ்சைக்‌ கோட்டைக்கு வெளியில்‌ தாமரைக்‌ 
குளத்தருகில்‌ இருக்கிறாள்‌." 


"அந்த அம்மாள்‌ பெயர்‌?" 
"வாணி அம்மை." 


"நான்‌ அந்த அம்மாளைப்‌ பார்த்து நீ இங்கே உற்சாகமாயிருக்கிறாய்‌ என்று 
சொல்கிறேன்‌." 


"பயனில்லை, அம்மா! என்‌ தாய்க்குக்‌ காதும்‌ கேளாது; பேசவும்‌ முடியாது..." 


"ஓகோ! உன்‌ பெயர்‌ சேந்தன்‌ அமுதனா?" என்று இளைய பிராட்டி வியப்புடன்‌ 
கேட்டாள்‌. 


"ஆம்‌, அம்மா! இந்த ஏழையின்‌ பெயர்‌ தங்களுக்குத்‌ தெரிந்திருக்கிறதே?" 


"என்ன குற்றத்துக்காக உன்னை இங்கே கொண்டு வந்து 
சிறைப்படூத்தியிருக்கிறார்கள்‌?" 


"நேற்றுவரை நான்‌ செய்த குற்றம்‌ இன்னதென்று எனக்கும்‌ தெரியாமலிருந்தது. 
இன்றைக்குத்தான்‌ தெரிந்தது." 


"என்னவென்று தெரிந்தது?" 


"ஒற்றன்‌ ஒருவனுக்கு உதவி செய்த குற்றத்துக்காக என்னைப்‌ பிடித்து வந்து 
சிறைப்படுத்தியிருக்கிறார்கள்‌ என்று தெரிந்தது." 


110 


"அது என்ன? எந்த ஒற்றனுக்கு நீ உதவி செய்தாய்‌?" 


"தஞ்சைக்கோட்டை வாசலில்‌ ஒருநாள்‌ வெளியிலிருந்து வந்த பிரயாணி ஒருவனைச்‌ 
சந்தித்தேன்‌. அவன்‌ இரவில்‌ தங்க இடம்‌ வேண்டும்‌ என்று சொன்னான்‌. என்‌ வீட்டுக்கு அழைத்து 
ப்‌ போனேன்‌. ஆனால்‌ அவன்‌ ஒற்றன்‌ என்று நான்‌ கனவிலும்‌ நினைக்கவில்லை..." 


"அவன்‌ பெயர்‌ என்னவென்று தெரியுமா?" 


"தன்‌ பெயர்‌ வல்லவரையன்‌ வந்தியத்தேவன்‌ என்று அவன்‌ சொன்னான்‌. பழைய வாணர்‌ 
குலத்தைச்‌ சேர்ந்தவன்‌ என்றும்‌ கூறினான்‌..." 


குந்தவையும்‌ வானதியும்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்துக்‌ கொண்டார்கள்‌. இருவருடைய 
உள்ளங்களும்‌ ஒத்துப்‌ பேசிக்‌ கொண்டன. 


வானதி, சேந்தன்‌ அமுதனைப்‌ பார்த்து, "எல்லாம்‌ விவரமாகச்‌ சொல்‌, அப்பா!" என்றாள்‌. 


சேந்தன்‌ அமுதன்‌ அவ்விதமே கூறினான்‌. வந்தியத்தேவனைக்‌ கோட்டைவாசலில்‌ தான்‌ 
சந்தித்ததிலிருந்து, பழுவூர்‌ ஆட்கள்‌ தன்னை ஆற்றங்கரையில்‌ பார்த்துப்‌ பிடித்துக்‌ கொண்டது 
வரையில்‌ சொன்னான்‌. 


"யாரோ முன்பின்‌ தெரியா ஒரு வழிப்போக்கனை நம்பி நீ எதற்காக அவ்வளவு தூரம்‌ 
உதவி செய்தாய்‌?" என்று வானதி கேட்டாள்‌. 


"தாயே! சிலரைப்‌ பார்த்தால்‌ உடனே நமக்குப்‌ பிடித்துப்‌ போகிறது. அவர்களுக்காக 
உயிரையும்‌ கொடுக்கலாம்‌ என்று தோன்றுகிறது. காரணம்‌ என்னவென்று சொல்வது? இன்னும்‌ 
சிலரைப்‌ பார்த்தால்‌ அவர்களைக்‌ கொன்றுவிடலாம்‌ என்று தோன்றுகிறது.இன்றைக்கு ஒரு 
மனிதனை என்னோடு கொஞ்சநேரம்‌ அடைத்து வைத்திருந்தார்கள்‌. அவன்‌ பேரில்‌ எனக்கு வந்த 
கோபத்துக்கு அளவில்லை. நல்ல வேளையாக சற்று நேரத்துக்கு முன்பு பழுவூர்‌ இளைய 
ராணியின்‌ ஆட்கள்‌ வந்து அவனை விடுதலை செய்துகொண்டு போனார்கள்‌...!"' 


"அதுவும்‌ அப்படியா?" என்று குந்தவை பற்களினால்‌ தன்‌ செவ்விதழ்களைக்‌ கடித்துக்‌ 
கொண்டாள்‌. அவளுடைய புருவங்கள்‌ நெரிந்தன. ஆத்திரப்‌ பெருமூச்சு வந்தது. "அவ்வளவு 
அவசரமாக விடுதலையான மனிதன்‌ யார்‌? உனக்குத்‌ தெரியுமா?" என்று கேட்டாள்‌. 


"தெரியாமல்‌ என்ன? யாரோ பழையாறை வைத்தியன்‌ மகனாம்‌!" 


"அப்படி என்ன அப்பா, அவன்‌ தகாத வார்த்தைகளைச்‌ சொன்னான்‌? அவனைக்‌ 
கொன்றுவிடலாமா என்று அவ்வளவு கோபம்‌ உனக்கு வந்ததாகச்‌ சொன்னாயே?" 


"கோடிக்கரையில்‌ என்‌ மாமன்‌ மகள்‌ பூங்குழலி இருக்கிறாள்‌. அவளைப்‌ பற்றி இவன்‌ 
தகாத வார்த்தைகளைச்‌ சொன்னான்‌. அதனாலேதான்‌ அவன்‌ பேரில்‌ எனக்கு அவ்வளவு கோபம்‌ 
வந்தது.ஆனாலும்‌ அவன்‌ ஒரு நல்ல சமாசாரம்‌ சொன்ன படியால்‌ போனால்‌ போகிறதென்று 
விட்டுவிட்டேன்‌." 


"அது என்ன அவ்வளவு நல்ல சமாசாரம்‌, அப்பா?" 
"என்னுடைய நண்பன்‌ வந்தியத்தேவனுடனேதான்‌ இவன்‌ கோடிக்‌ கரைக்குப்‌ 


போனான்‌. அங்கே இந்தச்‌ சண்டாளன்‌ என்‌ சிநேகிதனுக்குத்‌ துரோகம்‌ செய்து பழுவூர்‌ 
ஆட்களிடம்‌ பிடித்துக்‌ கொடுத்துவிடப்‌ பார்த்தான்‌. அது முடியவில்லை..." 


111 


"முடியவில்லையா? அப்படியானால்‌ அந்த ஒற்றன்‌ தப்பித்துக்‌ கொண்டு விட்டானா?" 
என்று வானதியும்‌ குந்தவையும்‌ ஒரே குரலில்‌ ஆர்வத்துடன்‌ கேட்டார்கள்‌. இதைத்‌ தெரிந்து 
கொள்ளத்தானே அவர்கள்‌ இந்தப்‌ பாதாளச்‌ சிறைக்குள்ளே வந்தது! 


"ஆம்‌, அம்மணி! என்‌ நண்பன்‌ தப்பித்துக்கொண்டு போய்விட்டான்‌. பூங்குழலி அவனை 
இரவில்‌ படகில்‌ ஏற்றிக்கொண்டு கடலில்‌ இலங்கைத்‌ தீவுக்குச்‌ சென்றுவிட்டாளாம்‌. தேடிப்‌ 
போனவர்கள்‌ ஏமாந்தார்கள்‌. இந்தப்‌ பாதகனும்‌ ஏமாந்தான்‌!" 


பெண்மணிகள்‌ இருவரும்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்துக்‌ கொண்டார்கள்‌. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ ததும்பிய மகிழ்ச்சியை அவர்களுடைய முக மலர்கள்‌ வெளியிட்டன. 


குந்தவை சேந்தன்‌ அமுதனைப்பார்த்து, "அப்பனே! ஒற்றன்‌ ஒருவன்‌ தப்பித்துக்‌ 
கொண்டது பற்றி நீ இவ்வளவு சந்தோஷப்படுகிறாயே? உன்னைச்‌ சிறையில்‌ வைத்திருப்பது 
சரிதான்‌!" என்றாள்‌. 


"தாயே! அந்தக்‌ குற்றத்துக்காக என்னைச்‌ சிறையில்‌ போடுவது சரியானால்‌, உங்கள்‌ 
இருவரையும்கூட எனக்குப்‌ பக்கத்து அறையில்‌ போட வேண்டுமே!" என்றான்‌. 


பெண்மணிகள்‌ இருவரும்‌ நகைத்தார்கள்‌. இருளடைந்த அந்தப்‌ பாதாளச்‌ சிறையில்‌, 
சேந்தன்‌ அமுதனுடைய பாட்டு எவ்வளவு விசித்திரமாயிருந்ததோ, அப்படி அவர்களுடைய 
சிரிப்பும்‌ அபூர்வமாக ஒலித்தது. 


"நீ வெகு கெட்டிக்காரன்‌; மிகப்‌ பொல்லாதவன்‌. உன்னை இங்கே வைத்திருத்தால்‌ நீ 
பாட்டுப்‌ பாடியே இங்கேயுள்ள மற்றவர்களையும்‌ கெடூத்துவிடுவாய்‌. கோட்டைத்‌ தலைவரிடம்‌ 
சொல்லி உன்னை விடுதலை செய்யப்‌ பண்ணிவிட்டு மறுகாரியம்‌ பார்க்க வேண்டும்‌" என்றாள்‌ 
குந்தவை. 


"தாயே! அப்படிச்‌ செய்ய வேண்டாம்‌! அடுத்த அறையில்‌ ஒரு மனிதன்‌ இருக்கிறான்‌. 
அவன்‌ என்னிடம்‌ தினம்‌ நூறு தடவை 'நீ எனக்கு ஒரு பாட்டுச்‌ சொல்லிக்‌ கொடூ! சொல்லிக்‌ 
கொடுத்தால்‌ பாண்டிய குலத்து மணிமகுடத்தையும்‌, மாலையையும்‌ இலங்கையில்‌ எங்கே 
ஒளித்து வைத்திருக்கிறேன்‌, என்று தெரிவிக்கிறேன்‌' என்பதாகச்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. அந்த இரகசியத்தை நான்‌ தெரிந்து கொள்ளும்‌ வரையில்‌ இங்கேயே 
விட்டு வைக்கச்‌ சொல்லுங்கள்‌!" என்றான்‌ சேந்தன்‌ அமுதன்‌. 


"பாவம்‌! அந்த மாதிரி உனக்கும்‌ பைத்தியம்‌ பிடிக்கும்‌ வரையில்‌ இங்கேயே இருப்பேன்‌ 
என்கிறாயா? அப்புறம்‌ உன்‌ தாயார்‌ வாணியம்மையின்‌ கதி என்ன?" என்று கூறிவிட்டு இளைய 
பிராட்டி அங்கிருந்து புறப்பட, மற்றவர்களும்‌ சென்றார்கள்‌. அரை நாழிகை நேரத்துக்கெல்லாம்‌ 
சில சேவகர்கள்‌ வந்து சேந்தன்‌ அமுதனைப்‌ பாதாளச்‌ சிறையிலிருந்து விடுதலை செய்து 
தஞ்சைக்‌ கோட்டை வாசலில்‌ கொண்டுபோய்‌ விட்டார்கள்‌. 


இருபத்துமூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
நந்தினியின்‌ நிருபம்‌ 
அன்று மாலை நந்தினி லதா மண்டபத்தில்‌ ஹம்ஸதூளிகா மஞ்சத்தில்‌ அமர்ந்து நிருபம்‌ 


ஒன்று எழுதிக்‌ கொண்டிருந்தாள்‌. சில வரிகள்தான்‌ எழுதினாள்‌. எழுதும்போது சிலசமயம்‌ 
சுழற்காற்றில்‌ இளங்கொடி நடுங்குவதுபோல்‌ அவள்‌ உடம்பு நடுங்கிற்று. அடிக்கடி நெடுமூச்சு 


112 


விட்டாள்‌. அந்தக்‌ குளிர்ந்த வேளையில்‌ பக்கத்தில்‌ தாதிப்‌ பெண்‌ நின்று மயில்‌ விசிறியால்‌ 
விசிறிக்‌ கொண்டிருந்தும்‌ அவளுடைய பளிங்கு நெற்றியில்‌ முத்து முத்தாக வியர்வை 
துளித்திருந்தது. அவள்‌ எழுதிய நிருபமாவது:- 


"அரசிளங்குமரா! தயங்கித்‌ தயங்கி, பயந்து பயந்து, இந்த நிருபம்‌ எழுதத்‌ துணிந்தேன்‌. 
இராஜ்யத்தின்‌ நிலைமையைப்‌ பற்றிப்‌ பலவிதமான செய்திகள்‌ காதில்‌ விழுகின்றன. தாங்கள்‌ 
எதையும்‌ கவனிப்பதில்லை. நோயினால்‌ மெலிந்திருக்கும்‌ தங்கள்‌ தந்தை பலமுறை சொல்லி 
அனுப்பியும்‌ தாங்கள்‌ தஞ்சைக்கு வரவில்லை. இதற்குக்‌ காரணம்‌ நான்தானோ என்ற எண்ணம்‌ 
என்னை வதைக்கிறது. தங்களை ஒருமுறை சந்தித்தால்‌ எல்லாச்‌ சந்தேகங்களையும்‌ போக்கி 
விடுவேன்‌. அதற்குத்‌ திருவுளம்‌ இரங்குவீர்களா? தஞ்சைக்கு வர விருப்பமில்லாவிட்டால்‌, 
கடம்பூர்‌ சம்புவரையர்‌ மாளிகையில்‌ சந்திக்கலாம்‌. நான்‌ இன்று தங்கள்‌ பாட்டியின்‌ ஸ்தானத்தில்‌ 
இருக்கிறேன்‌. நாம்‌ சந்தித்துப்‌ பேசுவதில்‌ என்ன ஆட்சேபம்‌ இருக்க முடியும்‌? இதைக்‌ கொண்டு 
வரும்‌ வீர இளைஞர்‌, சம்புவரையர்‌ குமாரரைத்‌ தாங்கள்‌ பூரணமாக நம்பி அவரிடம்‌ எந்தச்‌ 
செய்தியும்‌ சொல்லி அனுப்பலாம்‌ - இங்ஙனம்‌, துரதிர்ஷ்டத்துடன்‌ கூடப்‌ பிறந்த அபாக்கியவதி 
நந்தினி." 


உண்மையிலேயே தயங்கித்‌ தயங்கி, யோசித்து யோசித்து, மேற்கூறிய நிருபத்தை 
எழுதிய பிறகு, விசிறிக்‌ கொண்டிருந்த தாதிப்‌ பெண்ணைப்‌ பார்த்து, "போடி! போய்க்‌ கடம்பூர்‌ 
இளவரசரை உடனே அழைத்து வா!" என்றாள்‌ நந்தினி. தாதி சென்று கந்தன்மாறனை அழைத்து 
வந்து விட்டு விட்டுச்‌ சற்று விலகிப்‌ போய்‌ நின்றாள்‌. 


கந்தன்மாறனின்‌ கண்கள்‌ நந்தினியை ஏறிட்டுப்‌ பார்ப்பதற்குக்‌ கூசின.எங்கேயோ 
தோட்டத்தைப்‌ பார்த்த வண்ணம்‌ கந்தன்மாறன்‌ நின்றான்‌. 


"ஐயா! உட்காருங்கள்‌!" என்று கூறிய நந்தினியில்‌ குரல்‌ நடுக்கம்‌ கந்தன்மாறனை 
அவளுடைய முகத்தை உற்றுப்‌ பார்க்கும்படி செய்தது. நந்தினி தொடர்ந்து, "குந்தவை 
தேவியைப்‌ பார்த்த கண்களினால்‌ என்னைப்‌ பார்க்க முடியாமலிருப்பதில்‌ வியப்பில்லை!" என்று 
கூறிப்‌ புன்னகை புரிந்தாள்‌. அந்தச்‌ சொற்கள்‌ கந்தன்மாறனுடைய நெஞ்சைப்‌ பிளந்தன. 
அவளுடைய புன்னகையோ அவனுடைய தலையைக்‌ கிறு கிறுக்கச்‌ செய்தது. 


தட்டுத்‌ தடுமாறி, "ஆயிரம்‌ குந்தவைகள்‌ ஒரு நந்தினி தேவிக்கு இணையாக 
மாட்டார்கள்‌!" என்றான்‌. 


"ஆயினும்‌, இளையபிராட்டி விரலை அசைத்தால்‌ வானுலகம்‌ சென்று இந்திரனுடைய 
சிம்மாசனத்தைக்‌ கொண்டு வந்து விடுவீர்கள்‌. நான்‌ வருந்தி வேண்டிக்‌ கொண்டால்‌, 
உட்காரக்கூடமாட்டீர்கள்‌! 


கந்தன்மாறன்‌ உடனே எதிரிலிருந்த மேடையில்‌ உட்கார்ந்து 'தாங்கள்‌ பணித்தால்‌ 
பிரம்மலோகம்‌ சென்று பிரம்மாவின்‌ தலையைக்‌ கொய்து கொண்டு வருவேன்‌!" என்றான்‌. 


நந்தினி நடு நடுங்கினாள்‌. கந்தன்‌ மாறனைப்‌ பாராமல்‌ வேறு பக்கம்‌ பார்த்துக்‌ கொண்டு, 
"பரமசிவன்‌ கொய்தது போகப்‌ பிரம்மாவுக்கு மிச்சம்‌ நாலு தலைகள்‌ இருக்கின்றன. தாங்கள்‌ 
இன்னொன்றைக்‌ கொய்தாலும்‌ பிரம்மா பிழைத்துப்‌ போவார்‌!" என்றாள்‌. 


"தேவி! வேறு எது வேண்டுமானாலும்‌ சொல்லுங்கள்‌. ஆனால்‌ குந்தவை தேவியைப்‌ பற்றி 
மட்டும்‌ என்னிடம்‌ புகழ்ந்து பேசவேண்டாம்‌. சிநேகிதத்‌ துரோகியான வந்தியத்தேவனுக்கு அவள்‌ 
பரிந்து பேசியதை நினைத்தால்‌ என்னுடைய இரத்தம்‌ கொதிக்கிறது!" என்றான்‌ கந்தன்மாறன்‌. 


"ஆனாலும்‌ இன்று காலையில்‌ தங்களுடைய - கற்பனாசக்தி அபாரமாயிருந்தது 
என்னவோ உண்மைதான்‌! தங்களுக்கும்‌ தங்கள்‌ நண்பனுக்கும்‌ நடந்த துவந்த யுத்தம்‌ பற்றி 


113 


எவ்வளவு கற்பனையாகப்‌ பேசினீர்கள்‌?" என்று நந்தினி கூறிய வார்த்தைகள்‌ கந்தன்மாறனுக்குச்‌ 
சிறிது வெட்கத்தை உண்டாக்கின. 


"அவனைச்‌ சந்தித்தது எப்படி என்பதற்கு ஏதாவது சொல்ல வேண்டும்‌ அல்லவா? 
அதனால்‌ சொன்னேன்‌. அவன்‌ என்னை முதுகில்‌ குத்தியது என்னமோ உண்மைதானே!" 
என்றான்‌. 


"ஐயா! அன்று நடந்ததையெல்லாம்‌ தாங்கள்‌ மறுபடியும்‌ ஒரு தடவை 
ஞாபகப்படுத்திக்கொண்டு பார்ப்பது நல்லதல்லவா?" என்றாள்‌ நந்தினி. 


"தாங்கள்கூட என்‌ வார்த்தையைச்‌ சந்தேகிக்கிறீர்களா, என்ன?" 


"சந்தேகிக்கவில்லை. ஆயினும்‌ தாங்கள்‌ சில விஷயங்களை மறந்து விட்டிருக்கிறீர்கள்‌. 
வந்தியத்தேவனை என்றைக்காவது ஒரு நாள்‌ சிறைப்படுத்திக்‌ கொண்டு வருவார்கள்‌. அப்போது 
தாங்கள்‌ அவன்மீது சாட்டும்‌ குற்றம்‌ உண்மையென்று ருசுவாக வேண்டும்‌ அல்லவா?" 


"அதில்‌ எனக்கு ஒன்றும்‌ சிரத்தை இல்லை. அவனை இன்னமும்‌ மன்னித்துவிடவே 
விரும்புகிறேன்‌." 


"தங்களுடைய பெருந்தன்மையைப்‌ பாராட்டுகிறேன்‌. ஆயினும்‌ நமக்குள்‌ உண்மையை 
நிச்சயம்‌ செய்து கொள்வது நல்லது. அன்றிரவு நடந்ததையெல்லாம்‌ மீண்டும்‌ ஒருமுறை 
ஞாபகப்படுத்திக்‌ கொண்டு பாருங்கள்‌. நிலவறையின்‌ வழியாகத்‌ தாங்கள்‌ வந்தபோது 
பழுவேட்டரையரையும்‌ என்னையும்‌ வழியில்‌ சந்தித்தீர்கள்‌. தங்களுக்கு அது நினைவிருக்கிறதா?" 


"நன்றாய்‌ நினைவிருக்கிறது. என்‌ உடம்பில்‌ உயிர்‌ உள்ளவரையில்‌ அதை நான்‌ மறக்க 
முடியாது." 


"அப்போது தாங்கள்‌ என்ன சொன்னீர்கள்‌ என்பதும்‌ நினைவிருக்கிறதல்லவா ?"" 


"என்ன சொன்னேன்‌ என்பது நினைவில்லை. தங்களைப்‌ பார்த்தபோது மெய்மறந்து 
போனேன்‌." 


"ஆனால்‌ தங்கள்‌ சொன்னது எனக்கு நன்றாய்‌ நினைவிருக்கிறது. ஐயா! தங்கள்‌ 
குமாரியின்‌ அழகைப்பற்றி எவ்வளவோ நான்‌ கேள்விப்பட்டதுண்டு. ஆனால்‌ அதெல்லாம்‌ 
உண்மைக்கு உறைபோடக்‌ காணாது என்று சொன்னீர்கள்‌!..." 


"ஐயையோ! அப்படியா சொன்னேன்‌-? அதனால்தான்‌ அவர்‌ முகம்‌ அப்படிச்‌ 
சிவந்ததாக்கும்‌! இப்போதுகூட அவருக்கு என்னைக்‌ கண்டால்‌ அவ்வளவாகப்‌ பிடிக்கவில்லை..." 


"நந்தினி சிரித்துவிட்டு, "உங்களை அவருக்குப்‌ பிடிக்காவிட்டால்‌ பாதகமில்லை; 
உங்களுக்கு அவரைப்‌ பிடித்திருக்கிறதல்லவா? அதுவே போதும்‌!" என்றாள்‌. 


"தேவி! உண்மையைச்‌ சொல்லுகிறேன்‌. தங்களிடம்‌ மறைப்பதில்‌ பயன்‌ என்ன? எனக்கும்‌ 
அவரைப்‌ பிடிக்கவில்லை" என்றான்‌ கந்தன்மாறன்‌. 


"அதனாலும்‌ பாதகமில்லை! எனக்கு அவரைப்‌ பிடித்திருக்கிறது; அதுவே போதும்‌. 
இப்படிப்பட்ட கணவனைப்‌ பெறுவதற்கு நான்‌ எவ்வளவு தவம்‌ செய்தேனோ?" என்றாள்‌. 


இதைக்கேட்டுக்‌ கந்தன்மாறன்‌ உள்ளம்‌ குழம்பிற்று. ஒன்றும்‌ சொல்லத்‌ தெரியாமல்‌ 
சும்மா இருந்தான்‌. 


114 


"அதுபோனால்‌ போகட்டும்‌; நிலவறையில்‌ எங்களைப்‌ பார்த்த பிறகு என்ன 
செய்தீர்கள்‌?" என்று நந்தினி கேட்டாள்‌. 


"தீவர்த்தி பிடித்து வந்த காவலன்‌ வழிகாட்டிக்கொண்டு சென்றான்‌. நான்‌ தங்கள்‌ 
நினைவாகவே கூடச்‌ சென்றேன்‌. இரகசிய மதில்‌ சுவரைத்‌ திறந்து விட்டுக்‌ காவலன்‌ நகர்ந்து 
கொண்டான்‌. நான்‌ அதில்‌ நுழைந்தேன்‌. உடனே முதுகில்‌ யாரோ குத்தினார்கள்‌, அவ்வளவுதான்‌ 
நினைவிருக்கிறது. வந்தியத்தேவன்‌ நான்‌ அங்கு வருவேன்‌ என்பதை எப்படியோ தெரிந்து 
கொண்டு வெளியில்‌ காத்திருந்திருக்க வேண்டும்‌." 


"இல்லை, ஐயா! தங்கள்‌ ஊகம்‌ மிகத்தவறானது. வெளியில்‌ அவன்‌ காத்திருக்கவே 
இல்லை." 


"தாங்கள்‌ கூட அவன்‌ கட்சியில்‌ சேர்ந்து விட்டீர்கள்‌?" 


"நான்‌ ஏன்‌ அவன்‌ கட்சியில்‌ சேரவேண்டும்‌? எனக்கு என்ன லாபம்‌? அல்லது 
அவனுக்குத்தான்‌ என்ன லாபம்‌? இப்படித்தான்‌ நடந்திருக்கவேண்டும்‌ என்று எனக்கு இப்போது 
நிச்சயமாய்த்‌ தெரிகிறது." 


"சொல்லுங்கள்‌, தேவி! எப்படியென்று சொல்லுங்கள்‌!" 
"வந்தியத்தேவன்‌ வெளியே காத்திருக்கவில்லை!..." 
"பின்னே யார்‌ காத்திருந்தார்கள்‌?"' 


"வேறு யாரும்‌ இல்லை; வந்தியத்தேவன்‌ வெளியில்‌ காத்திருக்கவில்லை யென்றுதானே 
சொன்னேன்‌? அவன்‌ அந்த பொக்கிஷ நிலவறைக்குள்ளேயேதான்‌ காத்திருக்கிறான்‌!" 


"என்ன? என்ன? அது எப்படி சாத்தியமாக முடியும்‌, தேவி!" 


"அவன்‌ அன்று திடீரென்று மாயமாய்‌ மறைந்து விட்டான்‌. எப்படி மறைந்திருப்பான்‌? 
நீங்களே யோசித்துப்‌ பாருங்கள்‌! எப்படியோ அவன்‌ பொக்கிஷ நிலவறைக்குள்‌ புகுந்து 
அவ்விடத்து இரகசியங்களையெல்லாம்‌ அறிந்து கொண்டான்‌. பின்னர்‌, உங்களைப்‌ பின்‌ 
தொடர்ந்து வந்திருக்கிறான்‌. கதவைத்‌ திறந்ததும்‌ தங்களைப்‌ பின்னாலிருந்து குத்தித்‌ 
தள்ளிவிட்டூத்‌ தானும்‌ வெளியேறியிருக்கிறான்‌. அப்புறம்‌ ஒருவேளை அவன்‌ மனச்சாட்சியே 
அவனை உறுத்தியிருக்கலாம்‌. தங்களை அந்த ஊமையின்‌ வீட்டில்‌ கொண்டு போய்ப்‌ போட்டு 
விட்டுப்‌ போயிருக்கிறான்‌!..." 


"தேவி! தாங்கள்‌ சொல்கிறபடிதான்‌ நடந்திருக்க வேண்டும்‌; சந்தேகமில்லை. 
இத்தனை நாளும்‌ இது என்‌ புத்திக்கும்‌ எட்டவில்லை; மற்றவர்களுக்கும்‌ புலப்படவில்லை! 
இந்தச்‌ சோழ நாட்டிலேயே மதி நுட்பம்‌ அதிகம்‌ உள்ளவர்‌ யார்‌ என்று கேட்டால்‌, தாங்கள்தான்‌ 
என்று நான்‌ சொல்வேன்‌. இந்த உலகத்தில்‌ அறிவு படைத்தவர்கள்‌ உண்டு; அழகு படைத்தவர்‌ 
உண்டு. இரண்டும்‌ சேர்ந்துள்ளவர்களைப்‌ பிரம்ம சிருஷ்டியில்‌ காண்பது அபூர்வம்‌.தங்களிடந்தான்‌ 
அழகு, அறிவு, இரண்டும்‌ பொருந்தியிருக்க காண்கிறேன்‌!" என்று பரவசமாகக்‌ கூறினான்‌ 
கந்தன்மாறன்‌. 


"ஐயா! தாங்கள்‌ இப்போது சொன்னது மனப்பூர்வமாகக்‌ கூறின வார்த்தையா? அல்லது 
உலகத்தில்‌ விட புருஷர்கள்‌ பர ஸ்திரீகளிடம்‌ சொல்லும்‌ முகஸ்துதியா?" 


"முகஸ்துதியல்ல; சத்தியமாக என்‌ மனத்தில்‌ இருப்பதையே சொன்னேன்‌." 


119 


"அப்படியானால்‌ என்னைப்‌ பூரணமாக நம்புவீர்களா? நம்பி எனக்காக ஓர்‌ உதவி 
செய்வீர்களா?" 


"என்னால்‌ முடிகிற காரியம்‌ எதுவாயிருந்தாலும்‌ அதைச்‌ செய்யச்‌ 
சித்தமாயிருக்கிறேன்‌." 


"எனக்காகத்‌ தாங்கள்‌ காஞ்சிக்குப்‌ போக வேண்டும்‌." 
"காசிக்குப்‌ போகச்‌ சொன்னாலும்‌ போகிறேன்‌." 


"அவ்வளவு தூரம்‌ போக வேண்டியதில்லை. காஞ்சியில்‌ உள்ள இளவரசர்‌ ஆதித்த 
கரிகாலருக்கு ஒரு நிருபம்‌ கொடுப்பேன்‌. அதை அவரிடம்‌ சேர்ப்பிக்க வேண்டும்‌. சேர்ப்பித்து 
விட்டு அவரைத்‌ தங்கள்‌ கடம்பூர்‌ அரண்மனைக்கு விருந்தாளியாக அழைக்க வேண்டும்‌..." 


"தேவி! இது என்ன வார்த்தை சொல்கிறீர்கள்‌? தங்கள்‌ கணவரும்‌, என்‌ தந்தையும்‌, 
மற்றும்‌ பல சோழ நாட்டுப்‌ பிரமுகர்களும்‌ இராஜ்யத்தைப்‌ பற்றிச்‌ செய்து வரும்‌ ஏற்பாடு 
தங்களுக்குத்‌ தெரியாதா?" 


"நன்றாய்த்தெரியும்‌.அதைவிட இன்னும்‌ சில செய்திகளும்‌ தெரியும்‌. ஐயா! தங்கள்‌ 
குடும்பமும்‌, என்‌ குடும்பமும்‌ மற்றும்‌ பல பெரிய குடும்பங்களும்‌ பெரும்‌ அபாயத்தின்‌ வாசலில்‌ 
நின்று வருகின்றன. அதற்குக்‌ காரணம்‌ யார்‌ தெரியுமா?" 


"சொல்லுங்கள்‌, தேவி!" 
"இன்று மத்தியானம்‌ இங்கு விருந்தாளியாக வந்திருந்தாளே அந்தப்‌ பாதகிதான்‌!" 
"ஐயையோ! இளைய பிராட்டியையா சொல்கிறீர்கள்‌?" 


"அந்த நாகப்‌ பாம்பைத்தான்‌ சொல்கிறேன்‌. பாம்பின்‌ கால்‌ பாம்பு அறியும்‌.குந்தவையின்‌ 
சூழ்ச்சி இந்த நந்தினிக்குத்‌ தான்‌ தெரியும்‌. உம்முடைய சிநேகிதன்‌ வந்தியத்தேவனை அவள்‌ 
இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறாள்‌. எதற்காகத்‌ தெரியுமா? மூலிகைகொண்டு வருவதற்கு 
என்பது பெரும்‌ பொய்‌! சுந்தரசோழர்‌ பிழைக்க வேண்டுமே என்று அவள்‌ தவித்துக்‌ 
கொண்டிருக்கவில்லை. அவருக்குப்‌ பிறகு மதுராந்தகரும்‌ பட்டத்துக்கு வரக்கூடாது. ஆதித்த 
கரிகாலரும்‌ பட்டத்துக்கு வரக்கூடாது. அவளுடைய அருமைத்தம்பி அருள்மொழி வர்மன்‌ 
வரவேண்டும்‌ என்பது அவள்‌ எண்ணம்‌.அருள்மொழி வர்மன்‌ பட்டத்துக்கு வந்தால்‌ இவள்‌ 
இஷ்டம்போல்‌ ஆட்டி வைக்கலாம்‌. அப்புறம்‌ சோழ சாம்ராஜ்யத்தின்‌ சக்கரவர்த்தினி குந்தவை 
தேவிதான்‌! சக்கரவர்த்தி யார்‌ தெரியுமா? உங்கள்‌ சிநேகிதன்‌ வந்தியத்தேவன்‌!" 


"ஆகா! அப்படியா? இதை எப்படியாவது தடுத்தே தீர வேண்டும்‌. என்‌ தந்தையிடமும்‌, 
பழுவேட்டரையர்களிடமும்‌ உடனே சொல்ல வேண்டும்‌..." 


"அவர்களிடம்‌ சொல்லிப்‌ பயன்‌ இல்லை. அவர்கள்‌ நம்பமாட்டார்கள்‌. குந்தவையின்‌ 
தந்திரத்தை மாற்றுத்‌ தந்திரத்தால்‌ வெல்ல வேண்டும்‌. நீர்‌ உதவி செய்தால்‌ வெல்லலாம்‌!" 


"கட்டளையிடுங்கள்‌, தேவி!" 
"இதோ இந்த ஓலையைச்‌ சர்வ ஜாக்கிரதையாகச்‌ கொண்டுபோய்க்‌ காஞ்சியில்‌ 


ஆதித்த கரிகாலரிடம்‌ கொடுக்க வேண்டும்‌. கொடுப்பீர்களா?" என்று சொல்லிக்‌ கொண்டே 
ஓலைச்சுருளையும்‌ அதைப்போட வேண்டிய குழலையும்‌ நீட்டினாள்‌. 


116 


மோக வெறியில்‌ மூழ்கிப்‌ போயிருந்த கந்தன்மாறன்‌ ஓலைச்‌ சுருளையும்‌ குழலையும்‌ 
வாங்கிக்‌ கொள்வதற்குப்‌ பதிலாக நந்தினியின்‌ கரத்தைப்பிடித்துக்‌ கொண்டு, "தங்களுக்காக 
எது வேண்டுமானாலும்‌ செய்வேன்‌!" என்று உளறினான்‌. அச்சமயம்‌ சடசடவென்று ஒரு சத்தம்‌ 
கேட்டது.பழுவேட்டரையர்‌ அரண்மனையிலிருந்து லதா மண்டபத்துக்கு வரும்பாதையில்‌ 
விரைந்து வந்து கொண்டிருந்தார்‌. திடீரென்று எதிர்பாராமல்‌ வந்தவரைக்‌ கண்டு, தாதிப்‌ பெண்‌ 
திடுக்கிட்டு விலகி நின்றாள்‌. அங்கே மண்டபத்தின்‌ விட்டத்திலிருந்து தொங்கி ஆடிய ஒரு 
முக்கோணத்தில்‌ ஒரு பெரிய கிளி ஒன்று சங்கிலியால்‌ பிணைத்து வைக்கப்பட்டிருந்தது. வந்த 
வேகத்தில்‌ பழுவேட்டரையர்‌ தம்மையறியாமல்‌ அந்தக்‌ கிளியைக்‌ கையினால்‌ பற்றினார்‌. 
அவருடைய மனத்திலிருந்த வேகம்‌ அவருடைய கையின்‌ வழியாகப்‌ பாய்ந்தது. கிளியின்‌ சிறகுகள்‌ 
சடசடவென்று அடித்துக்‌ கொண்டன. பழுவேட்டரையரின்‌ கொடூரமான பிடியைத்‌ தாங்க 
முடியாமல்‌ கிளி 'கிறீச்‌சிட்டது. 


இருபத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ 
அனலில்‌ இட்ட மெழுகு 


கிளி 'கிறீச்‌சிட்ட சத்தமும்‌, தாதிப்‌ பெண்‌ பயத்துடன்‌ கூவிய சத்தமும்‌ கலந்து வந்து, 
நந்தினியையும்‌ கந்த மாறனையும்‌ திடுக்கிடச்‌ செய்தன. கந்த மாறன்‌ திரும்பிப்‌ பார்த்துப்‌ 
பழுவேட்டரையர்‌ வருகிறார்‌ என்று அறிந்ததும்‌ கதி கலங்கிப்‌ போனான்‌. சற்றுமுன்னால்‌ அவன்‌ 
'பழுவேட்டரையரை எனக்கும்‌ பிடிக்கவில்லை' என்று சொன்னது அவர்‌ காதில்‌ விழுந்திருக்குமோ 
என்ற எண்ணம்‌ உதயமாயிற்று. அதை விடப்‌ பீதிகரமான எண்ணம்‌, நந்தினியையும்‌ தன்னையும்‌ 
பற்றி அவர்‌ ஏதேனும்‌ தவறாக எண்ணிக்‌ கொள்வாரோ என்ற நினைவு, அவனுக்குத்‌ திகிலை 
உண்டாக்கிற்று. கிழப்பருவத்தில்‌ கலியாணம்‌ செய்து கொண்டவர்களின்‌ போக்கே ஒரு தனி 
விதமாக இருக்குமல்லவா? ஆகையினாலேயே அவர்‌ அவ்வளவு கோபமாக வந்து கொண்டிருக்க 
வேண்டும்‌? வந்து என்ன செய்யப்‌ போகிறாரோ, தெரியவில்லை. எதற்கும்‌ சித்தமாயிருக்க 
வேண்டியதுதான்‌. 


இவ்வளவு ஒரு நொடிப்‌ பொழுதில்‌ கந்தன்மாறன்‌ மனத்தில்‌ அலை எறிந்த சிந்தனைகள்‌. 
ஆனால்‌ அவனுக்கு அன்று ஒரு பெரிய அதிசயத்தைக்‌ காணும்‌ வாய்ப்புக்‌ கிடைத்தது. அவன்‌ 
நினைத்ததற்கெல்லாம்‌ மாறாக அந்த அதிசயம்‌ நடந்தது. பழுவேட்டரையர்‌ அருகில்‌ 
நெருங்கியதும்‌ நந்தினி முகமலர்ந்து அவரைத்‌ தன்‌ கரிய விழிகளால்‌ பார்த்து, "நாதா! எங்கே 
தாங்கள்‌ திரும்பி வருவதற்கு அதிக நாள்‌ ஆகிவிடுமோ என்று பார்த்தேன்‌. நல்லவேளையாக 
வந்துவிட்டீர்கள்‌!" என்றாள்‌. 


அவளுடைய முகத்தைப்‌ பார்த்து அந்தக்‌ குரலையும்‌ கேட்டதும்‌ பழுவேட்டரையரின்‌ 
கோபாவேசமெல்லாம்‌ பறந்துவிட்டது. அனலில்‌ இட்ட மெழுகைப்போல்‌ உருகிப்‌ போனார்‌. 
அசட்டுச்‌ சிரிப்பு ஒன்று சிரித்து, "ஆமாம்‌; போன காரியம்‌ முடிந்து விட்டது; திரும்பி விட்டேன்‌" 
என்றார்‌. பிறகு கந்தன்மாறனைப்‌ பார்த்து, "இந்தப்‌ பிள்ளை இங்கே என்ன செய்கிறான்‌? 
ஏதாவது காதற்‌ கவிதை புனைந்து கொண்டு வந்து கொடுத்தானோ?" என்று கேட்டுவிட்டுத்‌ 
தம்முடைய பரிகாசத்தைக்‌ குறித்துத்‌ தாமே சிரித்தார்‌. 


கந்தன்மாறனுடைய முகம்‌ சிவந்தது. ஆனால்‌ நந்தினி பழுவேட்டரையரைவிட 
அதிகமாகச்‌ சிரித்துவிட்டு "இவருக்குக்‌ காதலும்‌ தெரியாது; கவிதையும்‌ தெரியாது சண்டை 
போட்டுக்‌ காயமடையத்தான்‌ தெரியும்‌. நல்ல வேளையாகக்‌ காயம்‌ ஆறிவிட்டது. ஊருக்குப்‌ 
போக வேண்டுமென்று சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌!" என்றாள்‌. 


117 


"இந்தக்‌ காலத்துப்‌ பிள்ளைகளின்‌ வீரத்தைத்தான்‌ என்னவென்று சொல்லுவது? 
இருபத்துநாலு யுத்தகளங்களில்‌ நான்‌ அறுபத்துநாலு காயங்கள்‌ அடைந்தவன்‌. ஆனால்‌ ஒரு 
தடவையாவது படூக்கையில்‌ படுத்ததில்லை. இவனுக்குக்‌ காயம்‌ குணமாக ஒரு பட்சத்துக்கு 
மேலாகியிருக்கிறது. ஆனால்‌ என்‌ காயங்களெல்லாம்‌ மார்பிலும்‌ தோளிலும்‌ தலையிலும்‌ 
முகத்திலும்‌ ஏற்பட்டவை. இந்தப்‌ பிள்ளை முதுகிலே காயம்‌ பட்டவன்‌ அல்லவா? அதனால்‌ 
இவ்வளவு நாள்‌ ஆகிவிட்டது. நியாயந்தான்‌!" என்று கூறிப்‌ பரிகாசச்‌ சிரிப்புச்‌ சிரித்தார்‌. 


கந்தன்மாறன்‌ கொதித்து எழுந்து, "ஐயா! தாங்கள்‌ என்‌ தந்தையின்‌ ஸ்தானத்தில்‌ 
உள்ளவர்‌.அதனால்‌ தங்களுடைய பரிகாசத்தைப்‌ பொறுத்தேன்‌!" என்றான்‌. 


"இல்லாவிட்டால்‌, என்ன செய்திருப்பாயடா?" என்று பழுவேட்டரையர்‌ கேட்டுத்‌ தம்‌ 
உறையிலிருந்த கத்தியில்‌ கையை வைத்தார்‌. 


நந்தினி இச்சமயம்‌ குறுக்கிட்டாள்‌. "நாதா! இவருக்கு முதுகில்‌ மட்டும்‌ காயமில்லை. 
நெஞ்சிலும்‌ காயம்‌ பட்டிருக்கிறது என்பது தங்களுக்குத்‌ தெரிந்ததுதானே! இவர்‌ தம்முடைய 
சிநேகிதன்‌ என்று நினைத்துக்‌ கொண்டிருந்தவன்‌ இம்மாதிரி முதுகில்‌ குத்திப்‌ போட்டுவிட்டுப்‌ 
போய்விட்டான்‌ என்ற எண்ணம்‌ இவர்‌ நெஞ்சில்‌ பெரிய புண்ணை உண்டாக்கியிருக்கிறது. முது 
கில்‌ காயம்‌ ஆறியும்‌, நெஞ்சில்‌ புண்‌ ஆறவில்லை. அந்தப்‌ புண்ணில்‌ கோல்‌ இடுவதுபோல்‌ நாம்‌ 
பேசக்கூடாது தானே? அன்றிரவு, இவர்‌ காயம்பட்ட அன்றிரவு, என்ன நடந்தது என்று 
தங்களுக்குத்‌ தெரியாதா, என்ன?" என்று சொல்லிக்‌ கொண்டே நந்தினி பழுவேட்டரையரைப்‌ 
பார்த்த பார்வையில்‌ மறை பொருள்‌ ஏதோ இருந்திருக்க வேண்டும்‌! பழுவேட்டரையரின்‌ 
முகத்தோற்றம்‌ உடனே மாறிவிட்டது! 


"ஆமாம்‌; நீ சொல்லுவது சரிதான்‌! பாவம்‌, இவன்‌ அறியாப்‌ பிள்ளை. இவன்‌ தந்தையோ 
என்‌ பிராண சிநேகிதர்‌. இவன்‌ ஏதோ தெரியாத்தனமாகக்‌ கூறியதை நான்‌ பொருட்படுத்தக்‌ 
கூடாதுதான்‌. இது கிடக்கட்டும்‌. நந்தினி! ஒரு முக்கியமான விஷயம்‌ சொல்வதற்காக இப்போது 
வந்தேன்‌. அது இவனுக்கும்‌ தெரிந்திருக்க வேண்டியதுதான்‌. இலங்கை மாதோட்டத்தில்‌ 
ஒருவனை ஒற்றன்‌ என்று சந்தேகித்துப்‌ பிடித்திருக்கிறார்களாம்‌. அவனிடம்‌ இளவரசன்‌ 
அருள்மொழிவர்மனுக்கு ஓலை ஒன்றிருக்கிறதாம்‌. அங்க அடையாளங்களிலிருந்து அவன்‌ நம்‌ 
கந்தன்மாறனுடைய அழகான சிநேகிதனாயிருக்கலாமென்று நினைக்கிறேன்‌. அவன்‌ பெரிய 
கைகாரனாய்த்‌ தானிருக்க வேண்டும்‌. நம்‌ ஆட்களிடம்‌ அகப்படாமல்‌ தப்பி இலங்கைக்குச்‌ 
சென்று விட்டான்‌. பார்‌!" என்றார்‌ பழுவேட்டரையர்‌. 


நந்தினியின்‌ முக பாவத்தில்‌ அப்போது ஏற்பட்ட ஒரு கண நேரமாறுதலை மற்ற 
இருவரும்‌ கவனிக்கவில்லை. 


"அடே! தப்பிச்சென்று விட்டானா? இலங்கைக்கா போய்விட்டான்‌?" என்று 
கந்தன்மாறன்‌ ஏமாற்றத்துடன்‌ கூறினான்‌. 


"நாதா! அவன்‌ தப்பிச்‌ சென்றது எனக்கு ஒன்றும்‌ அதிசயமாய்த்‌ தோன்றவில்லை. தங்கள்‌ 
சகோதரர்‌ இந்தக்‌ கோட்டைக்‌ காவலுக்குத்‌ தகுதியற்றவர்‌ என்றுதான்‌ எத்தனையோ தடவை 
சொல்லியிருக்கிறேனே! அவர்‌ அனுப்பிய ஆட்களும்‌ அப்படித்தானே இருப்பார்கள்‌?" என்றாள்‌ 
நந்தினி. 


"முன்னெல்லாம்‌ நீ அப்படிச்‌ சொன்னபோது எனக்கு அது சரியாகப்‌ படவில்லை. 
இப்போது எனக்குக்கூட அப்படித்தான்‌ தோன்றுகிறது. இன்னும்‌ ஒரு விந்தையைக்‌ கேள்‌! 
மாதோட்டத்தில்‌ அகப்பட்ட ஒற்றனிடம்‌ நமது பழுவூர்‌ இலச்சினை ஒன்று இருந்ததாம்‌. அது 
அவனிடம்‌ எப்படிக்‌ கிடைத்தது என்று அவன்‌ சொல்லவில்லையாம்‌!..." 


118 


நந்தினி இலேசாக ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, "இது என்ன வேடிக்கை? பனை 
இலச்சினை அவனிடம்‌ எப்படிக்‌ கிடைத்ததாம்‌? தங்கள்‌ சகோதரர்‌ இதற்கு என்ன 
சொல்கிறார்‌?" என்றாள்‌. 


"அவனா?அவன்‌ சொல்லுவதைக்‌ கேட்டால்‌ உனக்குச்‌ சிரிப்பு வரும்‌! அந்தப்‌ பனை 
இலச்சினை உன்னிடமிருந்துதான்‌ அவனிடம்‌ போயிருக்க வேண்டுமென்கிறான்‌ காலாந்தகன்‌!" 
என்று சொல்லிவிட்டுப்‌ பழுவேட்டரையர்‌ இடிஇடியென்று சிரித்தார்‌. அந்தச்‌ சிரிப்பினால்‌ லதா 
மண்டபமே குலுங்கியது போலிருந்தது. அரண்மனை நந்தவனத்து மரங்கள்‌ எல்லாம்‌ சிலிர்த்து 
நடுநடுங்கின. 


நந்தினியும்‌ அவருடன்‌ சேர்ந்து சிரித்துக்கொண்டே, "என்‌ மைத்துனர்‌ இருக்கிறாரே, 
அவருக்கு இணையான புத்திக்‌ கூர்மை படைத்தவர்‌ இந்த ஈரேழு பதினாலு உலகத்திலும்‌ 
கிடையாது!" என்றாள்‌. 


"இன்னும்‌ உன்‌ மைத்துனன்‌ என்ன சொல்கிறான்‌ தெரியுமா? நல்ல வேடிக்கை! அதை 
நினைக்க நினைக்க எனக்குச்‌ சிரிப்பு வருகிறது! தஞ்சைக்‌ கோட்டை வாசலில்‌ நீ பல்லக்கில்‌ 
வந்து கொண்டிருந்தபோது உன்னை அந்த இந்திரஜித்து சந்தித்துப்‌ பேசினானாம்‌. பிறகு இந்த 
அரண்மனைக்குள்ளும்‌ அந்த மாயாவி வந்திருந்தானாம்‌. ஆகையால்‌ நீயே அவனிடம்‌ பழுவூர்‌ 
இலச்சினையைக்‌ கொடுத்திருக்கவேணுமாம்‌! அப்படியில்லாவிட்டால்‌, உன்னிடம்‌ யாரோ ஒரு 
மந்திரவாதி அடிக்கடி வருகிறானே, அவன்‌ மூலமாக போயிருக்க வேண்டுமாம்‌! தன்னுடைய 
முட்டாள்‌ தனத்தை மறைப்பதற்காக அவன்‌ இப்படியெல்லாம்‌ கற்பனை செய்து உளறுகிறான்‌!" 
என்று கூறிப்‌ பழுவேட்டரையர்‌ தமது நீண்ட பற்கள்‌ எல்லாம்‌ தெரியும்படியாக மறுபடியும்‌ 
'ஹஹ்ஹஹ்ஹா' என்று சிரித்தார்‌. 


"என்‌ மைத்துனருடைய அறிவுக்‌ கூர்மையைப்‌ பற்றி நான்‌ சந்தேகித்தது ரொம்பத்‌ தவறு. 
அவருடைய அறிவு உலக்கைக்‌ கொழுந்துதான்‌! சந்தேகமில்லை! ஆனால்‌ இதையெல்லாம்‌ 
நீங்கள்‌ கேட்டுக்‌ கொண்டு சும்மா இருந்ததை நினைத்தால்தான்‌ எனக்கு வியப்பாயிருக்கிறது!" 
என்றாள்‌ நந்தினி. 


அவளுடைய முகபாவம்‌ மறுபடியும்‌ மாறி, அதில்‌ இப்போது எள்ளும்‌ கொள்ளும்‌ 
வெடித்தது. கண்ணில்‌ தீப்பொறி பறந்தது. வீராதி வீரரும்‌ போர்க்களத்தில்‌ எத்தனையோ வேல்‌ 
வீச்சுக்களை இறுமாந்து தாங்கியவருமான பெரிய பழுவேட்டரையர்‌ நந்தினியின்‌ சிறு 
கோபத்தைத்‌ தாங்க முடியாமல்‌ தடுமாறினார்‌. அவருடைய தோற்றத்திலும்‌ பேச்சிலும்‌ 
திடீரென்று ஒரு தளர்ச்சி காணப்பட்டது. 


"தேவி! நான்‌ அதையெல்லாம்‌ சும்மா கேட்டுக்‌ கொண்டிருந்தேன்‌ என்றா 
நினைக்கிறாய்‌? அவனுடைய கையாலாகாத்‌ தனத்தைப்‌ பற்றி மிகக்‌ கடுமையாகப்‌ பேசி அவனை 
அழவைத்து விட்டேன்‌. நீ பார்த்திருந்தால்‌ அவன்‌ பேரில்‌ இரக்கம்‌ அடைந்திருப்பாய்‌!'' என்றார்‌. 


இதையெல்லாம்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த கந்தன்மாறன்‌ பாடு சங்கடமாகி விட்டது. 
நந்தினியிடம்‌ அவனுக்குச்‌ சிறிது பயமும்‌, பழுவேட்டரையரிடம்‌ இரக்கமும்‌, அவமதிப்பும்‌ 
ஏற்பட்டன. இந்தச்‌ சதிபதிகளின்‌ தாம்பத்ய விவகாரத்தில்‌ சிக்கிக்கொள்ளாமல்‌ அங்கிருந்து 
போய்விட விரும்பினான்‌. தொண்டையைக்‌ கனைத்துக்‌ கொண்டு "ஐயா!..." என்றான்‌. 


நந்தினி குறுக்கிட்டு "என்‌ மைத்துனர்‌ சாமர்த்தியத்தைப்‌ பற்றிப்‌ பேசுகையில்‌ இவரை 
நாம்‌ மறந்து விட்டோம்‌. இவர்‌ ஊருக்குப்‌ போகிறேன்‌ என்று சொல்கிறாரே, போகலாம்‌ 
அல்லவா?" என்று கேட்டாள்‌. 


"நன்றாய்ப்‌ போகலாம்‌. இத்தனை நாள்‌ இங்கு இவன்‌ தங்கியிருந்தது பற்றியே 
இவனுடைய தந்தை கவலைப்பட்டுக்கொண்டிருப்பார்‌!" 


119 


"இவரிடம்‌ ஓலை ஒன்று கொடுத்தனுப்ப விரும்புகிறேன்‌, கொடுக்கலாம்‌ அல்லவா?" 
"ஓலையா? யாருக்கு?" 


"காஞ்சியிலுள்ள இளவரசருக்கு!" பழுவேட்டரையர்‌ நந்தினியையும்‌ கந்தன்‌ 
மாறனையும்‌ சந்தேகக்‌ கண்ணால்‌ பார்த்து, "இளவரசருக்கு ஓலையா? நீயா எழுதுகிறாய்‌? 
எதற்கு?" என்று கேட்டார்‌. 


"இளையபிராட்டி தம்பிக்கு ஓலை எழுதி இவர்‌ சிநேகிதரிடம்‌ அனுப்பியிருக்கிறார்‌. 
பழுவூர்‌ இளையராணி அண்ணனுக்கு ஏன்‌ ஓலை எழுதக்கூடாது? எழுதி இவரிடம்‌ ஏன்‌ 
அனுப்பக்கூடாது?" என்றாள்‌ நந்தினி. 


"இவன்‌ சிநேகிதன்‌ கொண்டு போன ஓலை இளைய பிராட்டி குந்தவை எழுதிய 
ஓலையா? உனக்கு அந்த விஷயம்‌ எப்படித்‌ தெரிந்தது?" என்று பழுவேட்டரையர்‌ கேட்டார்‌. 


"பின்னே எதற்காக என்னிடம்‌ மந்திரவாதி அடிக்கடி வருகிறானாம்‌? அவன்‌ மந்திரத்தின்‌ 
மூலமாகத்‌ தெரிந்தது. என்‌ மைத்துனர்‌ ஆட்களின்‌ இலட்சணம்தான்‌ தெரிந்திருக்கிறதே! பழுவூர்‌ 
பனை இலச்சினை அவனிடம்‌ இருப்பதாக கண்டு பிடித்துக்‌ கொண்டு வந்து சொன்னவர்கள்‌ 
ஓலை குந்தவை அனுப்பியது என்று சொல்லவில்லை, பாருங்கள்‌!" 


"இலச்சினையைப்‌ பற்றி நம்‌ ஆட்கள்‌ சொல்லவில்லை; அன்பில்‌ பிரமராயர்‌ 
இராமேசுவரம்‌ போய்விட்டுத்‌ திரும்பி வந்திருக்கிறார்‌. அவர்‌ கொண்டுவந்த செய்தி..." 


"அந்தப்‌ பிராமணனாவது குந்தவை தேவியின்‌ ஓலையைப்‌ பற்றித்‌ தங்களிடம்‌ 
சொன்னாரா?" 


"இல்லை." 


"நாதா! நான்‌ தங்களுக்கு எச்சரித்ததை எண்ணிப்‌ பாருங்கள்‌. இந்த இராஜ்யத்தில்‌ 
உள்ள அவ்வளவு பேரும்‌ சேர்ந்து தங்களை வஞ்சிக்கப்‌ பார்க்கிறார்கள்‌ என்று நான்‌ 
சொல்லவில்லையா? இது உண்மை என்பது இப்போதாவது தங்களுக்குத்‌ தெரிகிறதா? 
மந்திரவாதி சொன்னதை மட்டும்‌ நான்‌ நம்பிவிடவில்லை.  கோடிக்கரையிலிருந்து 
சிறைப்படுத்திக்‌ கொண்டு வந்த வைத்தியர்‌ மகனையும்‌ அழைத்து வரச்‌ செய்து விசாரித்தேன்‌. 
அவனும்‌ அதை உறுதிப்‌ படுத்தினான்‌. இளைய பிராட்டி தன்‌ தம்பிக்கு ஓலை 
அனுப்பியிருப்பதாகச்‌ சொன்னான்‌!" என்றாள்‌ நந்தினி. 


பழுவேட்டரையருக்குக்‌ கண்ணைக்‌ கட்டிக்‌ காட்டிலே விட்டது போலிருந்தது. கந்தன்‌ 
மாறனை அவர்‌ அருவருப்புடன்‌ பார்த்தார்‌. அந்தச்‌ சிறு பிள்ளையைப்‌ பக்கத்தில்‌ வைத்துக்‌ 
கொண்டு இப்படியெல்லாம்‌ பேசுவது அவருக்குப்‌ பிடிக்கவில்லை. இதைக்‌ குறிப்பினால்‌ 
உணர்ந்த நந்தினி, "நம்முடைய கதை இருக்கவே இருக்கிறது. இவருடைய பிரயாணம்‌ ஏன்‌ 
தாமதிக்க வேண்டும்‌!" என்று கூறிவிட்டுக்‌ கந்தன்மாறனைப்‌ பார்த்து "ஐயா! காஞ்சி 
இளவரசரிடம்‌ இந்த ஓலையை நேரே கொண்டு போய்க்‌ கொடுக்கவேண்டும்‌. கொடுத்துவிட்டு, 
அவர்‌ மறு ஓலை கொடுத்தால்‌ சர்வ ஜாக்கிரதையாக அனுப்பி வைக்க வேண்டும்‌. தங்களுடைய 
கடம்பூர்‌ மாளிகைக்கு இளவரசரை அழைப்பதற்கு மறந்துவிட வேண்டாம்‌!" என்றாள்‌. 


"என்‌ தந்தையிடம்‌ என்ன சொல்ல? இது பழுவூர்‌ மன்னரின்‌ விருப்பம்‌ என்று 
சொல்லலாம்‌ அல்லவா?" கந்தன்மாறன்‌ சற்றுத்‌ தயக்கத்துடன்‌ கேட்டான்‌. 


120 


"தாராளமாகக்‌ சொல்லலாம்‌. என்னுடைய விருப்பந்தான்‌ பழுவூர்‌ மன்னரின்‌ விருப்பமும்‌. 
நாதா! நான்‌ சொல்வது சரிதானே!" என்றாள்‌ நந்தினி. 


"ஆமாம்‌, ஆமாம்‌!" என்று பழுவேட்டரையர்‌ தலையை அசைத்தார்‌. அவருக்கு ஒன்றும்‌ 
புரியவில்லை. தலை கிறுகிறுத்தது. நந்தினியை எதிர்த்துப்‌ பேசவும்‌ அவரால்‌ இயலவில்லை. 


கந்தன்மாறன்‌ சென்ற பிறகு நந்தினி, பழுவேட்டரையர்‌ மீது தன்‌ காந்தக்‌ கண்களைச்‌ 
செலுத்தி, கொஞ்சம்‌ கிளியின்‌ குரலில்‌, "நாதா; என்னிடம்‌ தங்களுடைய நம்பிக்கை 
குன்றிவிட்டதாகத்‌ தோன்றுகிறது! என்‌ மைத்துனருடைய துர்ப்போதனை ஜெயித்துவிட்டது 
போல்‌ காண்கிறது!" என்றாள்‌. 


"ஒருநாளுமில்லை நந்தினி! என்‌ கையில்‌ பிடித்த வேலிலும்‌, அரையில்‌ சொருகிய 
வாளிலும்‌ எனக்கு நம்பிக்கை குறைந்தாலும்‌ உன்னிடம்‌ நம்பிக்கை குறையாது. வீர 
சொர்க்கத்தில்‌ நான்‌ நம்பிக்கை இழந்தாலும்‌ உன்‌ வார்த்தையில்‌ நான்‌ நம்பிக்கை 
இழக்கமாட்டேன்‌!" என்றார்‌. 


"இது உண்மையானால்‌ அந்தச்‌ சிறு பிள்ளையை வைத்துக்‌ கொண்டு என்னிடம்‌ 
அவ்வளவு கேள்வி கேட்டீர்கள்‌, ஏன்‌? எனக்கு அவமானமாயிருந்தது!' என்று நந்தினி கூறியது 
போது, அவள்‌ கண்களில்‌ கண்ணீர்‌ பெருகத்‌ தொடங்கியது. பழுவேட்டரையர்‌ துடிதுடித்துப்‌ 
போனார்‌. 


"வேண்டாம்‌, என்‌ கண்ணே! இப்படி! என்னைத்‌ தண்டிக்கவேண்டாம்‌!" என்று கூறி, 
நந்தினியின்‌ கண்களில்‌ பெருகிய கண்ணீரைத்‌ துடைத்துச்‌ சமாதானம்‌ செய்தார்‌. 


"ஆயினும்‌ உன்னுடைய காரியங்கள்‌ சில எனக்கு அர்த்தமாகவில்லை. என்ன, ஏது, 
ஏதற்காக என்று கேட்க எனக்கு உரிமை இல்லையா?" என்றார்‌. 


"கேட்பதற்குத்‌ தங்களுக்கு உரிமை உண்டு. சொல்வதற்கும்‌ எனக்கு உரிமையுண்டு. 
யார்‌ இல்லை என்றார்கள்‌? அன்னியர்கள்‌ முன்னால்‌ கேட்க வேண்டாம்‌ என்றுதான்‌ சொன்னேன்‌. 
என்ன வேண்டுமோ இப்போது கேளுங்கள்‌!" என்றாள்‌. 


"ஆதித்த கரிகாலனுக்கு நீ எதற்காக ஓலை கொடுத்து அனுப்புகிறாய்‌? கடம்பூர்‌ 
மாளிகைக்கு எதற்காக அவனை அழைக்கச்‌ சொல்கிறாய்‌? அவன்‌ அல்லவா நம்முடைய 
யோசனை நிறைவேறுவதற்கு முதல்‌ விரோதி?" என்றார்‌ பழுவேட்டரையர்‌. 


"இல்லை, இல்லை! ஆதித்த கரிகாலர்‌ நம்‌ முதலாவது விரோதி இல்லை. அந்தப்‌ 
பழையாறைப்‌ பெண்‌ பாம்புதான்‌ நம்‌ முதலாவது விரோதி. அவளை எதற்காக நம்‌ அரண்மனைக்கு 
நான்‌ அழைத்தேன்‌? அந்தக்‌ காரணத்துக்காகவே தான்‌ ஆதித்த கரிகாலனைக்‌ கடம்பூருக்கு 
அழைக்கச்‌ சொல்கிறேன்‌. நாதா! நான்‌ அடிக்கடி சொல்லி வந்திருப்பதை இப்போது 
ஞாபகப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. இளைய பிராட்டி குந்தவை தன்‌ மனத்திற்குள்‌ ஏதோ ஒரு தனி 
யோசனை வைத்திருக்கிறாள்‌ என்று சொல்லி வந்தேன்‌ அல்லவா? அது என்னவென்று இப்போது 
கண்டூபிடித்து விட்டேன்‌. மற்ற எல்லாரையும்‌ விலக்கிவிட்டு, அவளுடைய இளைய சகோதரன்‌ 
அருள்மொழிவர்மனைத்‌ தஞ்சாவூர்ச்‌ சிம்மாசனத்தில்‌ ஏற்றி வைக்க அவள்‌ தீர்மானித்திருக்கிறாள்‌. 
அவளுடைய சூழ்ச்சிக்கு எதிர்‌ சூழ்ச்சி செய்து அவளுடைய நோக்கம்‌ நிறைவேறாமல்‌ செய்ய 
வேண்டும்‌. காஞ்சிக்கு நான்‌ ஓலை அனுப்பியதன்‌ காரணம்‌ இப்போது தெரிகிறதல்லவா?" என்று 
நந்தினி கேட்டு விட்டுப்‌ பழுவேட்டரையரைப்‌ பார்த்த பார்வை அவருடைய நெஞ்சை ஊடுருவி, 
அவர்‌ அறிவை நிலை குலையச்‌ செய்தது. 


ஒன்றும்‌ தெரியாவிட்டாலும்‌, "ஆம்‌ தெரிகிறது!" என்று குழறினார்‌ அந்த வீரக்கிழவர்‌. 


121 


"நாதா! தாங்களும்‌ தங்கள்‌ முன்னோர்களும்‌ புரிந்த அரும்பெரும்‌ வீரச்‌ 
செயல்களினாலேயே இன்று இந்தச்‌ சோழ சாம்ராஜ்யம்‌ இவ்வளவு பல்கிப்‌ பரவியிருக்கிறது. 
இந்தத்‌ தஞ்சைபுரியின்‌ தங்கச்‌ சிம்மாசனத்தில்‌ ஒரு நாளாவது தங்களை ஏற்றி வைத்துப்‌ 
பார்க்கும்‌ வரையில்‌ இந்தப்‌ பாவியின்‌ கண்கள்‌ இரவிலும்‌, பகலிலும்‌ தூங்கப்‌ போவதில்லை! 
அதற்குள்ளே எந்த விதத்திலாவது தங்களுக்கு என்‌ பேரில்‌ சந்தேகம்‌ ஏற்படும்‌ பட்சத்தில்‌ தங்கள்‌ 
உடைவாளினால்‌ என்னை ஒரே வெட்டாக வெட்டிக்‌ கொன்று விடுங்கள்‌!" என்றாள்‌ நந்தினி. 


"என்‌ கண்ணே! இத்தகைய கர்ண கடூரமான மொழிகளைச்‌ சொல்லி என்னைச்‌ 
சித்திரவதை செய்யாதே!" என்றார்‌ பெரிய பழுவேட்டரையர்‌. 


இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
மாதோட்ட மாநகரம்‌ 


நமது கதாநாயகன்‌ வந்தியத்தேவனை நாம்‌ விட்டுப்பிரிந்து நெடுங்காலம்‌ ஆகிவிட்டது. 
தஞ்சையிலேயே அதிக நாள்‌ தங்கி விட்டோம்‌. சில நாள்தான்‌ என்றாலும்‌ நெடுங்காலமாகத்‌ 
தோன்றுகிறது. இந்தச்‌ சில நாளைக்குள்‌ வந்தியத்தேவன்‌ ஈழத்துக்‌ கடற்கரையோடு நடந்து 
சென்று பாலாவி நதிக்கரையில்‌ இருந்த மாதோட்ட மாநகரை அடைந்திருந்தான்‌. 
இராமேசுவரக்‌ கடலுக்கு அப்புறத்தில்‌ ஈழ நாட்டுக்‌ கடற்கரையில்‌ இருந்த அம்மாநகரம்‌, 
திருஞான சம்பந்தர்‌ காலத்தி லும்‌, சுந்தரமூர்த்தியின்‌ காலத்திலும்‌ இருந்ததுபோலவே இப்போது 
பசுமையான மரங்கள்‌ அடர்ந்த சோலைகளினால்‌ சூழப்பட்டூக்‌ கண்ணுக்கு இனிய காட்சி 
அளித்தது. மாவும்‌, பலாவும்‌, தென்னையும்‌, கமுகும்‌, கதலியும்‌, கரும்பும்‌ அந்தக்‌ கரையைச்‌ 
சுற்றிலும்‌ செழித்து வளர்ந்திருந்தன. அந்த மரங்களில்‌ வானரங்கள்‌ ஊஞ்சலாடின. வரிவண்டுகள்‌ 
பண்ணிசைத்தன; பைங்கிளிகள்‌ மழலை பேசின. 


அந்நகரின்‌ கோட்டை மதில்களின்‌ மேல்‌ கடல்‌ அலைகள்‌ மோதிச்‌ சலசலவென்று சப்தம்‌ 
உண்டாக்கின. மாதோட்ட நகரின்‌ துறைமுகத்தின்‌ பெரிய மரக்கலங்கள்‌ முதலாவது சிறிய 
படகுகள்‌ வரையில்‌ நெருங்கி நின்றன. அவற்றிலிருந்து இறக்கப்பட்ட பண்டங்கள்‌ மலை 
மலையாகக்‌ குவிந்துகிடந்தன. இவையெல்லாம்‌ சம்பந்தர்‌ சுந்தரர்‌ காலத்தில்‌ இருந்தது 
போலவே இருந்தாலும்‌ வேறு சில மாறுதல்கள்‌ காணப்பட்டன. மாதோட்ட நகரின்‌ வீதிகளில்‌ 
இப்போது கேதீசுவர ஆலயத்துக்குச்‌ செல்லும்‌ அடியார்களின்‌ கூட்டத்தை அதிகம்‌ 
காணவில்லை. பக்தர்கள்‌ இறைவனைப்‌ பாடிப்‌ பரவசமடைந்த இடங்களிலெல்லாம்‌ இப்போது 
போர்‌ வீரர்கள்‌ காணப்பட்டனர்‌.கத்தியும்‌ கேடயமும்‌, வாளும்‌ வேலும்‌, கையில்‌ கொண்ட வீரர்கள்‌ 
அங்கு மிங்கும்‌ திரிந்தார்கள்‌. 


சென்ற நூறு ஆண்டுகளுக்கு அதிகமாக அந்த நகரம்‌ ஒரு யுத்த கேந்திரஸ்தலமாக 
விளங்கி வந்தது. தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்துப்‌ போருக்கு வந்த படைகள்‌ பெரும்பாலும்‌ 
அங்கேதான்‌ இறங்கின. திரும்பிச்‌ சென்ற படைகளும்‌ அங்கேதான்‌ கப்பல்‌ ஏறின. நகரம்‌ பல 
தடவை கைமாறிவிட்டது. சில சமயம்‌ இலங்கை மன்னர்களிடமும்‌, சில சமயம்‌ பாண்டிய 
அரசர்களிடமும்‌ அது இருந்தது. பராந்தக சக்கரவர்த்தியின்‌ காலத்திலிருந்து சோழர்களின்‌ 
ஆதிக்கத்தில்‌ இருந்து வந்தது. 


அத்தகைய யுத்த கேந்திர நகரத்தின்‌ கோட்டை மதில்‌ வாசலில்‌ ஒரு நாள்‌ 
வந்தியத்தேவன்‌ வந்து நின்றான்‌. நகருக்குள்‌ போக வேண்டும்‌ என்றான்‌ சோழ சேநாதிபதியைப்‌ 
பார்க்க வேண்டும்‌ என்றான்‌. காவலர்கள்‌ அவனை உள்ளே விட மறுத்தார்கள்‌. அதன்‌ பேரில்‌, 
முன்னர்‌ கடம்பூரில்‌ கையாண்ட யுக்தியை இங்கும்‌ அவன்‌ கையாண்டான்‌. காவலர்களைப்‌ 
பலவந்தமாகத்‌ தள்ளிக்கொண்டு உள்ளே நுழையப்‌ பிரயத்தனம்‌ செய்தான்‌. காவலர்கள்‌ அவனைச்‌ 
சிறைப்‌ பிடித்துக்‌ கோட்டைத்‌ தலைவனிடம்‌ கொண்டு போனார்கள்‌. வந்தியத்தேவன்‌ 


122 


கோட்டைத்‌ தலைவனிடம்‌ இளவரசர்‌ அருள்மொழிவர்மருக்கு முக்கியமான ஓலை கொண்டு 
வந்திருப்பதாகவும்‌, அதைப்பற்றி சோழ சேநாதிபதிமிடந்தான்‌ விவரம்‌ சொல்ல முடியும்‌ என்று 
கூறினான்‌. அவனைப்‌ பரிசோதித்துப்‌ பார்த்தார்கள்‌.'பொன்னியின்‌ செல்வனுக்கு ஓர்‌ ஓலையும்‌, 
பழுவூர்‌ பனை இலச்சினையும்‌ அவனிடம்‌ இருக்கக்‌ கண்டார்கள்‌. 


கொடும்பாளூர்ப்‌ பெரிய வேளார்‌ பூதி விக்கிரம கேசரி அச்சமயம்‌ இலங்கைப்‌ படையின்‌ 
சேநாதிபதியாக இருந்தார்‌. அவரிடம்‌ போய்ச்‌ சொன்னார்கள்‌. பூதி விக்கிரம கேசரி அப்போது 
முதன்‌ மந்திரி அநிருத்தப்பிரமராயருடன்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. அவருடன்‌ இராமேசுவரம்‌ 
வரையில்‌ போவதற்கு ஆயத்தமாக இருந்தார்‌. ஆகையால்‌ திரும்பி வந்து விசாரிப்பதாகவும்‌ அது 
வரையில்‌ அந்த வீரனைக்‌ காவலில்‌ வைத்திருக்கும்படியும்‌ சொல்லிவிட்டுப்‌ போனார்‌. 


பிறகு வந்தியத்தேவனை அழைத்துப்போய்‌ ஒரு பாழடைந்த மாளிகையில்‌ ஓர்‌ அறையில்‌ 
தள்ளிப்‌ பூட்டினார்கள்‌. வாசலில்‌ காவலும்‌ போட்டார்கள்‌. வந்தியத்தேவன்‌ நீண்ட 
வழிப்பிரயாணத்தினால்‌ களைப்படைந்திருந்தான்‌ ஆகையால்‌, தன்னைச்‌ சிறைப்படுத்தியது 
குறித்து அவன்‌ மகிழ்ந்தான்‌. இரண்டொரு நாள்‌ அலைச்சல்‌ இன்றி ஓய்வு பெறலாம்‌ அல்லவா? 
முதல்நாள்‌ அவனுக்கு அத்தகைய ஓய்வு கிடைத்தது. ஆனால்‌ இரண்டாம்‌ நாள்‌ ஒரு தொல்லை 
ஏற்பட்டது. 


அவன்‌ இருந்த அறைக்கு அடுத்த அறையில்‌ ஏதேதோ விசித்திரமான சப்தங்கள்‌ 
கேட்கத்‌ தொடங்கின. யாரோ ஒருவன்‌ இன்னொருவனை அதட்டி மிரட்டினான்‌.அவனுடைய 
வீரப்பேச்சுக்கள்‌ பிரமாதமாயிருந்தன. "இந்தா!". "சீச்சீ!", "போ போ!", "கிட்ட வராதே!" 
"அருகில்‌ வந்தாயோ கொன்று விடுவேன்‌!", அடித்து நொறுக்கிவிடூவேன்‌!" "ஜாக்கிரதை!" "உன்‌ 
உயிர்‌ உன்னுடையதல்ல!" "யமலோகத்துக்கு அனுப்பி விடுவேன்‌!", "ஒரே உதையில்‌ உன்‌ உயிர்‌ 
போய்விடும்‌!" என்று இப்படியெல்லாம்‌ அடுத்த அறையில்‌ ஒருவன்‌ இரைந்து கொண்டிருந்தான்‌. 
யாரைப்‌ பார்த்து இப்படி அவன்‌ வீர வாதமிடுகிறான்‌ என்று தெரியவில்லை. ஒரே குரல்‌ தான்‌ 
கேட்டதே தவிர, அதற்கு எதிர்க்குரல்‌ கேட்கவில்லை. ஒருவேளை யாராவது பைத்தியம்‌ பிடித்த 
போர்‌ வீரனாயிருக்குமோ என்ற சந்தேகம்‌ ஏற்பட்டது. அப்படியென்றால்‌, இரவெல்லாம்‌ 
தூக்கமில்லாமல்‌ செய்துவிடுவானே? கொஞ்சம்‌ நிம்மதியாகத்‌ தூங்கலாம்‌ என்றால்‌ அதற்கும்‌ 
இடையூறு நேர்ந்து விட்டதே...! 


"சொன்னால்‌ கேட்கமாட்டாயா? சும்மா போகமாட்டாயா சரி, சரி! உன்னை என்ன 
செய்கிறேன்‌, பார்‌!" இந்த வார்த்தைகளுக்குப்‌ பிறகு தொப்பென்று அவனுடைய அறையில்‌ வந்து 
ஏதோ விழுந்தது. படுத்திருந்த வந்தியத்தேவன்‌ தூக்கிவாரிப்போட்டு எழுந்தான்‌. விழுந்தது 
என்னவென்று உற்றுப்‌ பார்த்தான்‌. உடனே அவனையறியாமல்‌ சிரிப்பு வந்தது. கலகலவென்று 
சிரித்தான்‌. ஏனெனில்‌, அடுத்த அறையிலிருந்து அப்படி வேகமாக வந்து விழுந்தது ஒரு பூனை 
என்று தெரிந்தது! 


"ஓஹோ! உனக்குச்‌ சிரிக்க வேறே தெரியுமா? சிரி! சிரி! மறுபடியும்‌ இங்கே மட்டும்‌ 
வராதே!" என்று அந்தக்‌ குரல்‌ சொல்லியது. 


யாரோ பைத்தியக்காரன்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. இல்லாவிட்டால்‌ பூனையுடன்‌ 
இவ்வளவு வாதமிடுவானா? அல்லது பூனை மனிதரைப்‌ போல்‌ சிரிக்கும்‌ என்றுதான்‌ எண்ணுவானா? 
ஆனால்‌ அதிலும்‌ ஓர்‌ அதிசயம்‌ என்னவென்றால்‌ அப்படியெல்லாம்‌ பேசிய குரல்‌ அவனுக்குத்‌ 
தெரிந்த குரலோ என்ற சந்தேகம்‌ உண்டாயிற்று. எங்கேயோ, எப்போதோ கேட்ட குரலாகத்‌ 
தோன்றியது. ஆனால்‌ யாருடைய குரல்‌? எங்கே கேட்ட குரல்‌? - நினைத்து நினைத்துப்‌ பார்த்து 
ம்‌ ஞாபகம்‌ வரவில்லை! 


எப்படியாவது இருக்கட்டும்‌, யாராவது இருக்கட்டும்‌ என்று எண்ணி வந்தியத்தேவன்‌ 
படுத்துக்‌ கொண்டான்‌. கண்ணைமுடித்‌ தூங்கப்‌ பார்த்தான்‌. ஆனால்‌ தூங்க முடியவில்லை. சற்று 
நேரத்தில்‌ அவனுடைய உள்ளங்கால்களில்‌ ஏதோ வழவழவென்று தட்டுப்‌ பட்டது. கண்ணைத்‌ 


[23 


திறந்து பார்த்தால்‌ பூனை அங்கே படுத்திருந்தது. அட கடவுளே! இதைக்‌ கால்‌ மாட்டில்‌ வைத்து 
க்‌ கொண்டு எப்படித்‌ தூங்குவது? உதைத்துத்‌ தள்ளினான்‌. பூனை நகர்ந்து சென்றது.கண்ணை 
முடினான்‌; மறுபடி அவன்‌ பக்கத்தில்‌ கையில்‌ ஏதோ மிருதுவாகத்‌ தட்டுப்பட்டது. கண்ணைத்‌ 
திறந்து பார்த்தால்‌ பூனை அவன்‌ பக்கத்தில்‌ வந்து படுத்துக்கொண்டு செல்லம்‌ கொஞ்சிக்‌ 
கொண்டிருந்தது! 


மறுபடியும்‌ கையினால்‌ பிடித்துத்‌ தள்ளினான்‌. பூனை தூரச்‌ சென்றது. மீண்டும்‌ கண்ணை 
மூடினான்‌. தலைமாட்டில்‌ வந்து பூனை படுத்துக்கொண்டு வாலினால்‌ அவனுடைய நெற்றியைத்‌ 
தடவத்‌ தொடங்கியது. வாளையும்‌ வேலையும்‌ அச்சமின்றித்‌ தாங்கக்கூடிய அவ்வீரனுக்குப்‌ பூனை 
தன்‌ வாலினால்‌ தடவும்‌ அனுபவத்தைத்‌ தாங்க முடியவில்லை. எழுந்து, பூனையை அதன்‌ 
கழுத்தைப்‌ பிடித்துத்‌ தூக்கினான்‌. அவனுடைய அறைக்கும்‌ அடுத்த அறைக்கும்‌ மத்தியில்‌ 
இருந்த சுவரின்‌ உச்சியில்‌ கொஞ்சம்‌ இடிந்து பொக்கை விழுந்திருந்தது. அதன்‌ வழியாகப்‌ 
பூனைத்‌ தூக்கி எறிந்தான்‌. 


அடுத்த அறையில்‌ சிறிது நேரம்‌ ஒரே ரகளையாயிருந்தது. மனிதக்குரலின்‌ 
கூப்பாட்டுடன்‌ பூனையின்‌ கரமுரா சத்தமும்‌ சேர்ந்து கொண்டது. சற்று நேரத்துக்குப்‌ பிறகு 
"போ! தொலை!" என்ற குரல்‌ கேட்டது.பூனையின்‌ 'மியாவ்‌ மியாவ்‌' சத்தம்‌ கொஞ்ச தூரம்‌ 
வரையில்‌ சென்று மறைந்தது. பிறகு நிசப்தம்‌ நிலவியது. 


வந்தியத்தேவன்‌ கண்ணயர்ந்தான்‌. அரைத்தூக்க நிலையில்‌ ஒரு கனவு கண்டான்‌. மிக 
இன்பமான கனவு. இளைய பிராட்டி குந்தவை அவன்‌ அருகில்‌ வந்து உட்கார்ந்து அவன்‌ 
நெற்றியைத்‌ தடவிக்‌ கொடுத்தாள்‌, ஆகா! பூனையின்‌ வாலுக்கும்‌ இளவரசியின்‌ கைவிரலுக்கும்‌ 
எத்தனை வித்தியாசம்‌! சட்டென்று மறுபடி விழிப்பு வந்தது. கனவு கலைந்துவிட்டதே என்று 
வருத்தமாயிருந்தது. அடுத்த அறையிலிருந்து யாரோ சுவரைத்‌ தட்டினார்கள்‌ அந்தப்‌ 
பைத்தியமாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. 


"யார்‌ அங்கே? பூனையை எடுத்து எறிந்தது யார்‌?" வந்தியத்தேவன்‌ மறுமொழி 
சொல்லவில்லை. மெளனமாயிருந்தான்‌.ஆ! இது என்ன, பூனை பிறாண்டுவது போன்ற சப்தம்‌ 
மறுபடியும்‌? இல்லை, இல்லை! யாரோ அப்புறத்தில்‌ சுவரில்‌ ஏறுவதற்கு முயல்கிறார்கள்‌! 
வந்தியத்தேவன்‌ எழுந்திருக்கவில்லை. படுத்தபடியே கவனமாய்க்‌ காது கொடுத்துக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌. ஆனால்‌ முன்‌ ஜாக்கிரதையாகக்‌ கைமட்டும்‌ கத்திபிடியில்‌ இருந்தது. 


சுவரின்‌ உச்சியிலிருந்து பொக்கையில்‌ முதலில்‌ இரு கைகள்‌ தெரிந்தன. பிறகு ஒரு 
முண்டாசு தெரிந்தது. முண்டாசுக்கடியில்‌ ஒரு முகம்‌ மேலேவந்து குனிந்து பார்த்தது. ஆ! இவன்‌ 
ஆழ்வார்க்கடியான்‌ அல்லவா? தலைப்பாகை கட்டியிருப்பதால்‌ தோற்றத்தில்‌ சிறிது 
மாறியிருக்கிறான்‌! ஆனால்‌ ஆழ்வார்க்கடியான்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 


இவன்‌ எதற்காக, எப்படி இங்கே வந்தான்‌? நாம்‌ இருப்பது தெரிந்துதான்‌ 
வந்திருக்கவேண்டும்‌! உதவி செய்ய வந்திருக்கிறானா? அல்லது இடையூறு செய்ய 
வந்திருக்கிறானா? வந்தியத்தேவன்‌ எழுந்து உட்கார்ந்து, "ஓ வீரவைஷ்ணவரே! வருக! வருக! 
சிவபுண்ணிய ஸ்தலமாகிய திருக்கேதீசுவரத்துக்கு வருக! வருக!" என்றான்‌. . 


"தம்பி! நீதானா? நினைத்தேன்‌! வேறு யார்‌ இவ்வளவு அமுக்குப்‌ பிள்ளையாராகக்‌ குரல்‌ 
காட்டாமல்‌ உட்கார்ந்திருக்க முடியும்‌?" என்று ஆழ்வார்க்கடியான்‌ சொல்லிக்கொண்டு 


அறையில்‌ குதித்தான்‌. 


124 


இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
இரத்தம்‌ கேட்ட கத்தி 


அந்த வீர வைஷ்ணவர்‌ எப்படி அங்கு வந்து சேர்ந்தார்‌ எதற்காக வந்திருக்கிறார்‌ 
என்பதைப்பற்றி வந்தியத்தேவனுடைய உள்ளம்‌ கலக்கமடைந்திருந்தது. ஆயினும்‌ அதை அவன்‌ 
வெளியில்‌ காட்டிக்கொள்ளவில்லை. "என்ன வேடிக்கையைச்‌ சொல்வது? சற்று முன்னால்‌ தான்‌ 
உங்களைப்‌ பற்றி நினைத்துக்கொண்டேன்‌. நிமிர்ந்து பார்த்தால்‌ தாங்கள்‌ சுவரேறிக்‌ குதித்து 
வருகிறீர்கள்‌. கொடுக்கிற தெய்வம்‌ கூரையைப்‌ பொத்துக்கொண்டு கொடுக்கும்‌' என்று 
சொல்கிறார்களே, அது சரிதான்‌!" என்றான்‌. 


"அப்பனே! சற்று முன்னால்‌ என்னைப்‌ பற்றி நினைத்தாயா? எதற்காக? இந்த 
நரமனுஷனைப்‌ பற்றி நீ ஏன்‌ நினைக்க வேண்டும்‌ சாக்ஷாத்‌ இராமபிரானைப்‌ பற்றி நினைத்தாலும்‌ 
பயன்‌ உண்டு..." 


"தங்கள்‌ வாய்க்குச்‌ சர்க்கரைதான்‌ போடவேண்டும்‌. முதலில்‌ நான்‌ இராமபிரானைப்‌ 
பற்றித்தான்‌ நினைத்தேன்‌. இங்கே வரும்போது கடலில்‌ அக்கரையில்‌ இராமேசுவரக்‌ கோபுரம்‌ 
தெரிந்தது. இராமர்‌ அங்கேதானே சிவனைப்‌ பூஜை செய்து இராவணனைக்‌ கொன்ற பாவத்தைப்‌ 
போக்கிக்‌ கொண்டார்‌ என்று எண்ணினேன்‌..." 


"நில்லு, தம்பி! நில்லு!" 


"நிற்க முடியாது, சுவாமிகளே! என்னால்‌ நிற்கமுடியாது. நடந்து நடந்து, நின்று நின்று, 
என்‌ கால்கள்‌ கெஞ்சுகின்றன. தாங்களும்‌ கருணைபுரிந்து உட்காருங்கள்‌. அப்புறம்‌ இராமரைப்‌ 
பற்றி நினைத்தேனா? உடனே இராம பக்தனாகிய அனுமாரைப்‌ பற்றி நினைவு வந்தது. 
அனுமாரைப்‌ பற்றி எண்ணியதும்‌ தங்கள்‌ நினைவு வந்தது. உடனே பார்த்தால்‌, தாங்களே வந்து 
விட்டீர்கள்‌. சுவரேறிக்‌ குதித்து மட்டும்‌ வந்தீர்கள்‌, அல்லது அனுமாரைப்போல்‌ கடலையே 
தாண்டிக்‌ குதித்து வந்தீர்களா?" 


"தம்பி மகா பக்த சிரோன்மணியான அனுமார்‌ எங்கே? அடியே எங்கே? அனுமார்‌ இந்த 
இலங்கைக்கு வந்து அக்ஷய குமாரன்‌ முதலிய இராட்சதர்களை அதாஹதம்‌ செய்தார்‌. என்னால்‌ 
கேவலம்‌ ஒரு பூனைக்கு வழிசொல்ல முடியவில்லை. இதோபார்‌! எப்படி ஒரு பூனை என்‌ 
கால்களைப்‌ பிறாண்டி இரத்தக்‌ காயம்‌ செய்துவிட்டது!" என்று ஆழ்வார்க்கடியான்‌ தன்‌ 
கால்களில்‌ ஏற்பட்டிருந்த காயங்களைச்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌. 


"அடடா! இப்படியா நேர்ந்துவிட்டது? ஆனால்‌ கேவலம்‌ ஒரு பூனையோடு தாங்கள்‌ 
சண்டைக்குப்‌ போன காரணம்‌ என்ன...?" 


"நான்‌ சண்டைக்குப்‌ போகவில்லை. அதுவேதான்‌ என்னுடன்‌ வலுச்சண்டைக்கு வந்தது 


"அது எப்படி சுவாமிகளே!" 


"உன்னைத்‌ தேடிக்கொண்டு நான்‌ வந்தேன்‌. வாசற்‌ காவலர்களை ஏமாற்றி 
கொல்லைப்புறச்‌ சுவர்‌ வழியாக ஏறிக்‌ குதித்தேன்‌. கீழே நான்‌ கால்வைக்கிற இடத்தில்‌ 
வேண்டுமென்று அந்தப்‌ பூனை தன்‌ வாலை நீட்டிக்‌ கொண்டிருந்தது. என்‌ கால்‌ அதன்‌ வாலை 
அப்படி இலேசாகத்தான்‌ தொட்டது. இருந்தாலும்‌ அந்தப்‌ பொல்லாத பூனை தன்‌ கால்‌ 
நகங்களினால்‌ என்னைத்‌ தாக்கத்‌ தொடங்கிவிட்டது. தம்பி! நான்‌ சொல்வதைக்‌ கேள்‌! 


125 


புலியோடு சண்டை போட்டாலும்‌ போடலாம்‌; ஆனையோடூ சண்டை போட்டாலும்‌ போடலாம்‌; 
பூனையோடு மட்டும்‌ சண்டை போடக்கூடாது!" 


"சுவாமிகளே! அந்த இரகசியம்‌ எனக்கு இப்போது தெரிந்து போய்விட்டது..." 

"எந்த இரகசியம்‌?" 

"அந்தப்‌ புனை இங்கே என்‌ அறைக்கும்‌ வந்தது. என்‌ நெற்றியில்‌ வாலினால்‌ தடவிக்‌ 
கொடுத்தது. என்னோடு கொஞ்சி விளையாடியது. என்னை நகத்தினால்‌ பிறாண்டவில்லை. 
உம்மை மட்டும்‌ தாக்கிப்‌ பிறாண்டியது! அதற்குக்‌ காரணம்‌ என்ன? வைஷ்ணவர்களைக்‌ கண்டால்‌ 


பிடிக்காத வீர சைவப்‌ பூனை அது!... 


"ஓகோ! அப்படியோ? இந்த யோசனை எனக்குத்‌ தோன்றாமல்‌ போயிற்றே? வீர சைவப்‌ 
பூனை என்று தெரிந்திருந்தால்‌ தடியினால்‌ நாலு திருச்சாத்துச்‌ சாத்தியிருப்பேனே?"" 

"உம்‌ கையில்‌ தடி இல்லாததே நல்லது. ஏனென்றால்‌, இந்த கேஷத்திரத்துக்கு 
வந்ததிலிருந்து என்‌ உடம்பிலே கூட வீர சைவ இரத்தம்‌ கொதிக்கத்‌ தொடங்கியிருக்கிறது. 
என்‌ உறையிலுள்ள கத்தி 'வீர வைஷ்ணவ இரத்தம்‌ வேண்டும்‌' என்று அழுகிறது. நீர்‌ எனக்குச்‌ 
செய்த பேருதவியை நினைத்து அதை அடக்கி வைத்திருக்கிறேன்‌!" 


"அப்பனே! உனக்கு நான்‌ ஓர்‌ உதவியும்‌ செய்யவில்லையே!" 


"வைஷ்ணவரே! தங்கள்‌ சகோதரியாகிய பழுவூர்‌ இளைய ராணியைப்‌ பற்றி எனக்கு நீர்‌ 
சொல்லவில்லையா?" 


"ஆமாம்‌; சொன்னேன்‌." 


"பழுவூர்‌ இளையராணி கடம்பூருக்கு அருகில்‌ மூடு பல்லக்கில்‌ போனபோது, திரை 
விலகியதே, அப்போது அந்தத்‌ தேவியை நீர்‌ எனக்குச்‌ சுட்டிக்‌ காட்டவில்லையா?" 


"ஆம்‌, ஆம்‌. அதனால்‌ என்ன?" 

"சொல்லுகிறேன்‌. அதே பல்லக்கு தஞ்சைக்‌ கோட்டைக்‌ கருகில்‌ சென்று 
கொண்டிருந்தபோது நான்‌ பார்த்தேன்‌. பல்லக்கு சுமப்பவர்கள்‌ வேண்டுமென்று வந்து என்‌ 
குதிரையின்‌ மேல்‌ இடித்தார்கள்‌. நான்‌ நியாயம்‌ கோருவதற்காகப்‌ பல்லக்கின்‌ திரையை 
விலக்கிப்‌ பார்த்தேன்‌..." 

"உள்ளே இருந்தது யார்‌?" 

"பழுவூர்‌ இளையராணி சாக்மாத்‌ நந்தினி தேவிதான்‌!" 


"ஓஹோ! நீ அதிர்ஷ்டசாலி. நான்‌ ஆனமட்டும்‌ முயன்றும்‌ நந்தினியைப்‌ பார்க்க 
முடியவில்லை. உனக்கு அது கைகூடிவிட்டதே!" 


"அதிர்ஷ்டம்‌ வரும்போது அப்படித்தான்‌ தானாகவே வரும்‌!" 
"அப்புறம்‌?" 


"நான்‌ தங்கள்‌ பெயரைச்‌ சொன்னேன்‌. தேவிக்கு முக்கியமான செய்தி தாங்கள்‌ 
சொல்லி அனுப்பியதாகக்‌ கூறினேன்‌..." 


126 


"நானும்‌ பார்த்தாலும்‌ பார்த்தேன்‌. உன்னைப்‌ போல்‌ கூசாமல்‌ பொய்‌ சொல்லுகிறவனை 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ எங்கும்‌ பார்த்ததே கிடையாது..." 


"வைஷ்ணவரே! என்‌ மூதாதைகளுக்குக்‌ கவிஞர்களின்‌ பேரில்‌ மிக்க பிரியம்‌. அவர்களே 
கவிதைகளும்‌ பாடியிருக்கிறார்கள்‌..." 


"அதனால்‌ என்ன?" 


"கவி பரம்பரை இரத்தம்‌ என்‌ உடம்பிலும்‌ ஓடுகிறது. அதனால்‌ சில சமயம்‌ கற்பனை 
பொங்கி வருகிறது. உம்மைப்‌ போன்ற பாமரர்கள்‌ அதைப்‌ பொய்‌ என்று சொல்லுவார்கள்‌..." 


"நல்லது; அப்புறம்‌ என்ன நடந்தது?" 


"என்‌ கற்பனையைக்‌ கேட்டு வியந்து நந்தினிதேவி பழுவூர்‌ முத்திரை மோதிரத்தைக்‌ 
கொடுத்தார்‌. அரண்மனையில்‌ வந்து பார்க்கச்‌ சொன்னார்‌." 


"போய்ப்‌ பார்த்தாயா?" 


"பின்னே, பார்க்காமலிருப்பேனா? உடனே போய்ப்‌ பார்த்தேன்‌. என்‌ 
வீரதீரபராக்கிரமங்களைப்‌ பற்றி நானே சொல்லித்‌ தெரிந்து கொண்ட நந்தினிதேவி, எனக்கு 
ஒரு முக்கியமான வேலை கொடுத்தார்‌." 


"அது என்ன வேலை?" 


"இந்த இலங்கையில்‌ மதுரை பாண்டியவம்சத்து மணிமகுடமும்‌ இந்திரமாலையும்‌ 
இருக்கின்றனவாம்‌. இலங்கை அரச குடும்பத்தார்‌ மலைநாட்டில்‌ ஒளித்து 
வைத்திருக்கிறார்களாம்‌. அந்த, நகைகளை எப்படியாவது தேடிக்‌ கொண்டு வந்துவிடு!" என்று 
சொல்லி அனுப்பினார்‌. அது இவ்வளவு கஷ்டமான வேலை என்று எனக்குத்‌ தெரியாமல்‌ 
போயிற்று..." 


"பெரிய பழுவேட்டரையரின்‌ பொக்கிஷத்தில்‌ உள்ள ஆபரணங்கள்‌ ஆயிரம்‌ கழுதைப்‌ 
பொதி கனமிருக்கும்‌ என்கிறார்கள்‌. அவ்வளவும்‌ இளையராணிக்குப்‌ போதவில்லையாக்கும்‌. சரி 
கொண்டுவந்தால்‌ உனக்கு என்ன தருவதாகச்‌ சொன்னாள்‌?" 


"தஞ்சைக்‌ கோட்டைக்‌ காவலைச்‌ சின்னப்‌ பழுவேட்டரையரிடமிருந்து பிடுங்கி 
எனக்குத்‌ தந்து விடுவதாகச்‌ சொன்னார்‌." 


"தம்பி! தம்பி! தஞ்சைக்‌ கோட்டைக்‌ காவல்‌ உனக்குக்‌ கிடைத்தால்‌, தட்டுத்‌ 
தடங்கலில்லாமல்‌ நான்‌ கோட்டைக்குள்‌ வரலாம்‌ அல்லவா?" 


"அழகாய்த்‌ தானிருக்கிறது. எனக்குத்‌ தஞ்சைக்‌ கோட்டைக்‌ காவல்‌ கிடைக்கிற வழி 
என்ன? நான்‌ தான்‌ இந்த ஊரில்‌ வந்து இப்படி அகப்பட்டுக்‌ கொண்டேனே?" என்று வந்தியத்‌ 
தேவன்‌ மிகவும்‌ சோகமான குரலில்‌ கூறினான்‌. 


"ஏன்‌ அகப்பட்டுக்‌ கொண்டாய்‌? எதற்காக உன்னைச்‌ சிறைப்படுத்தியிருக்கிறார்கள்‌, 
தெரியுமா?" என்று ஆழ்வார்க்கடியான்‌ கேட்டான்‌. 


127 


"பழுவூர்‌ ராணி கொடுத்த முத்திரை மோதிரத்தை என்னுடன்‌ கொண்டுவந்தேன்‌. 
இங்கேயும்‌ அதற்குச்‌ செல்வாக்கு இருக்கும்‌ என்று எண்ணினேன்‌. அதுதான்‌ தவறாய்ப்‌ 
போயிற்று? " 


"அது தவறுதான்‌, தம்பி, பெரிய தவறு! இங்கே சேநாதிபதி கொடும்பாளூர்ப்‌ பெரிய 
வேளார்‌ அல்லவா? பழுவூர்‌ வம்சத்துக்கும்‌ கொடும்பாளூர்‌ வம்சத்துக்கும்‌ பெரும்பகை என்பது 


உனக்குத்‌ தெரியாதா?" 


"தெரியாமல்‌ வந்துதான்‌ அகப்பட்டுக்‌ கொண்டேன்‌. என்ன செய்கிறதென்று 
தெரியவில்லை..." 


"தம்பி! நீ கவலைப்பட வேண்டாம்‌!" 

"கவலைப்படாமல்‌..." 

"உன்னை விடுதலை செய்வதற்காகவே நான்‌ இங்கு வந்திருக்கிறேன்‌..." 

"ஓகோ!" 

"உன்னை ஒரு சமயம்‌ ஓர்‌ உதவி கேட்டேன்‌; நீ மறுத்து விட்டாய்‌. ஆயினும்‌ நான்‌ 
உனக்கு உதவி செய்ய வந்தேன்‌. என்னுடன்‌ எழுந்து வா! இந்தக்‌ கணமே இச்சிறையிலிருந்து 
தப்பிவிடலாம்‌!" 

"வைஷ்ணவரே! தாங்கள்‌ சீக்கிரமே இங்கிருந்து போய்விடுங்கள்‌!" 

"ஏன்‌, அப்பனே!" 


"என்‌ உறையிலுள்ள கத்தி அதிகமாகப்‌ புலம்பத்‌ தொடங்கியிருக்கிறது. ஒரு 'வீர 
வைஷ்ணவனுடைய இரத்தம்‌ வேண்டும்‌ என்று கேட்கிறது." 


"கேட்டால்‌ கேட்கட்டுமே! என்‌ உடம்பில்‌ வேண்டிய இரத்தம்‌ இருக்கிறது. உன்‌ 
கத்திக்குத்‌ தேவையானால்‌ கொஞ்சம்‌ சாப்பிட்டு விட்டுப்‌ போகட்டும்‌. நீ எழுந்து என்னுடன்‌ வா!" 


"இல்லை, நான்‌ வர முடியாது!" 
"காரணம்‌ என்ன?" 


"கண்ணைச்‌ சுற்றிக்கொண்டு எனக்குத்‌ தூக்கம்‌ வருகிறது. எத்தனையோ நாளாக 
இரவில்‌ நான்‌ தூங்கவில்லை. இன்றைக்கு நன்றாய்த்‌ தூங்குவது என்று தீர்மானித்திருக்கிறேன்‌. 
அதனால்தான்‌ பூனையைக்‌ கூடத்‌ தூக்கி எறிந்தேன்‌." 


"தம்பி! இது என்ன இப்படிச்‌ சொல்லுகிறாய்‌? இளைய பிராட்டி குந்தவை தேவியிடம்‌ நீ 
ஒப்புக்கொண்ட காரியத்தை இப்படித்தானா நிறைவேற்றப்‌ போகிறாய்‌? இந்த ஓலையைப்‌ 
'பொன்னியின்‌ செல்வன்‌' கையில்‌ சேர்ப்பிக்கும்‌ வரையில்‌ இரவென்றும்‌ பகலென்றும்‌ பார்க்காமல்‌ 
பிரயாணம்‌ செய்வேனென்று நீ ஒப்புக்கொள்ளவில்லையா!"... இவ்விதம்‌ சொல்லி 
ஆழ்வார்க்கடியான்‌ தன்னுடைய மடியிலிருந்து ஓலையை எடுத்து வந்தியத்தேவனிடம்‌ 
கொடுத்தான்‌. 


128 


அதை ஆர்வத்துடன்‌ வந்தியத்தேவன்‌ வாங்கிக்‌ கொண்டான்‌.இது வரையில்‌ 
ஆழ்வார்க்கடியான்‌ தன்‌ வாயைப்‌ பிடுங்கி வஞ்சித்து ஏமாற்றப்‌ பார்க்கிறான்‌ என்றே அவன்‌ 
எண்ணியிருந்தான்‌. இப்போது அந்த எண்ணம்‌ மாறியது. 

"இந்த ஓலை தங்களிடம்‌ எப்படி வந்தது?" என்று கேட்டான்‌. 

"சேநாதிபதி விக்கிரமகேசரிதான்‌ கொடுத்தார்‌. இதோ இந்தப்‌ பழுவூர்‌ பனை 
இலச்சினையையும்‌ திருப்பிக்‌ கொடுக்கச்‌ சொன்னார்‌. உனக்கு எப்போது இஷ்டமோ அப்போது 
பிரயாணம்‌ புறப்படலாம்‌ என்று சொன்னார்‌." 

"வைஷ்ணவரே! தங்களுக்கு என்‌ மனமார்ந்த நன்றி" 

"நன்றியையெல்லாம்‌ சேர்த்து வைத்துக்கொள்‌. சமயம்‌ வரும்போது கொடுக்கலாம்‌." 

"ஐயா! இளவரசர்‌ தற்சமயம்‌ எங்கே இருக்கிறார்‌ என்று தெரியுமா?" 

"அது யாருக்கும்‌ தெரியாது. அநுராதபுரத்திலிருந்து மலை நாட்டுக்குச்‌ 
சென்றிருக்கிறார்‌. தேடிக்‌ கண்டுபிடித்தேயோக வேண்டும்‌. உன்னோடு வழிகாட்டிப்‌ போகும்படி 
சேநாதிபதி எனக்குக்‌ கட்டளையிட்டிருக்கிறார்‌. நீ விரும்பினால்‌ வருகிறேன்‌." 


வந்தியத்தேவனுக்கு மீண்டும்‌ சிறிது சந்தேகம்‌ உண்டாயிற்று. "சுவாமிகளே! 
புறப்படுவதற்கு முன்பு சேநாதிபதியை நான்‌ பார்க்கலாமா?" என்று கேட்டான்‌. 


"அவசியம்‌ பார்க்கலாம்‌, பார்த்துவிட்டுத்தான்‌ பிரயாணம்‌ கிளம்ப வேண்டும்‌. வானதி 
தேவியைப்‌ பற்றிச்‌ சேநாதிபதியிடம்‌ தெரிவியாமல்‌ போகலாமா! என்றான்‌ ஆழ்வார்க்கடியான்‌. 


இதைக்‌ கேட்ட வந்தியத்தேவன்‌ இந்த வீர வைஷ்ணவனுக்கு உண்மையிலேயே மந்திர 
வித்தை கை வந்திருக்குமோ என்று வியப்படைந்தான்‌. 


